ட்டுப் பாடல் 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -563 


--- 


பகுப்பாய்வு இயல் 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகின்றது ) 


ஆசிரியர் 


ஏ . எஸ் . குமாரசாமி , எம்.ஏ. , 
துணைப் பேராசிரியர் , கணிதத் துறை , 

புதுக் கல்லூரி , சென்னை . 


த 


தம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition January , 1974 


T.N.T.B.S. ( C.P. ) No. 563 


© Tamil Nadu Text Book Society 


ANALYSIS 


A. S. KUMARASAMY 


Price Rs . 10.50 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of 
books and literature in regional 
languages at the University level , of the 
Government of India in the Ministry 
of Education and Social Welfare 
( Department of Culture ) , New Delhi . 


Printed by 
Paramount Printers , 
31 , Meeran Sabib St., 
Madras - 2 


மன 


அணிந்துனர் 
திரு . இரா . நெடுஞ்செழிவன 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின்மூன் 
றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C.) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழி 
லேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவ 
தற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர். 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , தாவர 
வியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி நூல்கள் , 
மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான பகுப்பாய்வு இயல் என்ற இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 563 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 598 நூல்கள் வெளிவந்துள்ளன. இந் நூல் 
மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் 
பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப் 
படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா , நெடுஞ்செழியன் 


அதுவே 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 . 


மெய்யெண்கள் கணித முறை 
( Real Number System ) 


1 


2. மெய்யெண்கள் கணம் 


37 


3. ஒழுங்கு வரிசைகள் ( Sequences ) 


68 


4. முடிவில்லாத் தொடர் (Infinite Series ) 


160 


5. சார்புகளின் எல்லைகள் ( Limits of Functions ) 


293 


334 


6. சார்புகளின் தொடர்ச்சி 

( Continuity of Functions ) 


7. வரம்புள்ள மாறல் சார்புகள் 

( Functions of Bounded Variation ) 


388 


8. வகையிடல் ( Differentiation ) 


400 


9 . 


பலமாறிச் சார்புகள் 

( Functions of Several Variables ) 


487 


மேற்கோள் நூற்பட்டியல் 


... 


515 


கலைச்சொற்கள் 


516 


1. மெய்யெண்கள் கணிதமுறை 

( Real Number System ) 


1. முன்னுரை 


“ ஒருங்கல் ( Convergence) , " தொடர்ச்சி " ( Continuity ) , 
என்பவை பகுப்பாய்வு இயலின் இரு அடிப்படைத் தத்துவங் 


களாவன . 


" வகையிடல் " ( Differentiation ) , " தொகையிடல் ( Integration ) 
என்பவை பகுப்பாய்வு இயலில் அடிப்படைச் செயலிகள் . இவற்றை 
ஐயமற அறிய வேண்டுமானால் செவ்விய வரையறைக் ( rigorous 
definition ) குட்பட்ட மெய்யெண்களின் தத்துவத்தை ஆழ்ந்து 
படிக்க வேண்டும் . 
12. இயற்கை எண்கள் ( Natural Numbers ) 

இத்தாலிய கணித நிபுணன் கையுஸெப்பெ பியானோ 
( Giuseppe Peano , 1858-1932 ) என்பவர் மூன்று அடிக்கோள் 
உண்மைகளைக் ( postulates ) கூறினார் . அவையாவன : 

N என்பது இயற்கை எண்கள் கணம் என்றால் 
( 1 ) N- ன் ஒரு உறுப்பை 1 என்று குறிக்கலாம் . 

( 2 ) N- ல் 1 - லிருந்து வேறுபட்ட எல்லா உறுப்புகளைக் 
கொண்ட கணம் M என்றால் , N- லிருந்து M- க்கு ஒன்றுக்கொன்றான 
முழுக் கோர்த்தல் இருக்கிறது . n E N- ன் " எதிர் உரு " விற்கு n- ன் 
அடுத்த எண் ( Successor ) என்று பெயர் . இதனை n * என்க . 

SEN , 1 ES என்க . S- ல் இருந்தால் S- ல் 7 - ம் உள்ளது 
என்றால் S = N . 

இந்த அடிக்கோள்களைக் கொண்டு , கூட்டல் + ( addition ) , 
பெருக்கல் ( - ) ( multiplication ) , < என்ற செயலிகளைக் கொண்டு 


2 

பகுப்பாய்வு இயல் 
இயற்கை எண்கள் முறையை 

முறையை அமைக்கலாம் . < -ன் செயல் 
ஆவது இயற்கை எண்களை வரிசைப்படுத்துவது ஆகும் . 

இயற்கை எண்கள் முறையை ( N , + , , < ) என்று குறியிடு 
வோம் . சிலர் இதனை நேர் முழுவெண்கள் கணிதமுறை என்பர் . 


1.3 . முழுவெண்கள் ( Integers ) 

( N , + , , < ) என்ற இயற்கை எண்கள் அல்லது நேர் முழு 
வெண்கள் கணித முறையிலிருந்து எல்லா முழுவெண்களும் 
கொண்ட தொகுதியை அமைக்கலாம் . எப்படி ? 


N என்பது இயற்கை எண்கள் கணமானால் 


D = NX N என்க . 


( m , n ) , ( p , q) E D என்றால் 

( m , m ) ( p , q ) + m + q = n + p என்றவாறு - என்ற 
சமநிலைத் தொடர்பை ( equivalence relation ) வரையறு . D- ல் 
--ஆல் உண்டாக்கப்பட்ட சமநிலை இனங்கள் தாம் முழு 
வெண்கள் எனப்படுபவை . 


முழுவெண்கள் கணத்தை 7 என்போம் . 


- 


( m , n ) E D. ஐக்கொண்ட சமநிலை இனத்தை [ m , n ] என்போம் . 

[ m , n ] , [ p , q ] E Z என்றால் , [ m , n ] + [ p , q ] [ m + p , n + q ] 
என்றும் , [ m , n ] • [ p , q ] [ mp + ng , mq + np ] என்றும் + என்ற 
கூட்டலையும் . என்ற பெருக்கலையும் வரையறு . 


-- 


முழுவெண்கள் கணத்துள் + , என்ற செயலிகளைப்பொறுத்து 
சேர்ப்பு விதி , பரிமாற்று விதி , பங்கீட்டு விதி அனைத்தும் 
உண்மை. 

கூட்டலின் முற்றொருமை () ; பெருக்கலின் ஒருமை 
1. முழுவெண்கள் கணத்துள் வரிசைப்படுத்தலைப் ( ordering ) 
புகுத்தலாம் . எப்படி ? 

[ m , n ] , [ p , q ] E Z என்றால் < என்ற தொடர்பை 
[ m , n ] < [ p , q ] + m + q < n + p என்றவாறு வரையறு . 
[ m , n] , [ p , q ] என்றால் [ p , q ] < [ m , n ] என்று பொருள் . 


-ஐ விடப் பெரியது 


" < ” - ஐ விடச் சிறியது என்றும் 
என்றும் படிக்கவும் . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


x என்பது முழுவெண் என்க . x > 0 என்றால் X- ஐ நேர் முழு 
வெண் என்றும் x < 0 என்றால் x- ஐ எதிர் முழுவெண் என்றும் 
கொள்வர் . 


" முப்பாக விதி யின் ( Trichotomy Law ) படி , ஒரு முழு 
வெண் , நேராகவோ , எதிராகவோ அல்லது பூச்சியமாகவோ 
ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் . நேர் முழுவெண்கள் 
கணத்தை Z + என்று குறிப்பது வழக்கம் . 


3 , y , z E Z என்றால் 
( 1 ) x < y என்றால் தான் x + z < y + z 
( 2 ) x < y என்றால் தான் z > 0+ xz < yz 
( 3 ) x > y என்றால் தான் z < 0+ xz < yz 
( 4 ) z + 0 , xz = yz + x = y 
( 5 ) m > a என்றால் தான் , [ m , a ] என்ற முழுவெண் நேர் ஆக 

இருக்கும் . 
( 6 ) Z + = { [ k + 1,1 ] [ kEn } 
( 7 ) x , y EZ + + x + y xyEZ + 
( 8 ) x E Z , .x # 0 + x E Z + அல்லது --x E Z + 


14. விகிதமுறு எண்கள் ( Rational Numbers ) 

( Z , + , , < ) என்ற கணிதமுறையைக் கொண்டு விகிதமுறு 
எண்கள் கணிதமுறையை அமைப்போம் . 


n 


m 


m , n Ez , n # 0 என்றால் --ஐ விகிதமுறு எண் என்போம் . 
n + 0 என்றால் முழு எண்களில் ஒவ்வொரு ஜோடி( m , n ) - க்கும் 
ஏற்ப ஒரு விகிதமுறு எண் -ஐத் தொடர்பிப்போம் . ஒவ்வொரு 
விகிதமுறு எண்ணும் முழு எண்களின் அநேக வெவ்வேறு ஜோடி 
களுக்குப் பொருந்துவன . 


n 


2 


4 


உதாரணமாக , 


1 
3 


-- 


== 


5 
-15 


12 


min , = nm , என்றால் ( my , ni ) , ( m2 , na) என்ற ஜோடிகள் 
சமம் என்போம் . 


4 


பகுப்பாய்வு இயல் 


முன்பகுதி 1 : 3 - ல் , ( N , + , , < ) - லிருந்து ( Z , + , , < ) - ஐ 
அமைத்தது போல் n + 0 என்றவாறு முழு எண்களின் எல்லா 
ஜோடிகள் ( m , n ) கொண்ட கணத்துள் ஒரு சமநிலைத் தொடர்பை 
வரையறுத்து இந்த சம நிலைத் தொடர் பின் சமநிலை இனங்களின் 
கணத்தை விகிதமுறு எண்களின் கணம் என்று வரையறுப்போம் . 

F = { ( a , b ) | a , b E Z , b + 0 } என்க , 

ad = bc என்றால் தான் (a , b ) ~ ( c , d ) என்றவாறு F- ன் மீது 
- என்ற தொடர்பை வரையறுப்போம் . F- ன் மீ ஆனது 
சம நிலைத் தொடர்பு ஆகும் என்று எளிதில் நிறுவலாம் . இது 
மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்பட்டது . 


F- ல் ~ .ன் சமநிலை இனங்களின் கணத்தை Q என்று 
குறியிட்டால் என் உறுப்புகளுக்கு விகிதமுறு எண்கள் என்று 
பெயரிடலாம் . ( a , b ) E F என்றால் , ( a , b ) - யை உடைய என் 
சமநிலை இனத்தை [ a , b ] என்று குறியிடலாம் . 


[ a , b ] , [ c , \ d ] EQ என்றால் என் மீதான + என்ற கூட்டல் 
பெருக்கல் என்ற செயலிகளை முறையே 


[ a , b ] + [ c , d ] [ ad + bc , bd ] என்றும் 

[ a , b ] • [ c , d ] [ ac , bd ] என்றும் வரையறுக்க. 
x , y , z E Q என்றால் கீழ்க்கண்டவை உண்மை . 


( 1 ) ( x + y ) + z = x + ( y + z ) ; ( xy ) z = x ( yz ) 
( 2 ) x + y = y + x ; xy = yx 
( 3 ) ( x + y ) z = xz + yz 


( 4 ) [ 0 , a ] E Q என்றால் x + [ 0 , a ] = x 
- [ 0 , b ] E Q என்றால் [ 0, a ] = [ 0 , b ] 

[ 0 , a ] என்ற உறுப்பைப் பூச்சியம் ( zero ) என்போம் . 
இதனை ) என்று எழுதலாம் . 


( 5 ) a என்பது பூச்சியமற்ற முழுவெண் என்றால் x [ a , a ] = x 

b ஒரு பூச்சியமற்ற முழுவெண் என்றால் [ a , a ] = [ b , b ] . 
[ a , a ] என்ற உறுப்பை ஒன்று ( one ) என்போம் . இதனை 
1 என்று எழுதலாம் . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


5 


( 6 ) [ a , b ] [ c , d ] + [ -a , b ] = [ -c , d ] . 

[ -a b ] என்பது [ a , b ] - ன் “ எதிர் எனப்படும் . இதனை 
- [ a , b ] என்று எழுதுவோம் . 
x EA + x + ( -x ) = 0 
x + ( - y ) - ஐ x - y என்று வழக்கமாக எழுதுவதுண்டு . 


( 7 ) [ a , b ] + 0 என்றால் (b , a ) E F 

[ a , b ] # 0 , [ a , b ] = [ c , d ] + ( d , c ) E F , [ b , a ] = [ d , c ] 
[ b , a ] என்பது [ a , b ] - ன் “ நேர்மாறு " எனப்படும் . 
இதனை [ a , b ] -1 என்று எழுதுவோம் . 

x # 0 என்றால் , x x 1 = 1 . 
( 8 ) w ( - y ) = ( - x ) y = - ( xy ). 
( 9 ) x0 = 0 . 
( 10 ) x ( y - z ) = xy - xz . 
( 11 ) - ( -x ) = x . 
( 12 ) - ( x + y ) 
( 13 ) x , y # 0 - xy = 0 , ( xy ) 1 = x - y . 

( 14 ) x + 0 + ( x - 1 ) -1 = 
மேற்கண்ட முதல் ஏழு பண்புகளை பெற்றிருப்பதால் -ெஐ 
" விகிதமுறு எண்கள் களம் என்போம் . 


- 


= x . 


ab > 0 என்றால் , விகிதமுறு எண் [ a , b ] -ஐ " நேர் என்றும் , 
ab < 0 என்றால் [ a , b ] - ஐ “ எதிர் என்றும் சொல்வோம் . 

முழு 
எண்களின் மூன்றாவது விதிப்படி முழுவெண் ab ஆனது நேர் , 
எதிர் அல்லது பூச்சியமாக - ஏதாவது ஒன்றுதான் - இருக்க 
வேண்டும் என்பதால் விகிதமுறு எண் [ a , b ] - ம் நேராகவோ 
எதிராகவோ அல்லது பூச்சியமாகவோ - ஏதாவது ஒன்றாகத் 
தான்- இருக்க வேண்டும் . நேர் விகிதமுறு எண்கள் கணத்தைக் 
கொண்டு -ெல் வரிசைப்படுத்தல் தொடர்பை ஏற்படுத்துவோம் . 


x , y E A என்க . y - x நேர் என்றால் தான் y- ஐவிட : 
குறைந்தது என்போம் . இதனை x < y என்று எழுதுவோம் . 
x > y என்றால் ] y < x என்று பொருள் . 

* ஆனது y-ஐ விட 
அதிகம் என்று சொல்லுவோம் . 


பகுப்பாய்வு இயல் 


* 


x < y என்றால் x < y அல்லது x = y என்றும் 
x2y என்றால் x > y அல்லது x = y என்றும் கொள்வோம் . 
x , y , z EQ என்றால் கீழ்க்கண்டவை உண்மை . 
( 1 ) x > 0 + -x < 0 . 


( 2 ) x > 0 , y > 0 + x + y > 0 , xy > 0 . 
( 3 ) x > 0 , y < 0 – xy < 0 . 

( 4 ) x < y , x > y , x = y என்பவற்றில் ஏதேனும் ஒன்றுதான் 
சரி . 

( 5 ) x > 0+ x - 1 > 0 [ x = [ a , b ] எனின் x - 1 = [ b , a ] ] 
( 6 ) < என்பது " செல்லும் ( Transmitive) பண்புடையது . 
( 7 ) x + y < x + z + y < z 
( 8 ) y < z என்றால் தான் x > 0 + xy < xz 
( 9 ) y > z என்றால் தான் x < 0 + xy < xz 


தேற்றம் 

r , S என்பவை இரண்டு நேர் விகிதமுறு எண்களானால் , 
mr > S என்றவாறு என்ற நேர் முழுவெண் இருக்கிறது . 


நிறுவல் 

r = [ ry , r , ] , s = [ s ,, S2 ] , ri,,, S. , S , > 0 என்க . 
n = [ r , s , + rs , 1 ] என்க . 
... [ r , s , + r ,, 1 ] [ ri , r . ] = [r ra ( s , + 1 ) , 7 , ) 

[ r , ( s , + 1 ) , 1 ] = [ s + 1,1 ] > [ s ] = [ s1,5 , ] 


.. nr > 1 . 


1.5 . மிக முக்கியமான பண்புகள் 
1. x , y என்பவை யாதாமிரு விகிதமுறு எண்கள் என்றும் 

என்றும் கொடுக்கப்பட்டால் x < z < y 
விகிதமுறு எண் 7 இருக்கிறது . 

2 இருக்கிறது . சுருக்கமாக இரண்டு விகிதமுறு 
எண்களுக்கு நடுவில் முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள (Infinitc) 


என்றவாறு 


மெய்யெண்கள் கணிதமுறை 


விகிதமுறு 


எண்கள் இருக்கின்றன . -ென் இந்தப் பண்பை , 
Q அடர்த்தியானது ( dense ) ” என்று சொல்வார்கள் . 
நிறுவல் 

z = ( x + y ) [ 1 , 1 + 1 ] 
x = [ a , b ] , y = [ c , d ] என்க . 
ஃ x -y = [ ad - bc , bd] < 0 
. : x -y < 0 ஃ bd ( ad - bc ) < 0 
z = [ ad + bc , bd ] [ 1 , 1 + 1 ] [ ad + bc , bd + bd ] 
x - z = [ a , b ] + [ - ad -bc , bd + bd ] 

= [ abd bbc, bbd + bbd] 
( bbd + bbd ) ( abd - bbc ) = ( bb + bb ) ( bd ) ( ad - bc ) 
• bb + bb > 0 


-- 


மேலும் bd ( ad - bc ) < 0 , ஃ x - z < 0 அதாவது x < z 
இதுபோல் z < y என்பதையும் நிறுவலாம் . 


கவனிக்க : -ென் இந்த அடர்த்திப் பண்பு Z- க்கு இல்லை . 


2. எண்ணிடத் தக்கமை ( Countability ) 

பண்பு : விகிதமுறு எண்கள் கணம் ஆனது எண்ணிடத் 


தக்கது . 


வரையறை : 

கொடுக்கப்பட்ட முடிவில்லாத கணமானது 
இயற்கை எண்கள் கணம் N- உடன் ஒன்றுக்கொன்றான ஓத்தியை 
பில் இருக்குமானால் அந்தக் கணத்தை எண்ணிடத் தக்கது 
என்போம் . 


" ஒன்றுக் கொன்றான ஒத்தியைபு " என்பதால் -ெலிருந்து 
N- க்கு ( 1-1 ) , முழுக் கோர்த்தல் இருக்கிறது என்று பொருள் . 


நிறுவல் 

எந்த விகிதமுறு எண்ணையும் அதன் விகுதி எண் 
( Denominator ) நேர் முழுவெண்ணாக இருக்குமாறு எழுதலாம் 
என்பதை நினைவில் இருத்திப் பின் காணும் அட்டவணையை 
அமைப்போம் , 


8 


பகுப்பாய்வு இயல் 


2. 


Eln 


비스→()+ 


CO 


به دما 


수 


수 


1 


Nem 


1 


1 


1 


1 


- - 


TIN , 


해 에 


기에 


" 


1 


V 


+ 


7 
) 


- 


1 


z 
) 


2 


에 


4 


+11 


ala 


이 


에 


t 


4 


겠 


있 


수 


T 


M 


- 


% 


2 


취 


: 


- 


மெய்யெண்கள் கணிதமுறை 


0 
மேற்கண்ட அட்டவணையில் 9 லிருந்து ஆரம்பித்து அம்புக் 
குறிகள் வழியே செல்வோமானால் நமக்கு வேண்டிய ஏதாவது ஒரு 
விகிதமுறு எண்ணைச் சந்திப்போம் . அந்த எண்ணின் தொகுதி 
யெண் ( Numerator ) முழுவெண்ணாக ஒரு நிரலிலும் , விகுதியெண் 
நேர் முழுவெண்ணாக ஒரு நிரலிலும் காணலாம் . 


இந்த அட்டவணையில் அம்புக் குறிகள் வழியே காணும் 
விகிதமுறு எண்களில் ஏற்கனவேயே நாம் சந்தித்த எண்கள் 
சுழிக்கப்பட்டுள்ளன ; அவற்றைத் தவிர்த்து மற்றவற்றைக் கீழ்க் 
கண்டவாறு இயற்கை எண்களுடன் ஒரு கோர்த்தலை அமைக் 
கலாம் . 


-1 


1 


- 


구구 


0 
1 

+ 
N 1 


1 1 

2 
1 1 
2 3 


1 
2 
1 
41 


-2 
1 
- 
6 


2 
3 
t 
7 


-1 
3 
. 
8 


. 
9 ... 


5 


இந்தக் கோர்த்தலின் கீழ் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கும் 
ஒத்த ஒரு இயற்கை எண்ணும் , ஒவ்வொரு இயற்கை எண்ணுக்கும் 
ஒத்த ஒரு விகிதமுறு எண்ணும் அமைந்திருக்கிறது . ஆகையால் 
இந்த கோர்த்தல் ( 1- 1 ) , முழுக் கோர்த்தல் . 


ஃ ஆனது எண்ணிடத்தக்கது . 
3. பதின் பகுப்பு விளக்க முறை ( Decimal Representation ) 

பண்பு : ஒவ்வொரு விகிதமுறு எண்ணையும் பதின் பகுப்பு 
முறையில் எழுதலாம் ; இந்த பதின் பகுப்பு முறை முடிவுள்ள 
தாகவோ , முடிவில்லாததாகவோ இருக்கலாம் ; முடிவில்லாததாயின் 
திரும்பும் ( periodic ) தன்மையது . m , n என்பவை பொதுக்காரணி 
கள் இல்லாத நேர் முழுவெண்கள் என்றால் 

என்ற விகிதமுறு 
எண்ணை எடுத்துக்கொள் . வகுத்தல் கணக்குப்படி , 


m 


n 


m = ngtr , 0 Srın 
என்றவாறு q , r என்ற முழுவெண்கள் இருக்கின்றன . n- ஆல் 
வகுக்க 


m 


4 + i > 0 = { < 1 


n 


r = 0 என்றால் பதின் பகுப்பு முற்றுப் பெறுகிறது . 


10 

பகுப்பாய்வு இயல் 
r + 0 என்றால் நேர் முழுவெண்கள் 10r , n- க்கு வகுத்தல் 
கணக்கை பயன்படுத்தினால் 


10r = nd , + r1 , 0 Sri < ni , முழுவெண் d , 
r < n என்பதால் 

10r = nd , + < lon 

d , < 10 
d , 
, 

+ 
10 

10n 


+ 


m 


= q + 


+ 
10 10n 


m 


r , = 0 என்றால் 


ன் பதின் பகுப்பு முடிவடைகிறது . 


n 


r # 0 என்றால் - < 1 , 
d, 

d , < q + 

d , + 1 
+ * 
+ 
10 10g 

10 


m 
5 

n 


9 + 


இப்போது மறுபடியும் , முழுவெண்கள் 1071 , q- க்கு வகுத்தல் 
கணக்கை பயன்படுத்துவோம் . 


10r , nd , + ry, 0 = r , < n , முழுவெண் d , 
முன்போல் d , < 10 என்றும் 

d , 
+ 

என்றும் , 
10n 

10in 
m 

d , d , 

+ 
10 10 102m 


T 


107 


g + 


+ 


15- என்றும் 


1 


காண்பிக்கலாம் . 


இப்போது 


< 1 என்பதும் 
10n 


d , 


d , 


m 


+ 


+ 


--- 


S 


1 


d , 
10 


d , 
109 


+ 


( + 


+ 


10 


102 


1000 


2 


< + 


d , 
10 


d , +1 
+ 

102 


என்பதும் உண்மை . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


11 


r , # 0 என்றால் இந்த செய்கை( process) யை யாதோ ; 
ஆனது மீதி பூச்சியமாகும் வரையாவது நீடிக்க வேண்டும் . 
அல்லது j < k ஏதோ ஒரு மீதி / ஆனது இதற்கு முந்தைய மீதி 
-க்குச் சமமாகும் வரையாவது நீடிக்க வேண்டும் . மீதி ஒன்றும் 
பூச்சியமாகாதென்றால் பின்னது நடந்தே தீரும் . ஏனெனில் 
7 - ஆல் வகுக்க கிடைக்கக் கூடிய பூச்சியமற்ற மீதிகளின் எண் 
ணிக்கை ( n- 1 )-க்கு மேற்பட்டதல்ல . இந்த நிகழ்ச்சியில் ( in this 
case ) - க்கு முடிவுறாத பதின் பகுப்பு முறை உண்டு என்பதுடன் 
இலக்கங்கள் didi + 1 . . dk - 1 முடிவில்லாமல் திரும்பத் திரும்ப 
வருவன . 


ஒரு விகிதமுறு எண் -க்கு முடிவில்லாத பதின் பகுப்பு 
விளக்கமுறை உண்டென்றால் அம்முறை திரும்பும் தன்மையது . 

1 என்ற விகிதமுறு எண்ணின் பதின் பகுப்பு விளக்கமுறை 
என்பதன் பொருள் ஒவ்வொரு இயற்கை எண் -க்கு 
d , ddy d , 

dk + 1 
q + + + sr < q + 
10 10k 10 

104 
dE { 0,1,2 , 9 } 


. 


. 


+ 


. 


. 


. 


என்ற சமனிலியை / உறுதிப்படுத்துகிறது என்பதாகும் . 


தேற்றம் 1 . 

x = 2 என்ற சமன்பாட்டை உண்மையாக்கும் விகிதமுறு 
எண் : இல்லை . அதாவது , x = 

2 
பொதுக்காரணிகள் அல்லாத முழுவெண்கள் m , n இல்லை . 
நிறுவல் 


( 2 ) 


என்றவாறு 


= 2 என்றவாறு பொதுக் காரணிகள் 
அல்லாத இரு முழுவெண்கள் m , n இருக்கட்டும் . 


முடியுமானால் , ( # ) 


9 


( 2 ) 


= 2 + m ? = 2n 


n முழுவெண் என்பதால் n- ம் முழுவெண்ணே . 


ஃ ... 2n ஒரு இரட்டை முழுவெண் . அதாவது m ஒரு 
இரட்டை முழுவெண்ணாகும் . 


12 


பகுப்பாய்வு இயல் 


ஃ m- ம் ஒரு இரட்டை முழுவெண்ணே . 
m = 2k என்க , k ஏதோ ஒரு முழுவெண் . 

2k + m ? = 4k ? 


: m = 2n , m = 4k + 2n2 


4k2 + n 


= 2k ? 


ஆனால் k என்பது ஒரு முழுவெண் . ஃ n ஆனது ஒரு இரட்டை 
முழுவெண் . 

அதாவது 7 - ம் ஒரு இரட்டை முழுவெண் . 

ஃ m- ம் , n- ம் இரட்டை முழுவெண்கள் என்பதால் m- க்கும் , 
n- க்கும் பொதுக்காரணி 2 என்றிருக்க வேண்டும் . இது " m- க்கும் 
n-க்கும் பொதுக்காரணிகள் அல்ல ” என்ற தற்கோளின் எதிர் 
மறுப்பு . 

ஃ . x = 2 என்றவாறு விகிதமுறு எண் x இல்லை . 

குறிப்பு : மேற்கண்ட தேற்றத்தில் x- க்கு விகிதமுறாத எண் 
( Irrational Number ) என்று பெயர் . 


16. விகிதமுறு எண்களும் , நேர் கோட்டின் விகிதமுறு புள்ளிகளும் 

( Rational Numbers and Rational Numbers on a Line) 


-3 


P 2 3 


படம் 1 


வலப்பக்கமும் , இடப்பக்கமும் முடிவின்றி நீளும் L என்ற 
நேர் கோட்டை எடுத்துக்கொள் . அதன் மீது யாதாமிரு புள்ளி 
களைக் குறிப்புப் புள்ளிகளாக ( reference points ) எடுத்துக் 
கொள்வோம் . அவற்றுடன் 0 , 1 என்ற எண்களைத் தொடர் 
பிப்போம் . 0 , 1 என்ற எண்கள் அப்புள்ளிகளின் கூறுகள் 
எனப்படுவன . 


0 - ஐக் கூறாகவுடைய புள்ளியை ஆதி அல்லது ஆரம்பப் புள்ளி 
( origin ) என்றும் 1 - ஐக் கூறாகவுடைய புள்ளியை அலகு ( unit ) 
என்றும் கொள்வோம் . 


அலகுப் புள்ளியை ஆதிக்கு வலப்புறத்தில் எடுத்துக் கொள் 
வது வழக்கமாகி விட்டதே தவிர கட்டாயமில்லை ; இடது புறத்தி 
லும் இருக்கலாம் . ஆதிக்கும் அலகுப் புள்ளிக்கும் இடையே உள்ள 
தூரத்தை ஆரையாகக் கொண்டு அலகுப் புள்ளியின் வலது புறத் 


மெய்யெண்கள் கணிதமுறை 


13 


தில் சம இடைவெளிகளில் புள்ளிகளை ஏற்படுத்தலாம் . இப்புள்ளி 
களின் கூறுகளை 2 , 3 , ... என்று பெயரிடலாம் . இதுபோல் 
ஆதியின் இடது புறத்தில் -1 , - 2 , என்ற கூறுகளையுடைய 
புள்ளிகளை ஏற்படுத்தலாம் . இது போல் நேர் அல்லது எதிர் 
முழுவெண் ஒவ்வொன்றுக்கும் ஒத்த ஒரு புள்ளியை நேர் கோடு 

p 
L- ல் அமைக்கலாம் . இப்போது விகிதமுறு பின்னம் ( q + 0 ) - க்கு 

பு 
ஏற்ப ஒரு புள்ளியை L-ல் 

அமைக்க முடியுமா ? முடியும் . 
எப்படி ? முதலில் ஆதிக்கும் அலகுப் புள்ளிக்கும் இடையே உள்ள 
தூரத்தை ( சம துண்டுகளாக வெட்டிக் கொள்க . இப்போது 

1 
ஒவ்வொரு துண்டின் நீளம் pg > 0 என்றால் அதாவது 

p 
4 

பு 


. 


1 


ஆனது நேர் என்றால் ஆதிக்கு வலப்புறத்தில் 


நீளமுள்ள P 


பு 


துண்டுகளை எடுத்துக்கொள் . கிடைக்கும் புள்ளி - 2 க்கு ஒத்தது . 


pg < 0 என்றால் , அதாவது 


p 
g 


ஆனது எதிர் என்றால் 


1 


ஆதிக்கு இடப்புறத்தில் நீளமுள்ள p துண்டுகளை எடுத்துக் 

4 
கொள் . கிடைக்கும் புள்ளி - க்கு ஒத்தது . கிடைத்த புள்ளி 

g 
p 

ஆகும் . இதனால் பெறப்படுவது யாதெனில் , 

q 
ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கு ஏற்ப ஒரு புள்ளியை 
L என்ற நேர் கோட்டில் அமைக்கலாம் . 


யின் கூறு 


இந்த விவாதத்தில் சுவையான செய்தி யாதெனில் , நேர் 
கோடு L- ல் அநேக பல புள்ளிகள் எந்த விகிதமுறு எண்ணுக்கும் 
ஒத்தவை அல்ல என்பதாகும் . உதாரணமாக ஆதிக்கும் அலகுப் 
புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் 1 அலகு என்றால் , 90 ° -ஐ 
உடைய பக்கங்களின் நீளங்கள் 1,1 ஆகப் பெற்ற செங்கோண 
முக்கோணத்தை வரைந்து கொள்வோம் . இதன் கர்ணம் 
( hypotenuse ) 1 ( 2 ) அலகுகள் . இந்த கர்ணத்தை எடுத்து அதன் ஒரு 
முனை ஆதியின்மீது இருக்குமாறும் கர்ணம் L- ன்மீது படியுமாறும் 
வைக்கவும் . கர்ணத்தின் மறுமுனை L- ல் P என்ற புள்ளியின் மீது 
பொருந்தட்டும் . P ஆனது நிச்சயமாக விகிதமுறு கூறை உடைய 
புள்ளி அல்ல . ஏனெனில் V ( 2 ) என்பது விகிதமுறு எண் அல்ல 
என்பதை தேற்றம் 1 - லேயே நிறுவிவிட்டோம் . 


14 

பகுப்பாய்வு இயல் 
இந்த உதாரணம் நமக்குத் தெளிவுபடுத்தும் உண்மையா 
தெனில் விகிதமுறு கூறுகள் அல்லாத புள்ளிகள் நேர் கோடு 
L- ல் இருக்கின்றன என்பதாகும் . 

இம்மாதிரியான முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள புதுப் புள் 
ளிகள் விகிதமுறாத எண்களைக் குறிக்கின்றன என்போம் . இந்த 
விகிதமுறா எண்களைப்பற்றி அருவமான முறையில் ( abstract way ) 
அடுத்த பிரிவில் விரிவாகக் காண்போம் . 


1.7 . மெய்யெண்கள் ( Real Numbers ) 

டெடகின்ட் வழி ( Dedekind s method ) அல்லது டெடெ 
கின்ட் வெட்டு ( Dedekind cut ) 


விகிதமுறு 


அமைக்க 


எண்கள் முறையினின்று மெய்யெண்களை 

கோஷி - தொடர் முறை வழி (( Cauchy sequence 
method ) அல்லது டெடெகின்ட் - வெட்டு வழி ( Dedekind cut 
method ) பயன்படும் . பெரும்பாலும் டெடெகின்ட் வழிதான் 
பின்பற்றப்படுகின்றது . ரிசர்ட் டெடெகின்ட் ( Richard Dedekind , 
1831- 1916 ) என்ற ஜெர்மானியக் கணித மேதை கண்டுபிடித்தது 
தான் டெடெகின்ட் வெட்டு வழி . 


டெடெகின்ட் வெட்டு வழி 

ஏதோ ஒரு வழியில் எல்லா விகிதமுறு எண்களையும் இரு 
வகுப்புகளாகப் பிரித்து விட்டதாகக் கொள்வோம் . 

ஒரு 
வகுப்பை “ கீழ் வகுப்பு ( lower class ) A என்றும் மற்ற வகுப்பை 
“ மேல் வகுப்பு (upper class ) B என்றும் பெயரிடுவோம் . கீழ் 
வகுப்பின் ஒவ்வொரு எண் 8 - ம் மேல் வகுப்பின் ஒவ்வொரு எண் 
B- வை விடக் குறைந்ததாயிருக்கட்டும் . இப்போது a என்ற எண் 
A- ல் இருந்தால் , a- க்குக் குறைந்த ஒவ்வொரு எண்ணும் A- ல் 
இருக்கும் . 3 என்ற எண் B- ல் இருந்தால் B- க்கு அதிகமான 
ஒவ்வொரு எண்ணும் B- ல் இருக்கும் . 


இப்போது எழும் மூன்று வெவ்வேறு நிகழ்ச்சிகளாவன : 


I. கீழ் வகுப்பிற்கு மீப்பெரிய எண் உண்டு ; மேல் வகுப் 

பிற்கு மீச்சிறிய எண் இல்லை . 


II . கீழ் வகுப்பிற்கு மீப்பெரிய எண் இல்லை ; மேல் வகுப் 

பிற்கு மீச்சிறிய எண் உண்டு . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


15 


III . கீழ் வகுப்பிற்கு மீப்பெரிய எண் இல்லை ; மேல் வகுப்பிற்கு 

மீச்சிறிய எண் இல்லை . 


IV . கீழ் வகுப்பிற்கு மீப்பெரிய எண் உண்டு ; 

பிற்கு மீச்சிறிய எண் உண்டு . 


மேல் வகுப் 


இந்த மூன்றாவது நிகழ்ச்சிக்குக் காரணமாயிருக்கும் பிரிவினை 
அல்லது வகுப்புதான் விகிதமுறா எண் ( irrational number ) என்ற 
புதிய எண்ணை உருவாக்குகிறது . இப்போது இந்த விகிதமுறா 
எண் தன்கீழ் வகுப்பின் எல்லா விகிதமுறு எண்களுக்கு அதிக 
மாயும் , மேல் வகுப்பின் எல்லா விகிதமுறு எண்களுக்குக் 
குறைவாயும் இருக்கிறது என்போம் . 


இவ்வகையாக , 


(i ) விகிதமுறு எண்களை எல்லா வகைகளிலும் கீழ் வகுப்பு 

A , மேல் வகுப்பு B என்றவாறு பிரிக்க முடியும் ; 


( ii ) ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் ஏதாவது ஒரு வகுப்பில் 

இருக்க வேண்டும் ; 


( iii ) கீழ் வகுப்பின் எண்கள் மேல் வகுப்பின் எண்களை விடக் 

குறைந்தவை ; 


( iv ) கீழ் வகுப்பிற்கு மீப்பெரிய எண் 

வகுப்பிற்கு மீச்சிறிய எண் இல்லை ; 


இல்லை . மேல் 


என்ற நான்கு விதிகளுக்கு உட்பட்டு விகிதமுறா எண்கள் முறை 
அமையும் . அதாவது ஒவ்வொரு விகிதமுறாத எண்ணும் அதன் 
பிரிவினை ( A , B ) யால் வரையறுக்கப்படுகிறது . இந்தப் பிரிவினை 
அல்லது வகுப்பிற்கு ஒத்தது இந்த விகிதமுறாத எண் எண்போம் . 
விகிதமுறு எண்களும் விகிதமுறாத எண்களும் கொண்ட கணித 
முறைதான் மெய்யெண்கள் கணிதமுறை எனப்படும் . 


I • 8 . டெடெகின்ட் வெட்டு வழி , விகிதமுறு எண்களின் வெட்டாக 
V ( 2 ) - ஐ வரையறுத்தல் 
ஒரு முக்கிய உதாரணம் x2 = 2 

சமன்பாட்டைக் 
கருதுவோம் . ஒரு 

விகிதமுறு 

எண் 

ஆகாது 
ஏற்கனவே கண்டோம் . எந்த விகிதமுறு எண்ணுடைய வர்க்கமும் 
2 - க்கு குறைந்தோ அதிகமாகவோ இருக்கும் . 


என்ற 


என்று 


16 


பகுப்பாய்வு இயல் 


( எண்ணியல் செயல்முறையில் 2 - ன் வர்க்க மூலத்தைக் 
காணும்போது நமக்கு கிடைக்கும் விகிதமுறு 

எண்கள் 
1,1.4 , 1-41 , 1-414 , 1.4142 , 

I என்பன .) 


இவற்றின் வர்க்கங்கள் முறையே 

1 , 1-96 , 1-9881 , 1-999396 , 1-99996164 , ( I ) என்பன . 
இந்த வர்க்கங்கள் அனைத்தும் 2 - க்கு குறைந்தவையே யானாலும் 
2 -ஐ மிக மிக நெருங்குகின்றன . 


............ 


மேற்கண்ட 1 - ன் தோராயங்கள் ஒவ்வொன்றிலும் கடைசி 
இலக்கத்துடன் 1 கூட்டினால் கிடைக்கும் விகிதமுறு எண்கள் 
2 , 1:5 , 142 , 1415 , 1.4143 , ( II ) என்பன . இவற்றின் 
வர்க்கங்கள் முறையே 

4 , 2:25 , 2 : 0164 , 2.002225 , 200024449 என்பவை . இவ்வர்க் 
கங்கள் அனைத்தும் 2 - க்கு அதிகமானவையே யென்றாலும் 2 - ஐ 
வேண்டிய வரையிலும் நெருங்குகின்றன . இப்போது விகிதமுறு 
எண்கள் அனைத்தையும் இரு வகுப்புகளாகப் பிரிக்கலாம் . 
மேற்கண்ட ( I ) - ன் விகிதமுறு எண்கள் அனைத்தும் கொண்ட 
A என்ற கீழ் வகுப்பையும் ( II ) - ன் விகிதமுறு எண்கள் அனைத்தும் 
கொண்ட B என்ற மேல் வகுப்பையும் அமைக்க இந்த வகைப் 
பிரிவினையால் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் இரு வகுப்புகளில் 
யாதானுமொரு வகுப்பில் இருக்கும் . 


மேலும் கீழ் வகுப்பிலுள்ள ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் 
மேல் வகுப்பின் ஒவ்வொரு எண்ணை விடக் குறைந்தது . மற்றும் 
A- ல் மீப்பெரிய எண் இல்லை ; B- ல் மீச்சிறிய எண் இல்லை . 
ஏனெனில் A- ன் யாதாமொரு உறுப்பு X எனில் , x < 2 . ஃ x = 2-6 
என்க . அதாவது 6 = 2 - x . இப்போது 2-x , ஆனது 6 - ஐவிடக் 
குறைவாயிருக்குமாறு A- ல் x , என்ற உறுப்பைக் காணலாம் . 
அப்போது 2 - x < 2 -- x1 அதாவது x1 " > x . ஃ x1 > x . 


இதுபோல் x- க்கு அதிகமான எண்களை A- ல் காணலாம் . 
x ஆனது A- ன் யாதாமொரு உறுப்பு என்பதால் A- ன் எந்த ஒரு 
உறுப்பும் A- ன் மற்றெல்லா உறுப்புகளுக்கு அதிகமாய் இராது ; 
ஆகையால் A- ல் மீப்பெரிய உறுப்பு இல்லை . இதுபோல் B- ல் 
மீச்சிறிய உறுப்பும் இல்லை . 

ஃ விகிதமுறு எண்களின் இந்தப் பிரிவினை ஒரு புதிய 
எண்ணை வரையறுத்திருக்கிறது . இதைத்தான் விகிதமுறாத 
எண் V ( 2 ) என்பது . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


17 


என்ற 


19. டெடகின்ட் தேற்றம் ( Dedekind s Theorem ) 
மெய்யெண்கள் கணிதமுறையானது A , B 

இரு 
வகுப்புகளாக 

(i ) ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தது ஒரு மெய்யெண்ணாவது 
இருக்கிறது ; 

( ii ) ஒவ்வொரு எண்ணும் யாதானும் ஒரு வகுப்பில் இருக் 


கிறது ; 


( iii ) கீழ் வகுப்பு A- ன் ஒவ்வொரு எண்ணும் மேல் வகுப்பு 
B- ன் ஒவ்வொரு எண்ணை விடச் சிறியது ; 


என்றவாறு பிரிக்கப்பட்டால் 


ஒரு எண் என்பது 
( i ) a- ஐ விடச் சிறிய எண் ஒவ்வொன்றும் கீழ் வகுப்பு A- ல் 


உள்ளது ; 


( ii) a- ஐ விடப் பெரிய எண் ஒவ்வொன்றும் மேல் வகுப்பு 
B- ல் உள்ளது ; 

என்றவாறு இருக்கிறது . இந்த a A- யிலாவது B- யிலாவது 
இருக்கலாம் . a- க்குப் பிரிக்கும் எண் என் பெயர் . 


நிறுவல் 

A- யிலும் B- யிலும் மெய்யெண்கள் இருக்கின்றன . இப்போது 
A- விலுள்ள விகிதமுறு எண்கள் - என்ற வகுப்பையும் B- யிலுள்ள 
விகி திமுறு எண்கள் U என்ற வகுப்பையும் ஏற்படுத்தட்டும் . 
ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் L அல்லது U-வில் இருப்பது 
டன் , கீழ் வகுப்பு L- ல் உள்ள எண்கள் எல்லாம் U- வில் உள்ள 
எண்களுக்குக் குறைவானவையாக இருப்பன . 


இப்போது எழக்கூடிய நிகழ்ச்சிகள் மூன்று : 


(i ) கீழ் வகுப்பு - ல் மீப்பெரிய எண் இருக்கலாம் . இதனை 
( என்க . மேல் வகுப்பு U- வில் மீச்சிறிய எண் இல்லை . 


இந்நிகழ்ச்சி உண்மையானால் , விகிதமுறு எண் 7 ஆனது 
தேற்றத்தின் எண்ணான & ஆகும் என நிறுவலாம் . எப்படி 
எனில் r ஆனது 4 - ல் உள்ளது . 1 ஆனது A- ன் ஒரு பகுதி . 
ஆதலால் ஆனது A- ல் உள்ளது . ஆதலால் -க்குக் குறைந்த 


- 2 


18 


பகுப்பாய்வு இயல் 


ஒவ்வொரு மெய்யெண்ணும் A- ல் உள்ளது . -க்கு அதிகமான 
ஓரு விகிதமுறு எண் B என்றால் , B ஆனது U- வில் உள்ளது . 
ஆனால் U ஆனது B- ன் ஒரு பகுதி . 


B ஆனது B. ல் உள்ளது . 


இப்போது 7 - க்கு அதிகமான ஒரு விகிதமுறாத எண் Y 
என்றால் -க்கும் Y- க்கும் இடையே உள்ள அநேக பல விகிதமுறு 
எண்களில் ஒன்றை எடுத்துக் கொள் . இதனை S என்க . இப்போது 
" ஆனது B- ல் இருக்கிறது . ஆனால் Y ஆனது S. ஐ விட அதிகம் . 


.y- ம் B- ல் உள்ளது . 


ஆகையால் எந்த வகையிலும் r = a : 


( ii ) மேல் வகுப்பு ப -ல் மீச்சிறிய எண் இருக்கலாம் . 

கீழ் வகுப்பு --ல் மீப்பெரிய எண் இல்லை . 


( i )- ல் நிறுவியபடியே , இந்த 

இந்த மீச்சிறிய எண் ஆனது 
தேற்றத்தின் எண் . - வே என்று நிறுவலாம் . 


( iii ) கீழ் வகுப்பு L- க்கு மீப்பெரிய எண் இல்லை . மேல் வகுப்பு 

U- க்கும் மீச்சிறிய எண் இல்லை . 


( L , U ) என்ற வெட்டினால் வரையறுக்கப்பட்ட விகிதமுறா எண் 
A என்க . A- க்குக் குறைந்த எந்த விகிதமுறு எண்ணும் A- ல் 
உள்ளது . A- க்கு அதிகமான எந்த விகிதமுறு எண்ணும் B- ல் 
இருக்கிறது . 


A- க்குக் குறைந்த விகிதமுறாத எண் 8 என்க . A- க்கும் 6 - க்கும் 
இடையே முடிவில்லாத அநேக பல விகிதமுறு எண்கள் உள்ளன . 
இவற்றில் ஒன்று . என்க . t ஆனது -க்குக் குறைந்ததென்ப 
தால் : ஆனது A- ல் உள்ளது . 8 ஆனது 1 - க்குக் குறைந்ததென் 
பதால் 6 - ம் A- ல் உள்ளது . ஆகையால் -க்குக் குறைந்த எந்த 
விகிதமுறாத எண்ணும் A- ல் உள்ளது . இதுபோல் -க்கு அதிக 
மான எந்த விகிதமுறாத எண்ணும் B- ல் உள்ளது . 


இந்த மூன்று நிகழ்ச்சிகளில் ( i ) - ல் a ஆனது கீழ் வகுப்பில் 
உள்ளது ; a ஒரு விகிதமுறு எண் ; ( ii ) - ல் & ஆனது மேல் வகுப் 
பில் உள்ளது . 

a ஒரு விகிதமுறு எண் ; ( iii ) - ல் a ஆனது விகித 
முறாத எண் ; A- யிலோ B- யிலோ உள்ளது . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


19 


மிக மிக முக்கியமான குறிப்பு : டெடெகின்டின் விகிதமுறு 
வெட்டிற்கும் மெய்யெண் வெட்டிற்கும் உள்ள அடிப்படை வேறு 
பாடு 

என்னவெனில் டெடெகின்டின் விகிதமுறு எண்களின் 
பிரிவினை எப்போதும் விகிதமுறு எண்ணை வரையறுப்பதில்லை . 
சில விகிதமுறு எண்களின் பிரிவினைகள் விகிதமுறாத எண்களையும் 
வரையறுக்கின்றன . ஆனால் டெடெகின்டின் எந்த மெய்யெண் 
களின் பிரிவினையும் எப்போதும் ஒரு மெய்யெண்ணை வரையறுக் 
கின்றது என்று மேற்கண்ட டெடெகின்ட் தேற்றத்தால் தெளிந் 
தோம் . இதனால் நாம் அறிவது விகிதமுறு எண்களின் நடுவே 
துளைகள் ( gaps ) இருக்கின்றன என்பதும் , ஆனால் டெடெகின்ட் 
தேற்றபடி மெய்யெண்களின் கணிதமுறையில் துளைகள் ( gaps ) 
அல்ல என்பதுமாகும் . இதையே வடிவ கணிதத்தில் , ஒரு விகித 
முறு நேர் கோட்டில் துளைகள் ஏராளம் என்றும் , மெய் நேர் 
கோட்டில் துளைகள் கிடையாது என்றும் சொல்லுவர் . விகிதமுறு 
நேர் கோட்டிலுள்ள துளைகள் தாம் விகிதமுறாத எண்கள் . 
110. நேர் கோட்டுத் தொடரகம் - டெடெகின்டின் அடிகோள் 

( Linear Continuum - Dedekind s Axiom ) 
விகிதமுறு எண்கள் , விகிதமுறாத எண்கள் - 

- இவை எல்லா 
மாகச் சேர்ந்து திரள் அல்லது மொத்தம் ( aggregate ) எனப் 
படுவன . இந்த மெய்யெண்கள் மொத்தம் ஆனது எண்கணிதத் 
தொடரகம் ( arithmetical continuum ) எனப்படும் . இந்த எண் 
கள் அனைத்தையும் ஒரு நேர் கோட்டின் புள்ளிகளாகக் குறிக்க 
லாம் . நேர் கோட்டில் அமைந்த இப் புள்ளிகளின் மொத்தம் 
ஆனது " நேர் கோட்டுத் தொடரகம் ( linear continuum ) 
எனப்படும் . 

ஏற்கனவே 1-5 - ல் விகிதமுறு எண்களையும் அவற்றுக்கொத்த 
விகிதமுறு புள்ளிகளை முடிவில்லாத நேர் கோட்டில் அமைப்பதைப் 
பற்றியும் ஆராய்ந்தோம் . 

இப்போது , அதேபோல் , முடிவில்லாத நேர் கோட்டை 
எடுத்துக்கொண்டு அதை என்று பெயரிடுக . இந்த நேர் 
கோட்டை “ மெய்யான நேர் கோடு என்பது வழக்கம் . 


+ 
1 


+ 
P 


R 


படம் 2 


R ல் 0 என்ற நிலையான புள்ளியை ஆதியாகக் கொள்க . 
O-ஐ ஒரு முனையாகக் கொண்டு -ல் ஒரு நிலையான துண்டை 


20 


பகுப்பாய்வு இயல் 


நேர் 


அத்துண்டின் மறுமுனையை 1 என்க - எடுத்துக்கொள்க . இத் 
துண்டை நீளங்களின் அலகாக எடுத்துக்கொள்க . இந்த 
அலகுத் துண்டின் மடங்குகள் அல்லது கீழ் மடங்குகளின் நீளங் 
களை ) -விலிருந்து அளந்தால் கிடைக்கும் துண்டுகளின் 
மறுமுனைகள் விகிதமுறு எண்களைக் குறிக்கின்றன என்று 1-6 - ல் 
கண்டோம் . இப்போது அலகுத் துண்டிற்குப் பொதுவளவற்ற 
( incommensurable ) துண்டு OP என்க . P ஆனது 
கோட்டின் விகிதமுறு புள்ளிகளை இரு வகுப்புகளாகப்- ( 1 ) கீழ் 
வகுப்பின் எல்லா புள்ளிகளும் மேல் வகுப்பின் புள்ளிகளுக்கு 
இடப்பக்கம் அமைந்திருக்குமாறும் ( 2 ) கீழ் வகுப்பில் கடைசிப் 
புள்ளி அதாவது முடியும் புள்ளி ( last point ) இல்லை . மேல் 
வகுப்பில் முதல் புள்ளி அதாவது ஆரம்பப் புள்ளி (first point ) 
இல்லை என்றவாறு- பிரிக்கின்றறது . அப்படியானால் P-ஐ நேர் 
கோட்டின் “ விகிதமுறாப் புள்ளி என்போம் . 


விகிதமுறு எண்களின் இந்தப் பிரிவினையால் வரையறுக்கப் 
பட்ட விகிதமுறா எண் ஆனது , துண்டு OP- ன் அளவையாகும் . 
இதனால் பெறப்படுவது யாதெனில் R - ன் எந்த புள்ளிக்கும் 
ஒத்த மெய்யெண் இருக்கிறது ; கூட , 

R - ன் வெவ்வேறு புள்ளி 
களுக்கு ஒத்த வெவ்வேறு மெய்யெண்கள் இருக்கின்றன . 
ஓவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கும் ஒத்த ஒரு புள்ளி நேர் 
கோடு R - ல் உள்ளது . 


இதுபோல் ஒவ்வொரு விகிதமுறாத எண்ணுக்கும் ஒத்த ஒரு 
புள்ளி R - ல் இருக்கின்றது என்று நாம் நிறுவ முடியாது . இதை 
ஒரு அடிகோளாக எடுத்துக்கொள்வோம் . இந்த அடிகோளினால் 
R - க்குத் தொடர்ச்சிப் பண்பு உண்டாகின் 

றது . இப்போது 
“ தொடர்ச்சித் தத்துவம் ( Principle of Continuity ) அல்லது 
டெடெகின்டின் தொடர்ச்சி அடிகோள் ( Dedekind s Axiom of 
Continuity ) என்பதாவது : நேர் கோடு R- ன் ஒவ்வொரு 
புள்ளி P- க்கும் ஒத்த ஒரு மெய்யெண் - விகிதமுறு எண் அல்லது 
விகிதமுறாத எண் இருப்பதுடன் அந்த எண் துண்டு OP- ன் 
அளவையைக் கொடுக்கும் . மேலும் மெய்யெண்கள் மொத்தத்தின் 
ஒவ்வொரு மெய்யெண்ணுக்கும் ஒத்த ஒரு புள்ளி P ஆனது R - ல் 
இருக்கிறது என்பதுடன் துண்டு OP- ன் அளவைதான் அந்த 
எண் ஆகும். 


1. மெய்யெண்கள் R எண்ணிடத் தக்கவை அல்ல 

எல்லா மெய்யெண்களையும் முடிவில்லாத சமமாக குறிக்கலாம் 
என்பதை வைத்து எடுத்துக் கொண்ட பொருளை நிறுவுவோம் . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


21 


என் 


று 


* 


• ak 


. 


. 


எளிமைக்காக 0 < x < 1 என்றவாறு மெய்யெண்கள் x- ஐ உடைய 
கணம் -ஐ எடுத்துக்கொள்வோம் . இந்த கணம் எண்ணிடத் 
தக்கது அல்ல என நிறுவினால் மெய்யெண்கள் R எண்ணிடத் 
தக்கவை அல்ல என்பது உண்மை ஆகிவிடும் . 

முடியுமானால் மெய்யெண்கள் - எண்ணிடத்தக்கவை என் று 
வைத்துக் கொள்வோம் .. ஆகையால் N என்பது இயற்கை 
எண்கள் கணமானால் , N- க்கும் -ெக்கும் இடையே ஒன்றுக் 
கொன்றான ஒத்தியைபு , அதாவது N- லிருந்து -ெக்கு ( 1 , 1 ) முழுக் 
கோர்த்தல் உண்டு 

பொருள் . Q-ன் ஒவ்வொரு 
மெய்யெண்ணையும் " முடிவில்லாத சம " மாக எழுதலாம் . “ முடியும் 
சம ” மாக இருப்பின் அதனை பூச்சியங்களாக முடியும் திரும்பும் 
தசமங்களாக எழுதலாம் . 
கீழ்கண்டவாறு 

N- ன் ஒவ்வொரு எண்ணுடன் -ென் 
ஒவ்வொரு எண்ணை ) -ஆல் கோர்க்கவும் : 

ff 
N 

வ 
1 

a 02 as 
2 

b . b , be bk 
3 

• C C2 Cs . 
: 

Ti 12rs . . . rk . . 
: 

: 
இங்கேயுள்ள எல்லா முழுவெண்களும் { 0 , 1 , 2 , ... , 9 } என்ற 
கணத்தில் உள்ளன . 

f ஆனது முழுக் கோர்த்தலாகையால் என் ஒவ்வொரு 
மெய்யெண்ணும் இந்தப் பட்டியலில் இருக்கிறது . இப்போது 
இந்தப் பட்டியலில் சேராத ஒரு மெய்யெண் ல்ெ இருக்கிறது 
என்று காண்பிப்போம் . 
* x = • t , t , ts . ... என்ற எண்ணை 
11 ஆனது ay- னின்று வேறுபட்ட இலக்கம் 
1 , ஆனது b , - லிருந்து மாறுபட்ட இலக்கம் 
1 , ஆனது cg- லிருந்து வேறுபட்டது . 
tn என்பது Yn- லிருந்து வேறுபட்டது . 
என்றவாறு அமை . நிச்சயமாக இப்போது உருவாக்கிய எண் : 
ஆனது பட்டியலில் உள்ள எந்த மெய்யெண்ணினின்றும் வேறு 


. 


Ck - 


. 


n 


. 


. 


. 


22 


பகுப்பாய்வு இயல் 


பட்டது . இருப்பினும் x ஆனது 1 - க்கு குறைந்த நேர் தசம எண் 
என்பதால் , -ெல் X இருக்க வேண்டும் . இது ஒரு எதிர்மறுப்பு . 


.. 


R ஆனது எண்ணிடத்தக்கதல்ல . 
1-12 . கீழ்கண்ட சில வினா - விடைகள் மூலம் டெடெகின்ட் 
வெட்டைப்பற்றியும் அதனுடன் இயைந்த உண்மைகளைப் பற்றியும் 
இப்பகுதியில் தெளிவாக அறிவோம் . 


( 1 ) டெடெகின்ட் வெட்டு என்றால் என்ன ? உதாரணங் 

களுடன் விளக்குக . 
0 - ஐச் சேர்த்து எல்லா விகிதமுறு எண்களையும் முறையே 
A , B என்ற கீழ் , மேல் வகுப்புகளாக 
(i ) ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் A- யிலோ B- யிலோ 

இருக்க வேண்டும் . 
( ii ) A- ன் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் B- ன் எந்த விகித 
முறு 

எண்ணை விடச் சிறியது என்றவாறு பிரிக்க 
வேண்டும் . 


A- யும் , B- யும் வெற்று அல்ல . 
இம்மாதிரிப் 

பிரிவினைக்கு “ டெடெகின்ட் வெட்டு " 
( Dedekind cut ) அல்லது “ டெடெகின்ட் பிரிவு ( Dedekind 
section ) என்று பெயர் . 
( i ), (0 - க்கு குறைந்த எல்லா விகிதமுறு எண்களை A- யிலும் 

0 - க்கு அதிகமான எல்லா விகிதமுறு எண்களை B- யிலும் 
போடுக . இப்போது இந்தப் பிரிவினையானது டெடெ 
கின்ட் வெட்டு ஆகாது . ஏன் ? ஏனெனில் 0 ஆனது 
A- யிலும் இல்லை ; B- யிலும் இல்லை . 


( ii ) சரி ; இப்போது எல்லா பின்னங்களை A- யிலும் 0 - ஐச் 

சேர்த்து எல்லா முழுவெண்களை B- யிலும் போடுக . 
இந்தப் பிரிவினை டெடெகின்ட் வெட்டு ஆகுமா ? ஆகாது . 
ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பின்னமும் ஒவ்வோரு 
முழு எண்ணை விடச் சிறியதாக இருக்க வேண்டுவதில்லை 
யல்லவா . 


( iii ) சரி ; 2 - ஐயும் 2 - ஐ விடச் சிறிய விகிதமுறு எண்களையு 

A- ல் போடுக ; 2 - ஐ விட அ.திகமான விகிதமுறு எண் 
களை B- ல் போடுக . இப்போது இந்தப் பிரிவினையானது 


மெய்யெண்கள் கணிதமுறை 


23 


டெடெகின்ட் வெட்டுக்கான இரு நிபந்தனைகளை நிறை 
வேற்றுகிறது . இது ஒரு டெடெகின்ட் வெட்டு . A- ன் 
மீப்பெரிய எண் ஆனது 2. ஆனால் B- க்கு மீச்சிறிய 

எண் இல்லை . 
( 2 ) டெடெகின்ட் வெட்டின் கீழ் வகுப்பு A என்றும் மேல் 

வகுப்பு B என்றும் கொண்டால் கீழ்க்காணும் செயற் 
கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு ( Possible cases , Possibilities , 
Possible occurrences ) உதாரணம் தரவும் . 


( i ) A- க்கு மீப்பெரிய எண் உண்டு , B- க்கு மீச்சிறிய எண் 

இல்லை . 
( ii ) A- க்கு மீப்பெரிய எண் இல்லை , B- க்கு மீச்சிறிய எண் 

உண்டு . 
( iii ) A- க்கு மீப்பெரிய எண் உண்டு , B- க்கு மீச்சிறிய எண் 

உண்டு . 
( iv ) A- க்கு மீப்பெரிய எண் இல்லை , B- க்கு மீச்சிறிய எண் 

இல்லை . 
( இதற்குக் கொடுக்கப்படும் உதாரணம் , “ விகிதமுறாத எண் 
இருக்கிறது என்பதற்குச் சான்று . ) 


விடை 


( i ) மேற்கண்ட கணக்கு ( 1 ) -ன் (iii) -வது உதாரணத்தைக் 
கவனிக்கவும் . 

( ii ) 1 - க்கு குறைவான எல்லா விகிதமுறு எண்களை A- யிலும் 
1 - ஐயும் 1 - க்கு அதிகமான எல்லா விகிதமுறு எண்களை B- யிலும் 
போடுக . இது ஒரு டெடெகின்ட் வெட்டு . A- க்கு மீப்பெரிய 
எண் இல்லை . B- க்கு மீச்சிறிய எண் ஆனது 1 . 

(iii ) இதற்கு உதாரணமே இல்லை . அதாவது அம்மாதிரி 
டெடெகின்ட் வெட்டே இல்லை . 


அப்படியே இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் 
a என்பது A- ன் மீப்பெரிய எண் என்றும் , ந என்பது B- ன் 
மீச்சிறிய எண் என்றும் கொள்க . 


.. a < b 


மேலும் a < ( a + b ) < h are bாம் விகிதமுறு எண்கள் . 


24 


பகுப்பாய்வு இயல் 


( a + b )- ம் விகிதமுறு எண் > a > ( a + b ) ஆனது A- ல் 
இல்லை . 

( a + b ) < b + 3 ( a + b ) ஆனது B- ல் இல்லை . 
ஃ A- யிலும் B- யிலும் அல்லாத ஒரு விகிதமுறு எண் 1 ( a + b ) 


என்பது . 


... டெடெகின்ட் வெட்டின் முதல் நிபந்தனை மீறப்பட்டது . 
.. நமக்கு வேண்டிய டெடெகின்ட் வெட்டு இல்லை . 
( iv ) 2.ஐ வர்க்கமாகக் கொண்ட விகிதமுறு எண் இல்லை . 
( பார்க்க 1.5 தேற்றம் ) . அதாவது எந்த விகிதமுறு எண்ணை 
வர்க்கமாக்கினாலும் 2 வராது . ஆனால் அநேக விகிதமுறு 
எண்களின் வர்க்கங்கள் 2 - க்கு மிகமிக நெருக்கத்தில் உள்ளன . 
ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் முடிவுள்ள பதின் பகுப்பு முறை 
யாகவோ முடிவில்லாத திரும்பும் பதின் பகுப்பு முறையாகவோ 
எழுதவல்லது . 


உதாரணமாக , 


. 


. 


2 , 1:5 , 142,1415 , 1-4143 , 
1 , 14 ,141,1414 , 14142 , 


. 


. 


என்ற 


தெர்டர்ச்சியான இருவரிசை எண்களை எடுத்துக் 
கொண்டால் , மேல் வரிசை எண்கள் ஒவ்வொன்றின் வர்க்கமும் 
22 - ஐவிட அதிகமாகவும் கீழ் வரிசை எண்கள் ஒவ்வொன்றின் 
வர்க்கமும் 2 - ஐவிடச் சிறியதாகவும் உள்ளன . x என்ற விகிதமுறு 
எண்ணின் வர்க்கம் 2 - னின்று மிகமிகக் குறைந்த அளவில் வேறு 
படுமாறு x- ஐ மேல் வரிசையிலும் , கீழ் வரிசையிலும் காணலாம் . 


இப்போது 0 , குறை விகிதமுறு எண்கள் , 2 - ஐ விடச் சிறிய 
வர்க்கங்களுள்ள நேர் விகிதமுறு எண்கள் ( அதாவது மேலே எழுதி 
யுள்ள கீழ் வரிசை விகிதமுறு எண்கள் ) - இவை A என்ற கீழ் 
வகுப்பையும் , 2 - ஐவிட அதிகமான வர்க்கங்களுள்ள நேர் விகித 
முறு எண்கள் ( அதாவது மேல் வரிசை விகிதமுறு எண்கள் ) 
அனைத்தும் 

மேல் வகுப்பையும் அமைக்கட்டும் . 
இத்தகைய விகிதமுறு எண்களின் பிரிவினை டெடெகின்ட் 
வெட்டு ஆகும் . எப்படி என்று விவரிக்க . 


B என்ற 


எல்லா குறை விகிதமுறு எண்களும் (0 - ம் A ல் உள்ளன . 
ஒவ்வொரு நேர் விகிதமுறு எண்ணும் A -யிலோ ந - யிலோ இருக்க 


மெய்யெண்கள் கணிதமுறை 


25 


வேண்டும் . ஏனெனில் ஒவ்வொரு நேர் விகிதமுறு எண்ணின் 
வர்க்கம் 2 - ஜ்விடக் சிறியதாகவோ அல்லது அதிகமாகவோ 
இருக்க வேண்டும் . ஆகையால் டெடெகின்ட் வெட்டின் முதல் 
நிபந்தனை நிறைவேறியது . A- ல் ஒவ்வொரு குறை எண்ணும் 
0 - ம் B- ன் எந்த எண்ணையும் விடச் சிறியது என்பது தெளிவு . 


இப்போது A- ன் யாதாமொரு நேர் விகிதமுறு எண் a என்க . 
அதே போல் b என்பது B- ன் யாதாமொரு நேர் விகிதமுறு எண் 
என்க . 


நம் பிரிவினையின்படி , 

a < 2 , 
ஃ . a < b ? 


b2 > 2 


ஃ . a < b 


டெடெகின்ட் வெட்டிற்கான இரண்டாவது நிபந்தனையும் 
நிறைவேற்றப்பட்டது . 


AL 


B 


0 


-1 , -1.4 , - 3 , 


2 , 1 : 5 , 1-42 
1.415 , 1-4143 


1 , 1-4 , 1-41 , 
1.414 , 


A- க்கு மீப்பெரிய எண் இல்லை ; B- க்கு மீச்சிறிய எண்ணும் 
இல்லை . எப்படி ? முடியுமானால் A- யின் மீப்பெரிய எண் a என்க . 

யாதாமொரு = > 0 - ஐ எடுத்துக் கொள் . 
a + € > a , ஆனதால் , a + E ஆனது 

B- ல் இருக்க 
வேண்டும் . 

ஃ a < 2 < ( a + s ) " 


( அதாவது ) 0 < 2 - a < ( a + s ) -a ? 
( அதாவது ) 0 < 2 - a < 2a s + : 2 

2 - a ? = b > 0 என்க . 
.. 0<< 2as + s 

* 2as + s > 


...... (I ) 


26 


பகுப்பாய்வு இயல் 


= 


5 
o < c < 2a , 0 < c < 4a 

என்றவாறு 

C என்ற ஒரு 
நேர் எண்ணை எடுத்துக்கொள்ளவும் . 

8 

8 
c2 < 2a . * 
4a 

2 
8 

5 
2acc2a . 
4a 2 

6 
2ac + c < > = 6 

....(II ) 
2 


- 


( I ) ஆனது எந்த -க்கும் உண்மையாதலால் = c என்பதற்கு 
2ac + c > 

... ( III ) 
இது ( II ) - ன் எதிர்மறுப்பு . 
ஃ . A- க்கு மீப்பெரிய எண் இல்லை . 


இப்போது முடியுமானால் B- ன் மீச்சிறிய எண் ம் என்க . 
0 < 3 < b என்றவாறு என்ற நேர் எண்ணை எடுத்துக்கொள்க . 
b - < b என்பதால் , - ஆனது A- ல் இருக்க வேண்டும் . 

ஃ (b- 3 ) < 2 < b 
ஃ ( b - s ) - b < 2 - b < 0 
.. 0 < b - 2 ( 2bs - 53 

... (IV ) 
5 - 2 
8 

என்றவாறு நேர் எண் 6 - வை எடுத்துக்கொள்க . 
25 
63 -2266 

......( V ) 
b2-2 

52-252-2 --- 2 
மேலும் 8 - b < 

b == 
25 

b 

25 
அதாவது 8-5 ஆனது குறை எண்ணை விடக் குறைந்தது . 
: 6 - b < 0 ஃ 6 < b 
* 0 < 5 < b 

b -2 b 
[ அல்லது , 6 < 

26 2 


--- 2 


+ 


<b 


என் 


வைத்துக் 


( IV) - ல் 015 < b 

0 < s < b என்பதால் 
கொள்ளலாம் . 

* . ( IV ) - லிருந்து b - 2 < 265-8 
... 

4.2b6 


.... ( VI ) 


மெய்யெண்கள் கணிதமுறை 


27 


இது ( V )- ன் எதிர் மறுப்பு . 
... B- க்கு மீச்சிறிய எண் இல்லை . 

இந்தப் பிரிவினை , அதாவது டெடெகின்ட் வெட்டு ஒரு 
புதிய எண்ணை உருவாக்குகிறது . இதைத்தான் விகிதமுறா 
எண்ணான V ( 2 ) என்கிறோம் . இம்மாதிரி விகிதமுறா எண்ணை 
வரையறுக்கும் டெடெகின்ட் வெட்டிற்கு விகிதமுறா வெட்டு " 
என்று பெயர் . 
( 3 ) விகிதமுறு எண்களைப் பகுப்பாய்வு இயலில் டெடெகின்ட் 

வெட்டு எப்படி புகுத்துகிறது என்பதை விளக்கு . 


வெட்டு 


விடை 

0 - வைச் சேர்த்து எல்லா விகிதமுறு எண்களையும் , A , B என்ற 
இரு வகுப்புகளாக 

( i ) ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் A- யிலோ , B- யிலோ 
இருக்கிறது . ஒரு வகுப்பும் வெற்றாக இல்லை ; 

( ii ) A- ன் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் B- ன் எந்த 
விகிதமுறு எண்ணை விடச் சிறியது ; 

என்றவாறு பிரிக்கவும் . A- க்கு கீழ் வகுப்பு என்றும் , B- க்கு 
மேல் வகுப்பு என்றும் பெயர் . இந்த டெடெகின்ட் 
ஆனது , 

( i ) கீழ் வகுப்பு A- ல் மீப்பெரிய எண் உண்டு; மேல் வகுப்பு 
B- ல் மீச்சிறிய எண் இல்லை ; 

( ii ) A- ல் மீப்பெரிய எண் இல்லை ; B- ல் மீச்சிறிய எண் 
உண்டு; 

( iii ) A- ல் மீப்பெரிய எண் இல்லை ; B- யிலும் மீச்சிறிய எண் 
இல்லை , என்ற மூன்று வகைகளில் ஏதாவதொன்றாக அமையலாம் . 

( i ) - வது வகையானால் , A- ன் மீப்பெரிய எண் a என்றால் 
டெடெகின்ட் வெட்டு ஆனது விகிதமுறு எண் a- ஐ வரையறுத் 
திருக்கிறது என்றும் , 

- (ii)-வது வகையானால் , நான் மீச்சிறிய எண் என்றால் 
டெடெகின்ட் வெட்டு ஆனது , விகிதமுறு எண் b- ஐ வரையறுக்கி 
றது என்றும் சொல்வோம் . 

ஆனால் ( iii ) - வது வகையானால் , A- ன் எண்களை விடப் பெரி 
யனவாயும் B- ன் எண்களை விடச் சிறியனவாயும் உள்ள விகிதமுறு 
எண் எதுவுமில்லை. 


28 


பகுப்பாய்வு இயல் 


விகிதமுறு 


எண்கள் எவற்றுக்கும் ஒவ்வாத இத்தகைய 
டெடெகின்ட் வெட்டுக்கு ஒத்த புதிய எண் விகிதமுறு எண்ணாக 
இராது . இப்புதிய எண்ணை விகிதமுறா எண் என்கிறோம் . 
இத்தகைய வெட்டை விகிதமுறா வெட்டு என்போம் . இத் 
தகைய எல்லா விகிதமுறா வெட்டுகளும் , விகிதமுறா எண்களைத் 
தருகின்றன . 


( 4 ) 


டெடெகின்ட் துணைத்தேற்றம் ( Dedekind s Lemma ) 
என்ன ? நிறுவுக . 


விடை 


தேற்றம் : m என்பது வர்க்கமற்ற நேர் முழுவெண் என்றால் , 
m- ஐ வர்க்கமாக உடைய எந்த விகிதமுறு எண்ணும் இல்லை 


( குறிப்பு : m- ஐ நேர் முழுவெண்ணின் வர்க்கமாக எழுத 
முடியாவிட்டால் அதனை வர்க்கமற்ற நேர் முழுவெண் என்கிறோம் . 


M 


நேர் 


நிறுவல் 
ஆனது வர்க்கமற்ற 

முழு எண்ணானதால் 
A < m < ( A + 1 ) " ( I ) என்றவாறு எழுதலாம் . முடியு 

p 

P 
மானால் சுருங்கிய விகிதமுறு எண் ஆனது 

= m ... ( II ) 
g 

பு 
என்றவாறு இருக்கட்டும் . 


( 4 ) - 


ஃ . ( I ) , ( II ) - லிருந்து , 

A < 


< ( 4) < ( X + 1 ) 
அல்லது , > < < +1 


Ag < p < ( + 1 ) 
அதாவது 0 < p - Ag < g 

...... (III) 
இப்போது , ( mq - Ap ) " - m ( p - 1 ) 
= m ஏ - 2 / mpq + Ap - mp + 2mpq - m 
= p ( 1 - m ) - mq ( A - m ) 
= ( p - mq ) ( 12 - m ) 
= 0 ( X - m ) (II ) - லிருந்து 

0 . 


--- 


மெய்யெண்கள் கணிதமுறை 


29 


2 


( 9 ) 


= m + ( mq - Ap ) : = m ( p - Aq ) 2 


.. 


( 2 ) - ( " ; = ) 


mp 

Ap 
p Aq 

mg 

p - Aq 
mg -Ap 
p - Ag 


- 


.. 


p 
9 


pI 
ஆனால் ஆனது சுருங்கிய பின்னமென ஆரம்பத்திலேயே 

g 
எடுத்துக் கொண்டுள்ளோம் . 

ஃ p - Aq > q 
இது ( III ) . ன் எதிர் மறுப்பு . 


m 


- ( 
( 2 ) என்ற நமது தற்கோள் தவறு . 


( 5 ) விகிதமுறு எண்கள் முறையின் அடர்த்திப் பண்பை 

( Density property ) நிறுவுக . 


நிறுவல் 

அதாவது , எந்த இரு விகிதமுறு எண்களுக்கு இடையே 
முடிவில்லாத பல விகிதமுறு எண்கள் உள்ளன என்று நிறுவ 
வேண்டும் . 


a , b என்பவை இரு விகிதமுறு எண்கள் என்றும் , a < b 
என்றும் கொள்க . 

a + b 

2a - a - b 
இப்போது a - 

a - b 
2 2 

> 0 • .a < b 

2 
a + b 
இதேபோல் 

b 

a + b - 2b 
2 

> 0 a < b 
2 

2 
a + b 
a < 2 

< b 
b 

a + b 


> 


= 


ம் ஒரு 


விகிதமுறு எண்தான் . 

யாதாமிரு விகிதமுறு எண்கள் a- க்கும் b-க்கும் இடையே 
ஒரு விகிதமுறு எண்ணைக் கண்டோம் . 


30 

பகுப்பாய்வு இயல் 
( 6 ) நம் விருப்பத்திற்கிய மிகமிகச் சிறிய தேர் எண் : என்க . 

டெடெகின்ட் வெட்டின் கீழ் வகுப்பு A- ல் X என்ற ஒரு 
எண்ணும் , மேல் வகுப்பு B- ல் y என்ற ஒரு எண்ணும் 

y - x = E என்றவாறு இருக்கின்றன என்பதை நிறுவுக . 
a , b என்பவை முறையே கீழ்வகுப்பு A- யிலும் மேல் வகுப்பு 
B- யிலும் உள்ள யாதாமிரு எண்கள் என்க . 
டெடெகின்ட் வெட்டுப்படி b > a b - a > 0 மேலும் E > 0 . 

ஆர்கிமிடீயன் பண்புப்படி ne > b - a என்றவாறு ஒரு 
நேர் முழுவெண் ா இருக்கிறது . 

a + nab. 
இப்போது , a , a + S , a + 2s , ... , a + ne என்ற எண் 
களை எடுத்துக் கொள்க . 

a என்பது A- ல் உள்ளதால் , a + ns ஆனது B- ல் இருக்க 
வேண்டும் . 
a + S 

A- ல் இருந்தால் , a++ 1 ) : 
ஆனது B- ல் இருக்க வேண்டும் ; இவற்றை முறையே x , y 
என்றால் y - x = a + ( r + 1 ) - ( a + rs ) 


என்பது 


-- 


E 


1.13 . விகிதமுறாத எண்களை ஒட்டிய சில முக்கிய வரை இலக்கணங் 

கள் ; தேற்றங்கள் . 
வரை இலக்கணம் | 

a , P என்ற இரு விகிதமுறாத எண்களின் சமத்துவம் 

முறையே ( Aa Ba ) , ( Ag Bg ) என்ற விகிதமுறாத வெட்டு 
களினால் வரையறுக்கப்பட்ட விகிதமுறா எண்கள் a , 3 என்க . 

B 


Ad 


Bos 


AB 


B 


படம் 3 


படம் 4 . 


* 
, 


மெய்யெண்கள் கணிதமுறை 


31 


Aa- ன் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் Ag- விலும் , மறுதலை 
யாக Ag- ன் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் Aa -விலும் இருந்தால் 
விகிதமுறாத எண்கள் a- ம் B- ம் சமமென்போம் . 


நாம் 


குறிப்பு : இதுவரை இலக்கணத்தின் வாயிலாக 
தெளிவாக அறிவது யாதெனில் Aa , 49 -க்குப் பதிலாக முறையே 
Ba Bg எனப் பிரதியிட்டால் , வரை இலக்கணம் மாறாது . 


வரை இலக்கணம் 2 

a , 8 என்ற இரு விகிதமுறாத எண்களின் சமனின்மை 


B 


Ack 


Ba 


AS 


BA 


a 


al 


படம் 5 


படம் 6 


பட விளக்கம் a > 8 


Aw ன் , குறைந்த பட்சம் ஒரு எண்ணாவது Bg- ல் இருந்தால் 
a > $ என்போம் . 


இதேபோல் , Ba -ன் , குறைந்தபட்சம் ஒரு எண்ணாவது A8- ல் 
இருந்தால் , a < 8 என்போம் . 


வரை இலக்கணம் 3 
விகிதமுறு 

எண் 
சமனின்மை . 


விகிதமுறாத 


எண் 


a - இவற்றின் 


a என்பது ( Aa , B. ) என்ற விகிதமுறா வெட்டென்றால் 
r என்பது Aa-விலோ Be-விலோ இருக்க வேண்டும் . இது 
தான் ( Aa , Ba ) - ன் வரை இலக்கணம் . 


32 


பகுப்பாய்வு இயல் 


B. 


Ax 


Ba 


படம் 7 


படம் 8 


பட விளக்கம் a > r 


பட விளக்கம் ! < r 


r என்பது Aa- ல் இருந்தால் a > r என்றும் , r ஆனது Ba- ல் 
இருந்தால் a < r என்றும் வரையறுப்போம் . 


I - 14. I - 3- ன் வரை இலக்கணங்களை 

இலக்கணங்களை ஒட்டிய சில முக்கிய 
கணக்குகள் . 
( 1 ) இரு வெவ்வேறு விகிதமுறாத எண்களுக்கு இடையே 

முடிவில்லாத அநேக பல விகிதமுறு எண்கள் இருக் 
கின்றன என்று நிறுவுக . 


நிறுவல் 

குறைந்த பட்சம் ஒரு விகிதமுறு எண்ணாவது இருக்கிற 
தென்று காண்பிப்போம் . கொடுப்பட்ட விகிதமுறாத எண்கள் a , B 
என்க . 


முறையே ( Aa , Ba ) , ( A9 , Bs ) என்ற விகிதமுறாத வெட்டு 
களினால் வரையறுக்கப்பட்ட விகிதமுறாத எண்கள் 

B 

என்க . 
a > s என்றால் , 1.13 , வரை இலக்கணம் 2 - ன்படி 


Aa- ன் குறைந்தபட்சம் ஒரு விகிதமுறு எண்ணாவது இதனை 
a என்க - Bs- ல் இருக்க வேண்டும் . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


33 


BA 


படம் 9 


படம் 10 


வரை இலக்கணப்படி 


a > a , 


a > s 


.. 


a > a > B 


ஃ .. a- க்கும் , ந - க்கும் இடையே குறைந்தபட்சம் ஒரு விகித 
முறு எண்ணாவது இருக்கிறது . 


குறிப்பு : a < s என்றால் குறைந்தபட்சம் b என்ற விகித 
முறு எண் a < b < $ என்றவாறு b- ஐக் காணலாம் . இங்கே 
b என்பது Be- லும் Ag- லும் உள்ளது . 


விகிதமுறாத 


( 2 ) ஒரு 

விகிதமுறு எண்ணுக்கும் , ஒரு 
எண்ணுக்கும் இடையே முடிவில்லாத அநேக பல 
விகிதமுறு எண்கள் எனக் காண்பிக்க . 


விடை 


a என்ற விகிதமுறாத 


1 என்ற விகிதமுறு எண்ணும் , 
எண்ணும் கொடுக்கப்பட்டவை என்க . 


a > r என்க . 


a -க்கு ஒத்த டெடெகின்ட் வெட்டு ( Aa , Ba ) என்றால் விகித 
முறு எண் Ae- ல் இருக்க வேண்டும் ( 1:13 வரை இலக்கணம் 3 ) . 
ஆனால் விகிதமுறாத டெடெகின்ட் 

வெட்டின்படி Aa- க்கு 
மீப்பெரிய எண் இல்லை . 

ப . இ . - 3 


* 


34 


பகுப்பாய்வு இயல் 


AAd 


ஃ r- ஐ 

r- ஐ விடப் பெரிய எண்கள் 
ஏராளம் முடிவில்லாதவை a- ஐ 

விடச் சிறிய எண்களும் முடிவில் 
B. லாத அநேக 

உள்ளன . 
ஃ .. -க்கும் -க்கும் இடையே முடி 
வில்லாத அநேக பல விகிதமுறு 
எண்கள் உள்ளன . 


பல 


P 


இதுபோல் , a < r என்றாலும் 
இதே உண்மையை நிறுவலாம் . 


குறிப்பு 
படம் 11 

1.11 கணக்கு ( 5 ) , 1.13 கணக் 

குகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றை 
ஒன்று சேர்த்தால் கிடைப்பது , யாதாமிரு வெவ்வேறு மெய் 
யெண்களுக்கிடையே முடிவில்லாத அநேக பல 

விகிதமுறு 
எண்கள் இருக்கின்றன . " 


( 3 ) யாதாமிரு வெவ்வேறு மெய்யெண்களுக்கு இடையே 

முடிவில்லாத அநேக பல விகிதமுறாத எண்கள் இருக் 
கின்றன என நிறுவுக . 


விடை 


my , m என்பவை கொடுக்கப்பட்ட இரு மெய்யெண்களென்க . 
m < m , என்க . 


இரு வெவ்வேறு விகிதமுறு எண்களுக்கு இடையே ஏராள 
மான விகிதமுறு எண்கள் இருப்பதனால் , m < r < r , < m , என்ற 
வாறு இரு விகிதமுறு எண்கள் ,, r , என்பவற்றை எடுத்துக் 
கொள்க . ri, r2- க்களுக்கு இடையே ஒரு விகிதமுறாத எண் 
இருக்கிறது என்று காண்பித்தால் போதும் . a என்பது ஒரு 
விகிதமுறாத எண் என்க . a ஆனது : -க்கும் 2 - க்கும் இடையே 
இல்லையெனில் a உடன் சரியான ஒரு விகிதமுறு எண்ணைக் 
கூட்ட -க்கும் , -க்கும் இடையே ஒரு விகிதமுறாத எண்ணைக் 
காணலாம் . * 


எப்படியெனில் , r < a < r " என்றவாறும் r " -r < r , -1 , 
இரு விகிதமுறு எண்கள் r , r " - ஐக் காணலாம் . 

இப்போது 
( ri -r ) + a என்பதுதான் வேண்டிய ஒரு விகிதமுறாத எண் . 


மெய்யெண்கள் கணிதமுறை 


35 


அதாவது < r - + acr .. எப்படி ? 
இப்போது - (r - r + a ) = _ & < 0 ( < a 


ஃ r < r - r + a 
இப்போது r " -r < re - r , 
a - r < r , -ri 

... & < r " 
ri - pl ta < ra 
[ அல்லது , ( r , - r + a ) ( a - r ) - (r, -r ) 

< ( r " - / ) - ( r , - ry ) . a < r " 
< ( rs - ry ) - ( r , - r ) : r " - r < r , - r 


அதாவது < 0 ] 


ஃ r < r - r + a < rs 

m < r - / +am, 


* குறிப்பு 

ஒரு விகிதமுறு எண்ணுடன் ஒரு விகிதமுறாத எண்ணைக் 
கூட்ட கிடைப்பது விகிதமுறாத எண் என்பதைக் கீழ்க்கண்ட 
வாறு நிறுவலாம் . 


என்க . 


( Aa , Ba ) -வினால் வரையறுக்கப்பட்ட விகிதமுறாத எண் aa 

r என்பது விகிதமுறு எண் என்க . 


B 


Ad 


B. 


A 


BB 


b . 


al 


படம் 12 


படம் 131 


36 


பகுப்பாய்வு இயல் 


a என்பது Aa- ன் யாதாமொரு எண் என்க . 
இப்போது வேறு ஒரு பிரிவினை ( Ag , Bs ) என்பதை 
( i ) Ag- ல் உள்ள எண்கள் அனைத்தும் - r + a 

( ii ) Bg- ல் உள்ள எண்கள் அனைத்தும் > r + a 
என்றவாறு வரையறுக்கவும் . 

48 - ம் , BG- ம் வெற்றற்றவை . 

As- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் BS- ன் எந்த உறுப்பை 
யும் விடச் சிறியது . 


: ( Ag , Bg ) என்பது ஒரு டெடெகின்ட் வெட்டு . 

( Aa Ba ) என்பது விகிதமுறாத வெட்டாகையால் , Ae- க்கு 
மீப்பெரிய எண் இல்லை . ஃ . a என்பது Aa- ன் உறுப்பாதலால் , 
a ஆனது Aa " ன் மீப்பெரிய எண் ஆகாது . 


r + a ஆனது மீப்பெரிய எண் ஆவதற்கு வாய்ப்பில்லை . 
ஃ . As- க்கு மீப்பெரிய எண் இல்லை . 
இப்போது என்பது தே - ன் யாதாமொரு எண் என்க . 
டெடெகின்ட் வெட்டுப் பண்புப்படி , > r + a . 
r + b என்றால் r + b > r + a b > a 

என்பது Ba- ல் இருக்க வேண்டும் . 
( Aa , Ba ) ஆனது விகிதமுறாத வெட்டாதலால் , என்பது 
Sar- ன் மீச்சிறிய எண் இல்லை . ஃ . A + b- ம் மீச்சிறிய எண் 
ஆவதற்கு வாய்ப்பில்லை ... Bg- க்கு மீச்சிறிய எண் இல்லை. 

... Ag- க்கு மீப்பெரிய எண் இல்லை ; Bg- க்கு மீச்சிறிய 
எண் இல்லை . ... ( As , Bg) என்பது என்ற விகிதமுறாத 
எண்ணை வரையறுக்கிறது . 


B = r + a என்கிறோம் . 


2. மெய்யெண்கள் கணம் 


" மெய் 


மெய்யெண்கள் எல்லாம் அடங்கிய கணத்திற்கு 
யெண்கள் கணம் என்று பெயர் . 


2.1 . வரம்புகள் ( Bounds ) 

வரை இலக்கணம் 1. மெய்யெண்களை உறுப்புக்களாகவுடைய 
வெற்றற்ற கணம் S என்க . S- ன் ஒவ்வொரு உறுப்பு -ம் SSM 
என்றவாறு M என்ற மெய்யெண் இருக்குமானால் S ஆனது மேல் 
வரம்புள்ளது ( bounded above ) என்போம் . M- ஐ S- ன் மேல் 
வரம்பு எண் ( upper bound ) என்போம் . 


உதாரணம் | 

T = { - 3 , 5 , 9 , 16 } என்ற முடிவுள்ள கணத்தின் மேல் வரம்பு 
எண் 16 , அல்லது 16 க்குப் பெரிய எந்த எண்ணும் , உதாரணமாக 
17 , 18 , 

என்பவை -ன் மேல் வரம்பு எண்களே . 
உதாரணம் 2 

1 2 3 5 
V 

-ன் இரு மேல் வரம்பு எண் 
2 3 4 7 
6 

1. அநேக மேல் வரம்புகளும் உண்டு . 
7 


களாவன 


உதாரணம் 3 


U = { -2.5 , -2 • 53 , - 2.517 , - 2 : 554 } -ன் சில மேல் வரம் 
பெண்களாவன : -2-4-2 , 0 , 1 . 
வரை இலக்கணம் 2 

மெய்யெண்களை உறுப்புகளாகக் கொண்ட வெற்றற்ற கணம் 
S என்க . 

( i ) L என்பது S- ன் ஒரு மேல் வரம்பு எண் . 


38 


பகுப்பாய்வு இயல் 


என் 


( ii ) S- ன் ஒவ்வொரு மேல் வரம்பு எண் M- க்கும் , LSM 

றவாறு ஒரு மெய்யெண் ட இருந்தால் , L- ஐ S- ன் மீச்சிறிய 
மேல் வரம்பு எண் ( least upper bound ) என்போம் . 

குறியீட்டு முறை : மீச்சிறிய மேல் வரம்பெண்ணை l.u.b. 
என்று குறியிடுவோம் . 


குறிப்பு ! ஒரு கணத்தின் 1.u.b. ஆனது அக்கணத்தின் 
உறுப்பாக இருக்கலாம் ; இல்லாமலும் இருக்கலாம் . 


உதாரணம் | 


T = { - 3 , 5 , 9 , 16 } -ன் 1.u.b = 16 . 


உதாரணம் 2 


V 


{ 1 , , 


3 } -ன் 1.u.b. = 


5 
7 


உதாரணம் 3 


W = { - 2 : 5 , 2.53 , -2 : 517 , -2-554 } -ன் 1.u.b. = -2.5 . 


* 


உதாரணம் 4 
முடிவில்லாத கணம் X 

2 3 4 
= { 

19 


1 


n 


17 


ன் 


2n + 1 


n 
பொது உறுப்பு 

2n + 1 


ஒவ்வொரு இயற்கை எண் -க்கும் , 2n < 2n +1 


n 
அதாவது 

2n + 1 


< 3 , 


ஒவ்வொரு nEN 


1 
2 


என்பது X- ன் ஒரு மேல் வரம்பு . 


மேலும் உ - க்குச் சிறிய மெய்யெண் எதுவும் X- ன் மேல் 
வரம்பு எண் ஆகாது . எப்படி ? 

) . இந்த உதாரணத்தில் X- ன் 1.u.b. 
ஆனது X- ன் உறுப்பு அல்ல . 


.. X- ன் 1.u.b. = 


மெய்யெண்கள் கணம் 


39 


தேற்றம் | 


மெய்யெண்களை உறுப்புகளாகக் கொண்ட வெற்றற்ற கணம் 
S மேல் வரம்புள்ளதாயின் ஒரு எண் M ஆனது 


(i ) S- ன் எந்த உறுப்பும் M- ஐ விடப் பெரியதல்ல . 
(ii ) E என்பது எவ்வளவு சிறிய நேர் எண்ணாலும் , M - 5- க்கு 
அதிகமான ஒரு எண் S- ல் உள்ளது . 
நிறுவல் 

கணம் S ஆனது முடிவுள்ளதாகவோ அல்லது முடிவில்லாத 
தாகவோ இருக்கலாம் . 

எல்லா மெய்யெண்களையும் , S- ஐப் பொறுத்து , A , B என்று 
இரு வகுப்புகளாகப் பிரிக்கலாம் . 

S- ன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை 
யுள்ள எண்கள் x என்ற எண்ணுக்கு பெரியதாக இருந்தால் x- ஐ 
A- ல் போடுக . அப்படி அன்றி S- ன் எந்த எண்ணும் x- ஐ விடப் 
பெரியதல்ல என்றால் x- ஐ B- ல் இடுக . 

S ஆனது மேல் வரம்பு உடையதாயுள்ளதால் , A- யிலும் 
B- யிலும் உறுப்புக்கள் உள்ளன . மேலும் A- ன் எந்த எண்ணும் 
B- ன் எந்த எண்ணையும் விடச் சிறியது . டெடெகின்டின் தேற்றத் 
( 19 பார்க்க ) தின்படி , இரு வகுப்புகளையும் பிரிக்கும் ஒரு எண் 
M என்பது 

( i ) M- ஐ விடச் சிறிய எண் ஒவ்வொன்றும் A- ல் இருக்கிறது . 
( ii ) M- ஐ விடப் பெரிய எண் ஒவ்வொன்றும் B- ல் இருக் 

றவாறு இருக்கின்றது . இந்த M தான் நம் தேற்றத்தில் 
காணும் M- ம் என நிறுவலாம் . 

முதலில் நிறுவ வேண்டியது | M- ஐ விடப் பெரிய எண் S- ல் 
இல்லை . முடியுமானால் , 

M- ஐ விடப் 

பெரிய எண் M + h 
( h > 0 ) , S- ல் என்றிருக்க அப்படியானால் M + th என்ற எண் 
M- ஐ விடப் பெரியது தான் . A- ன் எந்த எண்ணும் B- ன் எந்த 
எண்ணையும் விடச் சிறியதாக இருக்க வேண்டுவதால் , M + th 
என்ற எண் A- ல் இருக்க வேண்டும் . ஃ M ஆனது A- ஐயும் 
B- ஐயும் பிரிக்காது . ஏனெனில் பிரிக்கும் எண் M- ன் இலக்கண 
மாவது ( டெடெகின்ட் தேற்றப்படி ) , M- ஐ விடப் பெரிய எண் 


கிறது என் 


40 


பகுப்பாய்வு இயல் 


எதுவும் B- ல் தான் இருக்க வேண்டும் . 

அதாவது M + zh 
என்ற எண் B- ல் தான் இருக்க வேண்டும் என்பது நியமம் . 
அப்படியில்லை என்பதால் , S- ன் எந்த எண்ணும் M- க்குச் 
சிறியதே . 


இரண்டாவதாக நிறுவ வேண்டியது : 5 என்பது என்னதான் 
மிகச் சிறிய நேர் எண்ணானாலும் , M - ( - ஐ விடப் பெரிய எண் 
S- ல் உள்ளது . 

M - 6 என்ற எண் A- ல் உள்ளது . 

A- ன் அமைப்புப்படி M - 6- ஐ விடப் பெரியதாகக் குறைந்த 
பட்சம் ஒரு எண்ணாவது இருக்கிறது . 

குறிப்பு : இந்த தேற்றத்தின் M- க்கு மேல் வரம்பு என்று 
பெயர் . இது S- ல் இருக்கலாம் ; இல்லாமலும் இருக்கலாம் . S ஒரு 
முடிவுள்ள கணமானால் , M ஆனது S- ல் இருக்கும் . S ஆனது முடி 
வில்லாததாயின் , M ஆனது S- ல் இருக்க வேண்டிய கட்டாயம் 
இல்லை . 
தேற்றம் 2 

S என்பது மேல் வரம்புள்ள வெற்றற்ற மெய்யெண்கள் 
கணமானால் S- க்கு 1.u.b. இருக்கிறது . 
நிறுவல் 

மெய்யெண்களை A , B என்னும் இரு வகுப்புகளாகக் கீழ்க் 
கண்டவாறு பிரிக்கவும் . a என்ற எண்ணைவிடப் பெரியதான 
எண் S- ல் இருக்குமானால் a- ஐ A- ல் போடவும் . A- ல் இல்லாத 
மெய்யெண்களை B- ல் போடுக . அதாவது B- ன் எந்த எண்ணும் 
S- ன் எந்த உறுப்பையும் விடப் பெரியது . 

A- ன் எந்த உறுப்பும் S- க்கு மேல் வரம்பாகாது . ஆனால் 
B-ன் ஒவ்வொரு உறுப்பும் S- ன் மேல் வரம்பாகும் . 
இப்போது 

B- யில் மீச்சிறிய எண் இருக்கிறது , என்று 
காண்பித்தால் S- க்கு 1. u . b . இருக்கிறது என்று நிறுவினோமா 
வோம் . 

டெடெகின்ட் தேற்றத்தைப் ( 1-9 ) பயன்படுத்துவோம் . 

S வெற்றற்ற கணமாவதால் , S- ல் " குறைந்த பட்சம் ஒரு உறுப் 
பாவது - இதனை x என்க - இருக்கிறது . ஃ . ஒவ்வொரு a < x 
ஆனது A- ல் இருக்கிறது . S ஆனது மேல் வரம்புள்ளதால் S- ன் 
ஒவ்வொரு x- க்கும் பெரியதான எண் y இருக்கிறது . 


மெய்யெண்கள் கணம் 


41 


. 


1 ஆனது B- ல் உள்ளது . 


ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தது ஒரு எண்ணாவது 
இருக்கிறது . ஒவ்வொரு எண்ணும் யாதானும் ஒரு வகுப்பில் 
இருக்கிறது . A- ன் ஒரு எண் a என்றால் , a- ஐ 

ஐ விடப் பெரிய 
தான எண்- இதனை x என்க - S- ல் இருக்கிறது . 

B- ன் ஒரு எண் 3 என்றால் , x = B 
. A- ன் எல்லா -க்கும் , B- ன் எல்லா -ேக்கும் , & < s . 

.. கீழ் வகுப்பு A- ன் ஒவ்வொரு எண்ணும் மேல் வகுப்பு 
B- ன் ஒவ்வொரு எண்ணை விடச் சிறியது . 

ஃ டெடெகின்ட் தேற்றத்தின் மூன்று நிபந்தனைகளும் நிறை 
வேற்றப்பட்டன . 

... ஒரு எண் என்பது 
( i ) Y- ஐ விடச் சிறிய எண் ஒவ்வொன்றும் கீழ் வகுப்பு A- ல் 


உள்ளது . 


( ii ) Y- ஐ விடப் பெரிய எண் ஒவ்வொன்றும் மேல் வகுப்பு 
B- ல் உள்ளது என்றவாறு இருக்கிறது . 

. 


Y ஆனது A- ல் இருந்தால் , Y தான் A- ன் மீப்பெரிய எண் . 
Y ஆனது B- ல் இருந்தால் அதுதான் B- ன் மீச்சிறிய எண் 
இவற்றில் ஏதாவதொன்றுதான் நிகழலாம் . 


ப்போது Y ஆனது A- ல் உள்ளது எனக் கொள்க . 
ஃ Y < x என்றவாறு S- ல் ஒரு X இருக்கிறது . 
Y ( y < x 

Y என்ற எண்ணை எடுத்துக் 
கொள்க . Y < x , என்பதால் Y ஆனது A- ல் உள்ளது . 


என்றவாறு 


.. Y ஆனது A- ன் மீப்பெரிய எண் இல்லை . 
... Y ஆனது B- ன் மீச்சிறிய எண் ஆகும் . 
ஃ Y ஆனது S- ன் l.u.b. ஆகும் . 


குறிப்பு : எல்லா மெய்யெண்களும் அமைக்கும் களம் R- ன் 
ஒவ்வொரு வெற்றற்ற கணத்தின் ஒரு 

ஒரு மேல் வரம்பு R- லும் 
அக்கணத்தின் 1.u.b .-- ம் R- ல் இருப்பதால் , R- ஐ “ முற்றிய வரிசைப் 
பட்ட களம் " ( Complete ordered field ) என்போம் . 


42 


பகுப்பாய்வு இயல் 


கிளைத் தேற்றம் 

மெய்யெண்களின் ஒவ்வொரு வெற்றற்ற மேல் வரம்புள்ள 
கணத்திற்கும் ஒரே ஒரு 1.u.b. தான் இருக்கிறது . 


கொடுக்கப்பட்ட கணத்தை S என்க , 
முடியுமானால் S- ன் இரு 1.u.b.- கள் L , I என்க . 
வரை இலக்கணப்படி , L S L 

( S- ன் 1.u.b , L ) 
L SL ( S- ன் 1.u.b., L ) 

. L = L 
ஃ . S- க்கு ஒரே ஒரு 1.u.b. தான் இருக்கிறது . 
வரை இலக்கணம் 3 

மெய்யெண்களை உறுப்புகளாகக் கொண்ட வெற்றற்ற கணம் 
S- ன் ஒவ்வொரு உறுப்பு 5 - க்கும் , 52m என்றவாறு m என்ற 
மெய்யெண் இருக்குமானால் , S ஆனது கீழ் வரம்புள்ளது 
( bounded below ) என்போம் . m- ஐ S- ன் கீழ் வரம்பெண் ( lower 
bound ) என்போம் . 


வரை இலக்கணம் 4 


மெய்யெண்களை உறுப்புகளாகக் கொண்ட வெற்றற்ற கணம் 
S என்க . 


( i ) g என்பது S- ன் ஒரு கீழ் வரம்பெண் . 

( ii ) S- ன் ஒவ்வொரு கீழ் வரம்பெண் m- க்கும் g2m என்ற 
வாறு ஒரு மெய்யெண் 8 இருந்தால் 8 -ஐ S- ன் மீப்பெரிய கீழ்வரம் 
பெண் ( greatest lower bound ) என்போம் . 


குறியீட்டு முறை 

மீப்பெரிய கீழ் வரம் பெண்ணை g.1.b. என்று குறியிடுவோம் . 


குறிப்பு : ஒரு கணத்தின் g l.b. ஆனது அக்கணத்தின் உறுப் 
பாக இருக்கலாம் ; இல்லாமலும் இருக்கலாம் . 


வரை இலக்கணம் 5 


மெய்யெண்களை உறுப்புகளாகக் கொண்ட வெற்றற்ற கணம் 
மேல் , கீழ் வரம்புள்ளதாயின் 

அக்கணத்தை " வரம்புள்ள 
கணம் ” என்று பொதுவாகச் சொல்லுவோம் . 


மெய்யெண்கள் கணம் 


43 


உதாரணங்கள் 


n 


( 1 ) U = } 

2 


2 
3 


3 
4 


. }- ன் 


. 


n + 1 


ஒரு கீழ் வரம்பெண் 


1 
2 


மேல் வரம் பெண் 1 


1 


n 


1 


( 2 ) U 


- 


H 


2 3 4 
5 10 17 


2 


- }-ன் 


. 


h + / 


1 
ஒரு கீழ் வரம்பெண் ) , மேல் வரம்பெண் 

2 


2 3 4 n + 1 
( 3 ) U = 

-ன் 
| 2 3 
ஒரு கீழ் வரம்பெண் 1 , மேல் வரம் பெண் 2 
2 5 10 17 

m ? +1 
( 4 ) U 

1 4 

9 16 


. 


ன் 


. 


. 


ma 


ஒரு கீழ் வரம்பெண் 1 , மேல் வரம்பெண் 2 


1 + 1 


( 5 ) U 


{ 


2 
1 


3 
2 


4 
3 


-ன் 


n 


g.1.6 . 


= 1. எப்படி ? 


முதலில் U- ன் கீழ் வரம்பெண் 1 என்றும் பிறகு 1 - ஐ விடப் 
பெரிய எந்த எண்ணும் U- ன் கீழ் வரம்பெண் ஆகாது என்றும் 
காண்பிக்க வேண்டும் . 


ஒவ்வொரு இயற்கை எண் n-க்கும் 


n + 1 > 


n + 1 > 1 


n 


U- ன் ஒரு கீழ் வரம்பெண் 1 ஆகும் . 


1 - ஐ விடப் பெரிய எண் 1+ € என்க ; E என்பது யாதாமொரு 
மிகமிகச் சிறிய நேர் மெய்யெண் . 


O 


1 
4 


2 


I + E 53 


2 


4 3 


படம் 14 


44 


பகுப்பாய்வு இயல் 


n + 1 


-1 = > < s , 


1 
n > என்றால்தான் , 


n 


1 


m > 


என்றவாறு ஒரு இயற்கை எண்ணை எடுத்துக்கொள் . 


E 


1 


KE 


no 


1 
1+ 

-17 
n ) 


n , + 1 


--1 < e 


no 


n . +1 


( 1+ 


no 


அதாவது , 1 + 6 - ஐவிடச் சிறிய உறுப்பு U- ல் இருக்கிறது . 


ஃ . 1 என்பது U- ன் g.1.b. 


துபோல் 


( 1 . 


1 2 
2 1 5 


3 4 
10 17 


-ன் g - l.b . 


. 


. 


. 


( 6 ) S ; 1 - ஐவிடச் சிறிய மெய்யெண்கள் எல்லாவற்றையும் 
கொண்ட கணம் . 


O 


C1 


படம் 15 


S- ன் ஒரு மேல் வரம்பெண் C < 1 என்க . 

C + 1 
ஃ C 

< 1 


c , 


C + 1 

< 1 என்ற மெய்யெண் S- ஐச் சேர்ந்தது . 
2 

C + 1 
C < 

C ஐ 
2 
உள்ளதெனக் காண்பித்து விட்டோம் . 

.. 1 - ஐவிடச் சிறிய எண் எதுவாயிருப்பினும் , அதைவிடப் 
பெரிய எண் S- ல் இருக்கிறது . 

ஃ 1 தான் S- ன் 1.u.b. 


மெய்யெண்கள் கணம் 


45 


( 7 ) { 1,, , , .... ... } - ன் 1.u.b. 1 , 3.1.b. 0 . 


( 8 ) குறையற்ற ( Non - negative ) எண்கள் எல்லாவற்றையும் 
கொண்ட கணம் மேல் வரம்பற்றது ; ஆனால் கீழ் வரம்புள்ளது . 
g.1.6 . = 0 . 

l.u.b. இல்லை . 


( 9 ) Q ; விகிதமுறு எண்கள் கணம் முற்றிய வரிசைப்பட்ட 
களமாகாது என்பதற்கு ஒரு உதாரணம் : V ( 2 ) ஐவிடச் சிறிய 
எல்லா விகிதமுறு எண்கள் அமைக்கும் கணம் S என்க . 1 ES 
ஃ S + p . S- ன் மேல் வரம்பெண்கள் 2 , 10 , . . . இ 
விகிதமுறு எண்களே . 


வை 


. 


C 


2 


படம் 16 


V ( 2 ) - ம் ஒரு மேல் வரம்பெண் தான் , ஆனால் V ( 2 ) 1.u.b. 
ஆகுமா ? ஆகும் . V ( 2 ) - ஐ விடச்சிறிய யாதாமொரு மெய்யெண் 
C- ஐ எடுத்துக் கொள்க . 

முடியுமானால் C- ஐ V (2) -ஐவிடச் சிறிய 
மேல் வரம்பெண் என்க . C- க்கும் V ( 2 ) - க்கும் இடையே முடி 
வில்லாத எண்ணிக்கையுள்ள விகிதமுறு எண்கள் உள்ளன . 


ஃ S- ன் 1.u.b. 


V ( 2 ) . 


ஆனால் V ( 2 ) என்பது விகிதமுறு எண் அல்ல . 


F என்ற வரிசைப்பட்ட களத்தின் ஒவ்வொரு வெற்றற்ற 
களத்தின் ஒரு மேல் வரம்பெண் F-ல் இருந்து 1.u.b.- ம் F- லேயே 
இருந்தால் , F- ஐ முற்றிய வரிசைப்பட்ட களம் ( Complete ordered 
field ) என்போம் . 


எடுத்துக்கொண்ட உதாரணத்தில் , Q- ன் வெற்றற்ற விகித 
முறு எண்கள் கணம் S- ன் பல மேல் வரம்புகள் -ெல் இருப்பினும் 
S- ன் ] .u.b . V ( 2 ) ஆனது விகிதமுறாத எண் ஆனதால் , அது -ெல் 
அல்லவே ? ஃ Q ஒரு முற்றிய வரிசைப்பட்ட களமாகாது . 


( 10 ) ஒவ்வொரு மெய்யெண்ணும் ஏதாவதொரு விகிதமுறு 
எண் கணத்தின் 1.u.b. ஆகக் கருதலாம் என்பதற்கு இதோ ஒரு 
உதாரணம் . 


46 


பகுப்பாய்வு இயல் 


ஒவ்வொரு மெய்யெண்ணையும் முடிவற்ற தசம முறையில் 
எழுதலாம் . தசம முறை முடிந்தாலும் கடைசி எண்ணுடன் 
அநேக பல ( infinitely many ) பூச்சியங்களைச் சேர்க்க முடிவற்ற 
தசம முறை கிடைக்கிறது . 


என்பதை 


. 


உதாரணமாக விகிதமுறாத எண் = 314159 
எடுத்துக் கொள்வோம் இதிலிருந்து 


S 


3 


{ 3 , 31 , 3:14 , 3. 141 , 3-1415 , .... } 


என்ற கணத்தை அமைக்கவும் . T- ன் அடுத்தடுத்த தோராய 
மதிப்புகள் தாம் S- ன் உறுப்புக்கள் . S- ன் பல மேல் வரம்பெண் 
களில் 4 - ம் ஒன்று , மெய்யெண்களின் களமானது வரிசைப்பட்ட 
முற்றிய களமாதலின் , S- க்கு ஒரு மெய்யெண் l.u.b. ஆக அமையும் . 
இதைத்தான் * என்பது . ஃ . 3.14159 . .... என்ற முடிவில்லாத 
தசம எண்ணைக் குறிப்பதுதான் மேற்கண்ட 1.u.b. 


மாதிரி கணக்குகள் 
( 1 ) முடிவில்லாத திரும்பாத தசம எண்ணானது விகிதமுறாத 
எண்ணைக் குறிக்கின்றது என்பதை 

டெடெகின்ட் 
வெட்டின் வழி நிறுவுக . 


விடை 


. 


. 


8 


+ 


. 


. 


d , 


1 


1 


, 


. 


. 


கொடுக்கப்பட்ட தசம எண் m = a . d , d ,, dg, d ,, d ;, ... 

( d , #d, #d, # + di # . . . ) 
d , d , d . 

di 
அதாவது a + + 

+ . . . + + 
10 102 103 

101 
இப்போது 

d , d , d , 

ds 
a + a + + 

a + + + 
10 

......(1 ) 
102 
10 

10 102 108 
1 1 

1 
+ a + + 

a + + 
10 108 10 

102 

10 10 

d , 1 
a + 

+ + 
10 102 102 
d , 

d . 1 
a + + + + 
10 102 

.... ( II ) 

108 108 
என்ற இரு எண் தொடர்களை எடுத்துக்கொள்க . ( I ) - லும் , ( II ) - லும் 
உள்ள எண்களின் எண்ணிக்கை முடிவில்லாதவை . ( I ) - ல் உள்ள 


ds 


d , 


d , 


.. , a + 


d , 


1 


2 , 


di 


> 


மெய்யெண்கள் கணம் 


47 


எண்கள் A என்ற வகுப்பையும் , ( II ) - ல் உள்ள எண்கள் B என்ற 
வகுப்பையும் அமைக்கட்டும் . 

A- ம் B- ம் வெற்றற்றவை . 

A- ல் உள்ளவையும் , B- ல் உள்ளவையும் விகிதமுறு எண் 
கள் . ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் 

A-யிலோ B- யிலோ 
இருக்கிறது . கூடவும் A- ன் ஒவ்வொரு எண்ணும் B- ன் 
ஒவ்வொரு எண்ணைவிடச் சிறியது . m- ஐ விடச் சிறிய எண்கள் 
A- யிலும் , m- ஐ விடப் பெரிய எண்களும் B- யிலும் உள்ளன . A- ல் 
மீப் பெரிய எண் இல்லை . B- ல் மீச்சிறிய எண் இல்லை . ஃ m உரு 
வாக்கிய வெட்டு விகிதமுறாத எண்ணை வரையறுத்திருக்கிறது . 
( 2 ) எல்லா 

மெய்யெண்களையும் கொண்ட கணம் , R 
மெய்யெண்களை உறுப்புகளாகக் 

கொண்ட 
ஒவ்வொரு வெற்றற்ற கணத்தின் ஒரு கீழ் வரம்பெண் 
R- ல் இருந்தால் , g.l.b- ம் R- ல் இருக்கிறது . 


என்க . 


விடை 


m- ஐ ஒரு கீழ் வரம் பெண்ணாகவுடைய ஒரு வெற்றற்ற கணம் 
S- ன் யாதாமொரு உறுப்பு S என்க . 


ஃ . 


S2m 


ஃ . --SS - m . 


S- ன் உறுப்புக்களின் எதிர் உறுப்புக்கள் - S அமைக்கும் 
கணம் S என்றால் , S ன் மேல் வரம்பெண் -m ஆகும் . முற்றிய 
வரிசைப்பட்ட களத்தின் இலக்கணத்தின்படி , S க்கு 1.u.b. இருக் 
கிறது . இதனை – L என்க . 
அதாவது , ( i ) -L ஆனது S - ன் மேல் வரம்பெண் 

( ii ) S ன் ஒவ்வொரு மேல் வரம்பெண் -m- க்கும் 

-LS - M 
* -sa - L ; -La - m என்றால் 

s2L ; Làm 
... ஆனது S- ன் g.1.b. 
ஃ S- க்கு ஒரு g.1.b. இருக்கிறது . 
( 3 ) ஒரு கணத்தின் மேல் வரம்பெண் அக்கணத்தின் ஒரு 

உறுப்பாகவே இருந்தால் , அதுவே அக்கணத்தின் 
1.u.b- ம் ஆகும் . 


48 


பகுப்பாய்வு இயல் 


விடை 

கொடுக்கப்பட்ட கணம் S = { s , s . ... , . . . Sk } என்க . 
S- ன் ஒரு மேல் வரம்பெண் Sk என்க . 

Sk ES 
ஃ S- ன் யாதாமொரு உறுப்பு S ) என்றால் 

S ; S Sk 
S- ன் வேறேதாவது மேல் வரம்பெண் m என்றால் sj sm ; 
குறிப்பாக Sk = m ; ஏனெனில் Sk ஆனது S- ன் ஒரு உறுப்பு . ஆனால் 
Sk ஆனதே ஒரு மேல் வரம்பெண் . இது மற்றெல்லா மேல் வரம் 
பெண்களைவிடச் சிறியது . 

ஃ Sk ஆனது S- ன் 1.u.b. ஆகும் . 
( 4 ) a , b என்பவை யாதானுமிரு நேர் 

நேர் மெய்யெண்கள் 
என்றால் n a > b என்றவாறு ஒரு இயற்கை எண் 
( அதாவது பூச்சியமற்ற நேர் முழுவெண் ) உள்ளது 

என்று நிறுவுக . 
விடை 
எதிர்மறுப்பு வழி நிறுவல் ( Proof by Contradiction ) 

R என்பது எல்லா மெய்யெண்களையும் கொண்ட கணம் 
என்க . a , b என்ற கொடுக்கப்பட்ட இரு நேர் மெய்யெண்களுக்கு , 
n a > b என்றவாறு ஒரு இயற்கை எண் n- ம் இல்லை என்று 
கொள் . 
அதாவது , 

உருமாதிரியுள்ள பெருக்கங்களை 
உறுப்புக்களாகக் கொண்ட கணம் U- க்கு , ஒவ்வொரு இயற்கை 
எண் n- க்கும் n a sb என்ற பண்பு உண்டு . U ஆனது வெற்றற்ற 
கணம் . முற்றிய வரிசைப்பட்ட களத்தின் இலக்கணப்படி , U- க்கு 
R- ல் l.u.b. உண்டு - இதனை C என்க . 

ஃ 1.u.b.- ன் வரை இலக்கணப்படி U- ன் ஒவ்வொரு உறுப்பும் 
C- ஐவிடச் சிறியதாகவோ அல்லது ( -க்கு சமமாகவோ இல்லை . 

n என்பது இயற்கை எண்ணாதலால் , n + 1- ம் ஒரு இயற்கை 
எண் . ஃ ( n + 1 ) a என்ற எண் U- வில் உள்ளது . 

... ( n + 1 ) asc 

na + asc 
na s c - a , ( ஒவ்வொரு இயற்கை எண் n- க்கும் ) 
ஃ c - a ஆனது U-வின் ஒரு மேல் வரம்பெண் . 
ஆனால் c - a < c , .. a > 0 


na 


என்ற 


1 


n 


n + n ) 
மெய்பெண்கள் கணம் 

49 
இது ஒரு எதிர்மறுப்பு ; ஏனெனில் 1.u.b- ஐ விடச் சிறிய மேல் 
வரம்பெண் C - a இருக்காது . ஃ தேற்றம் நிறுவப்பட்டது . 
குறிப்பு 

( 1 ) இம்மாதிரிப் பண்புடைய வரிசைப்பட்ட கணித முறைக்கு 
ஆர்கிமிடீயன் ( Archimedean ) கணித முறை என்று பெயர் . 

b 
( 2 ) na > b என்பதை < a என்றும் கொள்ளலாம் . 
( 5 ) a < 2 என்றவாறு a என்ற நேர் மெய்யெண் இருந்தால் 

b > a , be < 2 என்றவாறு என்ற மெய்யெண் இருக் 

கிறது என்று நிறுவுக . 
விடை 
நிறுவல் 

a என்பது நேர்மெய்யெண் , a < 2 , கொடுக்கப்பட்டுள்ளது . 
n என்பது இயற்கை எண்ணானால் b = a + - என்ற 
ஒரு 

மெய் 
யெண்ணை அமைக்க ஏதாவது ஒரு n- க்கு b > a , b < 2 என்று 
காண்பிக்கலாம் . இயற்கை எண் என்பது பூச்சியமற்ற நேர் முழு 
வெண் . 

ஃ . n > 0 
ஏற்கனவே a ஆனது நேர் மெய்யெண் . 
a 

> 0 
n 
ஃ , a + 4 > a 
ஃ b > a , ஒவ்வொரு இயற்கை எண் n- க்கும் 

. ( I ) 
எந்த ஒரு இயற்கை எண் n-க்கும் 

b2 = a + 

= a2 
2 1 

1 
s 
ப . இ . - 4 


n 


2 


* ( 1+ ) 
- (1+ 3++ ) 


50 


பகுப்பாய்வு இயல் 


இப்போது , a 


(1 + 3 ) < 2 என்றவாறு ஒரு இயற்கை எண் 


n- ஐக் கண்டுபிடித்து விட்டோமானால் , நமது தேற்றம் நிறுவப் 
பட்டுவிடும் . ஏனெனில் இந்த n- க்கு b < 2 என்றாகும் . 


Q 


அதாவது ஒரு n- க்கு 

3 2 
1+ 

K என்று காண்பிக்க வேண்டும் . 
n 

3 2 
அதாவது , 

< - 1 என்று காண்பிக்க வேண்டும் . 

a ? 
கொடுத்திருப்பது , a < 2 

2 

1 
aa 


--- 


( அதாவது ) - > 
( அதாவது ) 2-1 


a > 0 


-- 


a 


2 
3 > 0 ; 1 > 0 
ஃ ஆர்கிமிடீயன் பண்புப்படி , 
3 2 

K 1 என்றவாறு ஒரு இயற்கை எண் 
கிறது . இந்த n- க்கு 
3 2 

3 
1 + 


n இருக் 


a2 


. 


2 Sa 


( 1 + 3 ) , - ( 1 + 7 ) 


< 2 என்றால் 


( II ) 


. 


. 


b 12 
( I ) - ம் , ( II ) - ம் சேர்ந்து , b > a , b < 2 . 


a என்பது 
என்றவாறு 


( 6 ) a < 2 

யாதாமொரு நேர் 
மெய்யெண்ணானால் , b < a , b " > 2 என்றவாறு b என்ற 
நேர்மெய்யெண் இருக்கிறது என நிறுவுக . 


விடை 


கிறுவல் 


a 


b = a 


- 


( n ஒரு இயற்கை எண் ) என்ற எண்ணை 


n 


அமைக்க . 


மெய்யெண்கள் கணம் 


51 


a 


al 


n > 1+ 


+ 


a 


> 0 + b > 0 . மேலும் , 


n 


n 


- 


a 


b - a 


- a = ( -2) - 


< 0+ b < a 


n 


( n > 1 , a > 0 ) 


2 


இப்போது , b = 


2 


- 


( - + ) 
* ( 1 - 1 ) 
* ( 1 - ? ++ ) 
((1 - 2 ) , 


= a ? 


> a 

a 


n > 1 


( I ) 


b > 2 என்று காண்பிக்க வேண்டுமானால் , 


( 1- 2 ) > 2 என்றவாறு ஒரு இயற்கை எண் 1 - ஐக் 


கண்டுபிடிக்க வேண்டும் . 


- 


a . 


2 
( அதாவது ) 1 2 > 

என்றவாறு ஒரு இயற்கை எண் 
n- ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் . 

301146 

2 2 
( அதாவது ) 1 

என்றவாறு ஒரு இயற்கை எண் 
n- ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


2 . 


515 


1 


> 0 


aa 


c * > 2 என்று கொடுத்திருப்பதால் , ? < 1 
2 

Kori , 2 , 
2 > 0 , 1 2 . 
( 1 - - ) > # என்றவாறு ஒரு இயற்கை எண் இருக் 


> 0 என்பதால் , 


கிறது ( ஆர்கிமிடீயன் பண்பு ). 


52 


பகுப்பாய்வு இயல் 


: 2 < 1-2 
இந்த ர - க்கு , 1 -- > - ஃ a (1 - 2 ) > 2 ..... ( II ) 

2 a (1 - 2 ) , 
(1 )-ன்படி, 2"(1-2) > 


( I ) - ன்படி , b = a ? 


2 . 


ஃ b > 2 . 


( 7 ) மேற்கண்ட கணக்குகள் ( 4 ) , ( 5 ) , ( 6 ) -ஐக் கொண்டு 

x2 = 2 என்ற சமன்பாட்டை உறுதிப்படுத்தும் நேர் 
மெய்யெண் : இருக்கிறது என்று நிறுவுக . 


விடை 


நிறுவல் 

s " < 2 என்றவாறு உள்ள எல்லா நேர் மெய்யெண்கள் S- ஐ 
உடைய கணம் S- ஐ எடுத்துக்கொள்க . 

1 < 2 என்பதால் , S- ல் 1 இருக்கிறது . மேலும் s < 2 , 
22. + S < 2 ? – S < 2 . 

ஃ 2 ஆனது S- ன் ஒரு மேல் வரம்பெண் . 

முற்றிய வரிசைப்பட்ட களத்தின் இலக்கணப்படி , S- க்கு 1.u.b. 
இருக்கிறது - இதனை x என்க . 

வரிசைப்பட்ட களத்தின் விதிப்படி , 
x " < -2 , x > 2 , x2 = 2 இவற்றில் ஏதாவதொன்றுதான் சரி . 


( i ) S- ன் 1.u.b ஆனது x ; x < 2 என்று வைத்துக்கொள் , 
மேற்கண்ட கணக்கு ( 5 ) -ன் படி , b > x , b < 2 என்றவாறு ஒரு 
நேர்மெய்யெண் b இருக்கிறது . 5 < 2 என்பதால் , S- ல் 

S- ல் 5 
இருக்கிறது . 

b > x என்பதால் , S- ன் ஒரு உறுப்பு S- ன் 1.u.b.- ஐ விடப் 
பெரியது என்று கிடைக்கப் பெறுகிறோம் . ஒரு கணத்தின் 
உறுப்பு அக்கணத்தின் 1.u.b.- ஐ விடப் பெரியது என்பது ஒரு 
எதிர் மறுப்பு . 

x < 2 என்ற தற்கோள் தவறுடைத்து . 


மெய்யெண்கள் கணம் 


53 


( ii ) S- ன் 1.u.b. ஆன x , x2 > 2 என்றவாறு இருக்கட்டும் . 
மேற்கண்ட கணக்கு ( 6 )-ன்படி , b < x , b > 2 
ஒரு நேர் மெய்யெண் 6 இருக்கிறது . 


என்றவாறு 


ஃ . S- ன் யாதாமொரு உறுப்பு S- க்கு 
s < 2 , 2 < b என்றால் , s " < b2 


.. S < b 


ஃ b ஆனது S- ன் மேல் வரம்பெண் . 

b < x என்பதால் , b என்ற மேல் வரம்பெண் x என்ற 1.u.b.- ஐ 
விடச் சிறியது என்று பொருள் . நிச்சயமாக இது ஒரு எதிர் 
மறுப்பு . 


.. 


x > 2 ” என்பது தவறுடைத்து . 
x2 = 2 என்பதுதான் சரி . 


( 8 ) எல்லா மெய்யெண்களையும் கொண்ட கணம் R என்க . 

R- ல் 1.u.b. x- ஐ உடைய மெய்யெண்களின் வெற்றற்ற 
கணம் S என்க . a < x என்றவாறு R- ல் யாதாமொரு 
எண் a என்க . b > a என்றவாறு S- ல் 5 என்ற ஒரு 
எண் இருக்கிறது என நிறுவுக . 


விடை 

எதிர் மறுப்பு வழி நிறுவல் : நேர்க்கோட்டுத் தொடரகத்தை 
எடுத்துக் கொள்க . 


a 


x ( lub ) 


bes 


படம் 17 


a- ஐ விடப் பெரிய உறுப்பு S- ல் இல்லை எனக் கொள்க . 
ஃ S- ன் ஒவ்வொரு உறுப்பும் a- ஐ விடச் சிறியதாகவோ , a- க்குச் 
சமமாகவோ இருக்கிறது . ஃ a ஆனது S- ன் மேல் வரம்பெண் . 
இது ஒரு எதிர் மறுப்பு . ஏனெனில் a < x , x ஆனது S- ன் l.u.b. 
என்பது தேற்றத்தில் கொடுக்கப்பட்டிருப்பவை . 

ஃ a- ஐ விடப் பெரிய உறுப்பொன்று- இதனை b என்க - 
S- ல் உள்ளது . 


54 


பகுப்பாய்வு இயல் 


( 9 ) a என்பது R- ன் ஓர் உறுப்பு என்க . 

x < a என்றவாறு விகிதமுறு எண்கள் x அமைக்கும் 
கணம் S என்க . அப்படியானால் a ஆனது S- ன் 1.u.b. 

என்று நிறுவுக . 
சுருக்கமாக , ஒவ்வொரு மெய்யெண்ணும் ஏதாவது ஒரு விகிதமுறு 
எண்கள் கணத்தின் 1.u.b. ஆகும் . 


டை 


நிறுவல் 

S- ன் எல்லா x- க்கும் , x < a என்பதால் , a என்பது S- ன் ஒரு 
மேல் வரம்பெண் . 


முற்றிய வரிசைப்பட்ட களத்தின் இலக்கணப்படி , S- க்கு 1.u.b. 
இதனை y என்க - உள்ளது . 

து . ya 


yea என்று காண்பித்தால் , y = a என்றாகிவிடும் . y < a 
என்று வைத்துக்கொள் . 


* 


ஃ . y - a < 0 
( அதாவது ) a -y > 0 


1 
ஆர்கிமீடீயன் பண்புப்படி , < a - y , அதாவது 

7 


y + 


< a என்றவாறு ஒரு இயற்கை எண் n இருக்கிறது . 


1 


மேலும் ) 


< y 


பா 


y 


n 


சென்ற கணக்கு ( 8 ) .ன் படி 

< t , z = y என்றவாறு 2 என்ற விகிதமுறு எண் S- ல் 
இருக்கிறது . 
ஃ- y - I <! 

< zay 
ஐக் கூட்ட , y < z + 1 s y + 
ஃ y < z + } < a 


1 


lea 


n 


n 


மெய்யெண்கள் கணம் 


55 


1 
z + < a என்பது a- ஐ விடச் சிறிய விகிதமுறு எண் . 

. 


+ 


Z + E S. இதனால் கிடைக்கப்பெறும் S- ன் இந்த உறுப்பு y- ஐ 
விட , அதாவது , S- ன் 1.u.b.- ஐ விடப் பெரியது என்ற முடிவு 
1.u.b.- ன் வரை இலக்கணத்திற்குப் புறம்பானது . 

இது ஒரு 
எதிர் மறுப்பு . 


ஃ . “ y < a ” என்பது தவறு . 


* y = a . 


y- 


Z + 

n 


a 


+ 


Z 


y ( lub ) 


+ 


படம் 18 


( 10 ) a , b என்பவை இரு வெவ்வேறு மெய்யெண்களானால் 

a < b என்றால் , a < c < b என்றவாறு c என்னும் 
விகிதமுறு எண் உள்ளது . 


விடை 


நிறுவல் 

x < b என்றவாறு எல்லா விகிதமுறு எண்கள் x அமைக்கும் 
கணம் S என்க . சென்ற கணக்கு ( 9 ) -ன் படி 

b ஆனது 

S- ன் 1.u.b. 
கணக்கு ( 8 ) -ன் படி a < b என்பதால் , c > a என்றவாறு S- ல் ஒரு C 
இருக்கிறது . C என்பது விகிதமுறு எண் . 


CESS c < b 


( b ஆனது S- ன் 1.u.b. ) 


ஃ a < c < b , c விகிதமுறு எண் . 


( 11 ) மேற்கண்ட கணக்கு ( 10 )-ஐப் பயன்படுத்தி , " மெய் 

யெண் நேர்க்கோட்டின் ஒவ்வொரு புள்ளி P- க்கும் ஒத்த 
ஒரே ஒரு மெய்யெண் இருக்கிறது என்று நிறுவுக . 


விடை 


என்று 


நேர்க்கோட்டில் P என்ற புள்ளிக் கொத்த ஒரு விகிதமுறு 
எண்ணும் கொடுக்கப்படவில்லை 

வைத்துக்கொள்க . 
இப்போது P- க்கு ஒத்த ஒரே ஒரு மெய்யெண் இருக்கிறது என்று 
காண்பிப்போம் . 


56 

பகுப்பாய்வு இயல் 
P- க்கு இடது பக்கம் - உள்ள புள்ளிகளுக்கொத்த எல்லா 
விகிதமுறு எண்களும் L என்ற கணத்தையும் , P- க்கு வலது 


R 


படம் 19 


பக்கம் உள்ள புள்ளிகளுக்கொத்த எல்லா விகிதமுறு எண்களும் 
R என்ற கணத்தையும் அமைக்கட்டும் . இப்போது ஒவ்வொரு 
விகிதமுறு எண்ணும் L- லிலோ R- லோ ஏதாவது ஒன்றில் தான் 
இருக்கிறது . ஆனால் அதே எண் இரண்டு கணங்களிலும் இருக் 
காது . L- ன் 1.u.b. a என்றும் , R- ன் g.1.b. b என்றும் கொள்க . 
a < b , a > b , a = b இவற்றில் ஏதாவதொன்றுதான் சரி . a < b 
என்க . கணக்கு ( 10 )-ன்படி a < c < b என்றவாறு C என்ற விகிதமுறு 
எண் உள்ளது . C என்பது விகிதமுறு எண்ணாதலால் , C ஆனது 
L- லிலோ , R- லோ இருக்கிறது -ஆனால் இரண்டிலும் ஒரே 
சமயத்தில் இல்லை . இது ஒரு போதும் நிகழாது ; இது ஒரு 
எதிர் மறுப்பு . ஏனெனில் , c > a + c 4 L. 


c < b + C # R 


ஃ a4b 


ஃ b < d < a என்றவாறு விகிதமுறு 


இப்போது a > b என்க . 
எண் d இருக்கிறது . 


d விகிதமுறு எண் , d < a , d > b என்பதால் , d ஆனது L- லிலும் 
R- லும் ஒரே சமயத்தில் உள்ளது . இது ஒரு எதிர்மறுப்பு . 
.. a > b . .. a = b .. 


ஒரு கணத்தின் 1.u.b. ஒன்றே ஒன்று ( unique ) தான் என்ப 
தால் , புள்ளி P- க்கு ஒத்த ஒரே ஒரு மெய்யெண் x = a = b 
என்பது இருக்கிறது . 
2 • 2 . தனிப் பெறுமானம் ( Absolute Value ) 
வரை இலக்கணம் 

x என்பது எந்த மெய்யெண்ணானாலும் , x- ன் தனிப் 
பெறுமானத்தை - இதனை ( x ) என்று குறியிடுக , 


- 


x = 0 
x < 0 


( I ) 


| x | 

x 
என்று வரையறுக்கலாம் . 


- 


மெய்யெண்கள் கணம் 


57 


| x 4 = x , 


x < 0 → | x | 


- 


- 


இதையே , x 2 0 – 
என்றும் எழுதலாம் . 


| x- ன் வேறு இரு வரை இலக்கணங்களாவன, 

| x | = V { x2 ) 


( II ) 


. 


- 


. 


V ( x ) - ஐ ன் குறையற்ற ( non - negalive ) வர்க்க மூலம் 
என்றும் | x /-ஐ , x- ன் தனிப் பெறுமானம் என்றும் சொல்லப் 
படுவன . 


மிக முக்கியமான குறிப்பு 

V ( x ) = x என்பது சரியா ? x 2 0 என்றால் தான் சரி . 

உதாரணமாக x = -3 என்றால் V (x ) = x என்பது V (9) = - 3 
என்றாகும் . ஆனால் வரையறைப்படி , V ( 9 ) ஆனது குறையற்ற எண் 
அல்லவா ? 3 = 9 , ( -3 ) = 9 . ஆகையால் V ( 9 ) = + 3 என்று தானே 
இருக்க வேண்டும் . குறையற்ற வர்க்க மூலத்திற்கு / ( 9 ) என்ற 
குறியீட்டையும் , குறையுள்ள வர்க்க மூலத்திற்கு - V ( 9 ) என்ற 
குறியீட்டையும் பயன்படுத்துகிறோம் . 


அதாவது V ( 9 ) = 3 ; -7 ( 9 ) = -3 . 


உதாரணம் : | x | < 1 , x மெய்யெண் என்பதைத் தீர்க்க . 
விடை 


வரை இலக்கணப்படி , 


x = 0 || 


X 


x < 0+ | x | 


ஃ x > 0 , x < 1 அல்லது x < 0 , -x < 1 
அதாவது - 1 < x < 1 


ஃ | x | < 1 என்றால் -1 < x < 1 


| x | 


O 


X 


படம் 20 


58 


பகுப்பாய்வு இயல் 


வரை இலக்கணம் 

டைவெளிகள் மெய்யெண் நேர்க்கோட்டில் யாதாமொரு 
துண்டு AB என்க . இத்துண்டின் முனைப் புள்ளிகள் a , b என்ற 
A 

B 
+ 
a X 

b 


+ 


படம் 21 


எண்களைக் குறிக்கட்டும் . AB- க்கு இடைவெளி (interval) என்று 
பெயர் . முனைப் புள்ளிகள் 4 , B மட்டும் நீங்கிய இடைவெளிக்கு 

திறந்த இடைவெளி ( open interval ) என்று பெயர் . இதனை 
( a , b ) என்றும் , AB- ல் x என்பது யாதாமொரு புள்ளி என்றால் , 
a < x < b என்றும் குறிப்பதுண்டு . ஆனால் முனைப்புள்ளிகள் 
A , B இரண்டும் சேர்ந்த இடைவெளிக்கு “ மூடிய இடைவெளி 
( closed interval ) என்று பெயர் . இதனை [ a , b ] என்றும் AB- ல் 
x என்பது யாதாமொரு புள்ளி என்றால் , a = x = b என்றும் 
குறிப்பதுண்டு . ஆனால் முனைப்புள்ளி a மட்டும் நீங்கலாக 
வுடைய இடைவெளியை ( a , b ] என்றும் , AB- ல் 

x என்பது 
யாதாமொரு எண் 

a < x < b என்றும் குறிப்ப 
துண்டு . இதுபோல் , முனைப் புள்ளி 5 மட்டும் நீங்கலாக இருந் 
தால் இந்த இடைவெளியை [ a , b ) என்றும் , AB- ல் யாதாமொரு 
புள்ளி x என்றால் a = x < b என்றும் எழுதலாம் . 


என்றால் 


உதாரணம் 


( 2,3 ) 


பம் 


( 2,3 ) 


से 


* 


( 2,3), 


[ 2,3) . 


in 


படம் 22 


மெய்யெண்கள் கணம் 


59 


குறிப்பு 

a ஒரு மெய்யெண் , h ஒரு நேர் எண் என்றால் | x - a | < h- ஐ 
உறுதிபடுத்தும் எல்லா எண்களின் கணம் - h < x - a < h என்ற 
திறந்த இடைவெளி ஆகும் . 


அதாவது a - b < x < a + h 

( X - al 


-- 


a 


X 


a + h 


படம் 23 


அதாவது x- க்கும் a- க்கும் இடையே உள்ள தூரம் h- ஐ விடச் 
சிறியது . d -- h- க்கும் , a + h- க்கும் இடையே x என்ற புள்ளி 
இருந்தால் தான் | x - a ) என்ற தூரம் h- ஐ விடச் சிறியதாக 
இருக்க முடியும் . 


தேற்றம் | 

A2 0 என்றால் | x | SA + -AS x = X 
நிறுவல் - பாகம் | 

x என்க . 
x = 0 + 

|| 
X < 0+ 

| x | 


|| = 


* } 


. x = 0 , x A , அல்லது x < 0 , 

அல்லது x < 0 , - x = A , 
அதாவது x 2 -A 
ஃ . - > < x 5A 


பாகம் 2 


. 


-X = x 5A என்க . 
x > 0 என்றால் , / x = x 5 . 
x < 0 என்றால் , = - x = A. 
எப்படியும் | x | < A . 


தேற்றம் 2 

| a b | = | al | b | 


60 


பகுப்பாய்வு இயல் 


நிறுவல் 
+ a = | a | , + b = 

| b | , 
. + ab = ( a || 
மேலும் | ab | = = ab = + ( a ) ( b ) 
ஆனால் | ab | -ம் | a | | b | -ம் குறையற்றவை . 

| ab | = | a | | b | 


தேற்றம் 3 


1 


a + 0 


| HT= 


நிறுவல் 


1 = a : 


4 = | H | - Ta | | ! |( தேற்றம் 2-ன்படி) 

( - ) = 1 


. 


தேற்றம் 4 

- | x | < x < | x | என்பதை நிறுவுக . 


X 


நிறுவல் 

வரை இலக்கணப்படி , 
x = 0 

+ [ x | 
. - | x | 
ஆனால் x = 0 + -x = + x + - | x | = x 
இஃதே போல் , 

x 50 | x | 
ஆனால் x 40 > x - x - > x 3 | x 

.ஃ - | x | = x = | x | . 
தேற்றம் 5 

| x + y | < | x | + Ty | என்று நிறுவுக . 
இதைத்தான் முக்கோண 

சமனின்மை 
Inequality ) என்பர் . 


( Triangle 


மெய்யெண்கள் கணம் 


61 


- >> / * / }மேற்கண்ட தேற்றம் 4 -ன்படி , 


நிறுவல் 

- | x | sx | 

- | y | < y = Iy | 
இவ்விரு சமனின்மைகளைக் கூட்ட 

( x + | y ) = x + y = ( x + Iy 
| x + y | : | x | + Ty | தேற்றம் 1 - ன்படி . 


ஃ . 


கிளைத் தேற்றங்கள் 
( i ) | -y | = Ty | என்பதால் 

.. | x - y | 4 | x | + | y | 


(ii ) ( i ) - ல் y - x- ஐ X- க்கு பிரதியிட்டால் , 
| x | _ | y - x | + Ty | + | x | 5 | x - y | + [ y | 
> | x | - | y | = | x - y | - | x - y | 

2 | x | - | y | 


( iii ) கணிதத் தொகுத்தறி முறைப்படி , 

| x1 + x , + .... + xn | = | x | + | x , | + 
| x + x , + 

+ xn | 2 | x , | - | x , | - 


+ | xn | 

| xn | 


2.3 . மெய் நேர்கோட்டின் புள்ளி கணங்கள் இயல் ( Point- set 

Theory ) 
Oh Chi Cor . 1900 ( Axis of Reals , Real number scale , Real 
line ) முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள புள்ளிகள் உண்டென்றும் , 
ஒவ்வொரு புள்ளிக் கொத்த ஒரு மெய்யெண் 

உண்டென்றும் 
படித்தோம் . 


வரை இலக்கணம் 1 
ஒரு புள்ளியின் அண்மை ( Neighbourhood of a Point ) 

ஒரு புள்ளி கணம் E- ன் புள்ளி xo- ன் அண்மையாவது , 
h என்பது ஒரு சிறிய நேர் எண்ணானால் , 

x . - h < x < x + h 
என்றவாறு அமைந்திருக்கும் x புள்ளிகள் கொண்ட கணமாகும் . 


62 


பகுப்பாய்வு இயல் 


X. - h . 

- h , x . + h என்ற புள்ளிகளின் இடையே உள்ள 
-ஆனால் இவ்விரு புள்ளிகள் நீங்கலாக எல்லாப் புள்ளிகளையும் 


- 


E 


* 0 


படம் 24 


கொண்டதுதான் x . -ன் அண்மை , h- ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் , 
8 - ன் ஒரு அண்மை கிடைக்கிறது . 


வரை இலக்கணம் 

திறந்த கணம் : ஒரு புள்ளி கணம் E- ன் ஒவ்வொரு புள்ளி 
xo -ன் அண்மையும் E- ல் முழுமையாக இருந்தால் , E- க்குத் திறந்த 
கணம் என்று பெயர் . 


விளக்க உதாரணங்கள் 

( 1 ) திறந்த இடைவெளி a < x < b . ஒரு திறந்த கணமாகும் . 


+ 
X 


* 


a 


படம் 25 


( 2 ) 0 < r < 1 என்றவாறு 

அமைந்த எல்லா விகிதமுறு 
எண்களும் அடங்கிய கணம் திறந்ததல்ல . ஏனெனில் ஒவ்வொரு 
மெய்யெண்ணின் அண்மையில் முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள 
விகிதமுறு எண்களைத் தவிர விகிதமுறாத எண்களும் உள்ளன . 

1 
( 3 ) மெய் நேர்கோட்டில் , 1 , 1 , 3 , 4 , 


. 


n 


என்ற எண்களைத் தவிர மற்றெல்லா எண்களையும் கொண்ட கணம் 
திறந்ததல்ல . ஏனெனில் இக்கணத்தில் 0 - ன் அண்மையில் உள்ள 
எல்லாப் புள்ளிகளும் நீக்கப்பட்டு விட்டனவே ! 


வரை இலக்கணம் 

நிரப்பி கணம் ( Complement of a set ) : மெய் நேர்கோட்டின் 
ஒரு புள்ளி கணம் S என்றால் , அந்நேர்கோட்டின் S- ல் இல்லாத 
எல்லாப் புள்ளிகளையும் கொண்ட கணத்திற்கு பின் நிரப்பி கணம் 
என்று பெயர் . இதனை C ( S ) என்று குறியிடுவர் . 


மெய்யெண்கள் கணம் 


63 


( உதாரணம் ) S- ஆனது a < x < b என்ற திறந்த இடை 
வெளியானால் C ( S ) என்பது x = a என்றவாறும் , x = b என்ற 
வாறும் உள்ள எல்லாப் புள்ளிகளைக் கொண்ட கணமாகும் . 


வரை இலக்கணம் 

மூடிய கணம் ( Closed set ) : ஒரு கணத்தின் நிரப்பி ஆனது 
திறந்ததாயிருந்தால் அந்த கணத்தை மூடிய கணம் ( closed set ) 
என்பர் . 


குறிப்பு 

ஒரு கணம் மூடியதாயில்லையாயின் அது திறந்ததாயிருக்க 
வேண்டுவதில்லை . அதுபோல் திறந்ததாயில்லையாயின் அது 
மூடியிருக்க வேண்டுவதில்லை . 


விளக்க உதாரணங்கள் 

( 1 ) மூடிய இடைவெளி a sx S b ஆனது மூடிய கணமாகும் . 


( 2 ) S : 0 < x = 1 என்ற கணம் மூடியதுமல்ல ; திறந்தது 
மல்ல . 


6 


படம் 26 


1 - ன் எந்த அண்மையும் S- ல் அடங்கவில்லை . ஃ S 

ஆனது 
திறந்த கணமல்ல . 0 - ன் எந்த அண்மையும் C ( S ) - ல் இல்லை . 


ஃ C ( S ) ஆனது திறந்தல்ல , 
.. S ஆனது மூடியதல்ல . 


( 3 ) மெய் நேர்கோட்டின் முழுமையும் திறந்த கணம்தான் . 
இதன் நிரப்பி கணம் வெற்று கணம் . 


வெற்று கணத்தை திறந்த கணமாகக் கொள்வது மரபு . 
. மெய் நேர்கோட்டின் முழுமையும் மூடிய கணம் . 

. மெய் நேர்கோட்டின் முழுமையானது ஒரே சமயத்தில் 
திறந்ததும் மூடியதுமாகும் . 


64 


பகுப்பாய்வு இயல் 


இதுபோலவே வெற்று கணமும் திறந்ததும் மூடியதுமாகும் . 
வரை இலக்கணம் 
ஒரு கணத்தின் திரட்சிப் புள்ளி ( Accumulation 

Point , 
limit point) 
S என்பது கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி 

கணம் என்க . 
y என்ற புள்ளியின் - இந்தப் புள்ளி S- ல் இருக்க வேண்டிய 
கட்டாயமில்லை - ஒவ்வொரு அண்மையில் , y- ஐத் தவிர S- ன் 
குறைந்த பட்சம் ஒரு புள்ளியாவது இருக்குமானால் y- க்கு S- ன் 
" திரட்சிப் புள்ளி என்று பெயர் . 


மாற்று வரை இலக்கணம் 

S என்பது மெய்யெண்களின் கணம் என்றும் , ( என்பது நம் 
விருப்பம் போல் மிகமிகச் சிறிய நேர்மெய்யெண் என்றும் , C 
மெய்யெண் 

கொள்க . ஒவ்வொரு 
c > 0- க்கும் , / x - C ) < 

S- ல் " முடிவில்லாத 
அநேக பல ( infinitely many ) எண்கள் இருந்தால் , C ஆனது 
S- ன் திரட்சிப் புள்ளி எனப்படும் . 


என்பது 


என்றும் 
என்றவாறு 


வரம்புப் 


புள்ளி ” 


குறிப்பு : திரட்சிப் புள்ளி ” யை , 
என்போரும் உளர் . 


உதாரணங்கள் 


1 


• } என்ற 


ரத்தின் திரட்சிப் 


. 


. 


. 


( 1 ) { 1 , 2 , 3 , 
புள்ளி 0 ஆகும் . 


n 


( 2 ) ஒரு 

மெய்யெண்ணின் அண்மையில் முடிவில்லாத 
அநேக பல ( infinitely many ) விகிதமுறு எண்களும் , விகிதமுறாத 
எண்களும் இருப்பதால் , விகிதமுறு 

எண்கள் 

கணத்திற்கு 
ஒவ்வொரு மெய்யெண்ணும் திரட்சிப் புள்ளியே . 


( 3 ) ஒரு முடிவுள்ள கணத்திற்குத் திரட்சிப் புள்ளியே 
கிடையாது . ஏனெனில் S என்பது முடிவுள்ள கணம் ; y என்பது 
யாதாமொரு புள்ளி என்றால் y- ன் அண்மையில் S- ன் ஒரு 
புள்ளியும் இராதவாறு அந்த அண்மையை அமைக்கலாம் . 


( 4 ) மூடிய இடைவெளி [ a , b ] -ன் ஒவ்வொரு புள்ளியும் 
திறந்த இடைவெளியின் எல்லாப் 

புள்ளிகள் 

அமைக்கும் 
கணத்தின் திரட்சிப் புள்ளியாகும் . 


மெய்யெண்கள் கணம் 


65 


முக்கியமான குறிப்பு 

திரட்சிப் புள்ளிக்கான வரை இலக்கணத்தில் , y . ன் ஒவ்வொரு 
அண்மையிலும் S- ன் குறைந்த பட்சம் ஒரு புள்ளியாவது 

ருக்க வேண்டும் என்ற நிபந்தனையானது " S- ன் ஒரு புள்ளி 
மட்டுமல்ல முடிவில்லாத அநேக பல புள்ளிகளும் இருக்க 
வேண்டும் என்ற முடிவைத் தரும் . எப்படியெனில் திரட்சிப் 
புள்ளி y- ன் ஒரு அண்மை N , என்றும் , x என்பது N , - ல் S- ன் 
ஒரு புள்ளி என்றும் , x # y என்றும் கொள்க . இப்போது y . ன் 
மற்றொரு அண்மை N , - ஐ x , ஆனது N.- ல் இல்லாதவாறு 
முன்னிலும் சிறியதாக அமைக்க வரை இலக்கணத்தின் கட்டுப் 
பாட்டின் படி N , ல் x , y என்றவாறு S- ல் X , என்ற புள்ளி 
இருக்க வேண்டும் . 


இந்த செய்முறையைத் திரும்பித் திரும்பச் செய்தோமானால் 
முன்னதைவிடப் பின்னது சிறியது என்ற வகையில் y- ன் அண்மை 
கள் N ,, N ....... என்பவற்றை அமைப்பதோடன்றி , S- ன் புள்ளிகள் 
x . x , .... எல்லாம் , Xk என்ற புள்ளி NK- ல் இருந்தால் , Nk + 1- ல் 
இருக்காது என்றவாறும் xky என்றவாறும் கிடைக்கப் பெறு 
வோம் . இந்த வெவ்வேறு புள்ளிகள் x 1 , . . . xk , • . . யாவும் 
முதல் அண்மை -ல் இருப்பன . 

மூடிய கணத்திற்கும் , திரட்சிப் புள்ளிக்கும் உள்ள ஒரு முக்கிய 
மான தொடர்புதான் என்ன ? 


கீழ்கண்ட தேற்றம் அதனைத் தெளிவாக புலப்படுத்துகிறது . 


தேற்றம் 

கொடுக்கப்பட்ட கணம் S- ன் ஒவ்வொரு திரட்சிப் புள்ளியும் 
S- ன் உறுப்பானால் , S- ஆனது மூடிய கணமாகும் . 
மறுதலையாக , கொடுக்கப்பட்ட 

கணம் S- ஆனது மூடிய 
கணமானால் S- ன் ஒவ்வொரு திரட்சிப் புள்ளியும் S- ன் உறுப்பே . 
நிறுவல் - பாகம் 1 

தற்கோள் ! " S- ன் ஒவ்வொரு திரட்சிப் புள்ளியும் S- ல் இருக் 
கட்டும் . S , மூடிய கணம் இல்லையானால் , C ( S ) திறந்ததல்ல ; C ( S ) 
திறந்த கணம் இல்லையானால் , C ( S ) - ல் ஒரு புள்ளி y ஆனது , y- ன் 
அண்மை முழுமையாக C ( S ) - ல் இல்லை , என்றவாறு உள்ளது . 
y- ன் அண்மையானது C ( S ) - ல் முழுமையாக இருக்கத் தவறினால் 
அந்த அண்மையில் S- ன் ஒரு புள்ளி கட்டாயம் இருக்கவேண்டும் . 

ப . இ . - 5 


66 


பகுப்பாய்வு இயல் 


y ஆனது C ( S ) - ல் இருப்பதால் , S- ன் புள்ளி y- ஆக இருக்கமுடியாது . 
ஆதலால் , C ( S ) திறந்ததில்லையானால் அதில் y என்ற புள்ளி 
யானது , y . ன் ஒவ்வொரு அண்மை , S- ன் ஒரு புள்ளியைக் கொண் 
டிருக்கும் , என்றவாறு இருக்கும் . ஃ y ஆனது S- ன் திரட்சிப் 
புள்ளியாகும் . இது , “ S- ன் ஒவ்வொரு திரட்சிப் புள்ளியும் S- ல் 
இருக்கிறது என்ற தற்கோளின் எதிர்மறுப்பு . ஃ C ( S ) ஆனது 
திறந்த கணமாக இருக்க வேண்டும் ; ஃ . S ஆனது மூடிய 
கணமாக வேண்டும் . 


பாகம் 2 


மறுதலை : S ஆனது மூடிய கணம் என்க . y ஆனது S- ன் 
யாதாமொரு திரட்சிப் புள்ளி என்றால் S- ல் y இருக்கிறது என்று 
காண்பிக்க வேண்டும் . அப்படியில்லையெனில் , y ஆனது , C ( S ) - ல் 
இருக்க வேண்டும் . S மூடிய கணமாதலால் , C ( S ) ஆனது திறந்த 
கணம் ஆகும் . ஃ y- ன் அண்மையும் கூட C ( S ) - ல் முழுமையாக 
இருக்கும் . இம்மாதிரியான அண்மை S- ன் எந்தப் புள்ளிகளையும் 
கொண்டிருக்காது . ... y ஆனது S- ன் திரட்சிப் புள்ளியாக 
இருக்க முடியாது . இது ஒரு எதிர்மறுப்பு . ஃ y ஆனது S- ல் 
இருக்க வேண்டும் . 


தேற்றம் 

வையர்ஸ்ட்ராஸ் ( Weierstrass ) அல்லது பொல்ஸானோ வையர் 
ஸ்ட்ராஸ் ( Bolzano - Weierstrass ) 

[ பெர்னார்ட் பொல்ஸானோ ( 1781-1848 ) என்ற ப்ரேக் ( Prague) 
நாட்டு கணித மேதை புள்ளிக் கணங்களைப்பற்றியும் பகுவியலின் 
அடிப்படை பொருள்களைப் பற்றியும் செவ்விய 

முறையில் 
ஆராய்ந்துள்ளார் . கார்ஸ் வையர்ஸ்ட்ராஸ் ( 1815-1897 ) என்ற 
ஜெர்மானியர் 19 ம் நூற்றாண்டின் தலைசிறந்த கணித மேதைகளுள் 
ஒருவராவர் . ] 


தேற்றம் 

வரம்புள்ள முடிவில்லாத மெய்யணிகள் கணத்திற்குக் குறைந்த 
பட்சம் ஒரு திரட்சிப் புள்ளியாவது இருக்கிறது . 


நிறுவல் 

முடிவில்லாத வரம்புள்ள கணம் E- ன் மேல் வரம்பெண் M 
என்றும் கீழ்வரம்பெண் m என்றும் கொள்க . E- ஐப் பொறுத்து 
எல்லா மெய்யெண்களையும் A , B என்ற இரு வகுப்புகளாகப் 
பிரிக்கவும் . E- ன் முடிவில்லாத அநேகப் பல எண்கள் x என்ற 


மெய்யெண்கள் கணம் 


67 


மெய்யெண்ணைவிடப் பெரியனவாக இருந்தால் X- ஐ A- ல் போடுக . 
அப்படியில்லாவிடில் x- ஐ B- க்குச் சொந்தமாக்குக . 


இப்போது ஒவ்வொரு எண்ணுக்கு ஒத்த ஒரு வகுப்பு 
உள்ளது . கீழ்வரம்பெண் m ஆனது A- யிலும் மேல் வரம்பெண் 
M ஆனது B- யிலும் உள்ளதால் இரு வகுப்புகளிலும் எண்கள் 
உள்ளன . மேலும் A- ன் எந்த எண்ணும் B- ன் யாதாமொரு 
எண்ணைவிடச் சிறியதாகவே உள்ளது . 


டெடெகின்ட் தேற்றத்தின்படி இரு வகுப்புகளையும் 
பிரிக்கும் எண் - இதனை y என்க - இருக்கிறது . நம் விருப்பம் 
போல் எவ்வளவு சிறியதாக வேண்டுமோ அத்துணை சிறியதாக 
E என்ற நேர் எண் ஒன்றை எடுத்துக்கொள்க . y- என்ற 
எண் A- யிலும் , y + G என்ற எண் B- யிலும் உள்ளன . 


ஃ . ( y - c , y + c ) என்ற இடைவெளியில் E- ன் முடிவில்லாத 
அநேக பல எண்கள் உள்ளன . 


ஃ y ஆனது E- ன் திரட்சிப் புள்ளி. 


--- 


3. ஒழுங்கு வரிசைகள் 

( Sequences ) 


3.1 . வரை இலக்கணம் 1- ஒழுங்கு வரிசை 

நேர் முழு எண்கள் கணத்தை வரையறை அரங்கமாகக் 
கொண்ட கோத்தல் f- க்கு " ஒழுங்கு வரிசை ( Sequence ) என் 
பெயர் . 


n என்பது நேர்முழு எண் 

என்றால் f ( n )- ஐ ஒழுங்கு 
வரிசை ” யின் n- வது உறுப்பு ( nth term ) என்போம் . “ ஒழுங்கு 
வரிசை , ஆனது ஒரு 

" கோத்தல் என்று அறிக . 


என்றவாறு 


. 


ஒழுங்கு வரிசைகளைப் பல்வேறு வகைகளில் குறியிடலாம் . 
ஒவ்வொரு நேர் முழுவெண் n- க்கும் ஒத்த n- வது உறுப்பு இருக் 
கிறது . என்பதால் , ஒரு ஒழுங்கு வரிசைக்கு முதல் உறுப்பு , 
இரண்டாவது உறுப்பு , மூன்றாவது உறுப்பு , 
இருக்கின்றன . 

n- வது உறுப்பை Sn , ( sn = f ( n )) என்று குறியிட்டால் , 
ஒழுங்கு வரிசையை 

S1 , S2 , 

Sn , 

என்றோ அல்லது 
சுருக்கமாக { sn } என்றோ குறியிடலாம் . உதாரணமாக , 1 , 1 , 
2 , , . .... என்ற ஒழுங்கு வரிசையை 

என் 

n +1 
யிடலாம் . ஒவ்வொரு நேர்முழு எண் n- க்கும் , n- வது உறுப்பு 
இருந்தால்தான் , ஒழுங்கு வரிசை 

முழுமையாக நிச்சயிக்கப் 
பட்டுள்ளது என்று பொருள் . 


. 


. 


. 


n 


று குறி 


Ss , I என்பவை இரு ஒழுங்கு வரிசைகள் என்க . 
ஒவ்வொரு நேர் முழு எண் n- க்கும் , sn = in 

In என்றால் தான் , 
S = t . 


ஒழுங்கு வரிசைகள் 


69 


முடிவுள்ள ஒழுங்கு வரிசையில் முடிவுள்ள எண்ணிக்கை 
யுள்ள உறுப்புகளும் , முடிவில்லாத ஒழுங்கு வரிசையில் முடி 
வில்லாத எண்ணிக்கையுள்ள உறுப்புகளும் உள்ளன . 


விளக்க உதாரணங்கள் 
( 1 ) Sa = n + 2 என்றால் 

{ sn } = { n + 2 } 
ஃ . S = 1 + 2 = 3 ; S , = 2 + 2 = 4 முதலியன . 

. { sn } = { 3, 4 , 5 , ....... ( n + 2 ) . . . } என்று வரிசைக் 
கிரமமாக எழுத வேண்டும் . 


S- ஐக் கோத்தல் என்றோமா ? S- ன் விளக்கப்படம் , 


8 


4 


1 . 


2 


3 


0 . 


3 


n + 2 
5 


{ 4 } 


முடிவில்லாத நேர் முழு எண்கள் கணம் 


படம் 27 


S 


1 


3 , 


S 
2 -- - 4 முதலியன . 


- 


. 


( 2 ) sn = 4 , ஒவ்வொரு இயற்கை எண் -க்கும் 

ஃ { Sn } { 4 , 4 , 4 , 
இதனை " மாறிலி ஒழுங்கு வரிசை ( constant sequence ) 
என்றும் சொல்லுவோம் . 


70 


பகுப்பாய்வு இயல் 


( 3 ) Sa = 


+ + + + + .. 


+ 


1 
2n 


-- 


ஃ { s . } { } , } + + , } + + + } ...... } 
( 4 ) ஒரு மெய்யெண்ணின் அடுத்தடுத்த தோராய மதிப்பு 
களும் ( successive approximation ) ஒழுங்கு வரிசையை அமைக் 
கின் றன . 

உதாரணமாக , V ( 3 ) - ன் மதிப்பை எண் கணித 
முறையில் கணக்கிடும்போது , முதல் தோராயம் 31 1 ; 
அடுத்த தோராயம் 

1.7 ; 

மூன்றாவது தோராயம் 
xs = 1-73 ; நான்காவது 

1.732 ; அதற்கடுத்தது 
x ; = 1: 7321 முதலியன . 1 , 17, 1:73 , 1.732 , ....... என்பவை 
ஒரு ஒழுங்கு வரிசையை அமைப்பன . இவற்றில் எதுவும் 
V ( 3 ) - க்குச் சமமில்லை . இவை , போகப் போக , V ( 3 ) - ஐ நெருங்கு 


= 


9 


- 


கின்றன . 


3.2 . ஒழுங்கு வரிசையின் ஒருங்கல் ( Convergence of 

Sequence ) 
{ an } என்பது ஒழுங்கு வரிசையென்றும் , a என்பது ஒரு 
மெய்யெண் என்றும் , € என்பது யாதாமொரு நேர் மெய்யெண் 
என்றும் கொள்க . | an - a | < 4 , n = N என்றவாறு ஒவ்வொரு 
E- ஐப் பொறுத்து ஒரு நேர்முழு எண் N ஆனது இருந்தால் 
{ an } ஆனது 

மெய்யெண் -ெக்கு ஒருங்குகிறது என்போம் . 
ஒழுங்கு வரிசை { an } ஆனது a . க்கு ஒருங்கினால் a- க்கு { an } -ன் 
“ எல்லை ” என்று பெயர் 

lim 

as = a என்றும் எழுதுவதுண்டு . 
இதை படிக்கும் விதம் : 1 ஆனது கந்தழியை நெருங்க , 
an- ன் எல்லை மதிப்பு a ஆகும் . 

ஒவ்வொரு நேர்மெய்யெண் -க்கும் ஒரு நேர் முழு எண் 
N ஆனது , n = N + | an - a < ” என்றவாறு இருந்தால் 
ஒழுங்கு வரிசை { an } ஆனது மெய்யெண் -க்கு ஒருங்குகிறது 
என்போம் . 


nுல 


{ an } ஆனது a- க்கு ஒருங்குகிறது என்பதை { an } - a 
என்று குறியிடுவோம் ; இதனை ஒருங்கும் ஒழுங்கு வரிசை 
என்றும் சொல்லுவோம் . 
விளக்கக் குறிப்புகள் 
( 1 ) { an } 

> 0 என்றால் , N = 1 என்ற நேர் 
முழுவெண் ஆனது , n , N = | aa - a | < < என்றவாறு 


ஒழுங்கு வரிசைகள் 


71 


இருக்கிறது . முழு எண் N ஆனது -ஐப் பொறுத்திருக்கிறது . 
அதாவது வேறு புதிய > 0 கொடுக்கப்பட்டால் N = 1 
என்ற முழு எண் " n = N -> | an - a < என்றவாறு 
இருக்கிறது . N ஆனது N- ஐ விடப் பெரியதாக இருக்கலாம் ; 
சிறியதாகவும் இருக்கலாம் . N ஆனது 6 - ஐப் பொறுத்திருக் 
கிறது என்பதை NE அல்லது N ( a ) 

என்ற 

குறியிட்டும் 
விளக்குவதுண்டு. 


( 2 ) - { an } – a , 
+ a , 0 என்றும் , n = N - 

| an 

a | < 
என்றவாறு நேர் முழு எண் N இருக்கிறது என்றும் கொண்டால் 
யாதாமொரு நேர் முழுவெண் M 2 N ஆனது 

" n 2 M + | an -- a | < என்ற பண்பை உடைத்தா 
யிருக்கிறது . 

கொடுக்கப்பட்ட ஒரு < > 0 - க்கு நேர்முழு 
எண் N ஆனது ஒரே முறை அல்ல . 


( 3 ) ஒழுங்கு வரிசையின் எல்லைக்கு விளக்கப்படம் ஒன்று 
வரையலாம் . ஒழுங்கு வரிசையின் உறுப்புகள் மெய் எண்க 
ளானதால் அவற்றை மெய் நேர் கோட்டின் மீது குறிக்கலாம் . 


முதலில் a- ஐக் குறித்துக் கொள் . 


| an - a என்றால் 


அத்தியாயம் 2 - ல் 2 • 2 - ல் கண்டபடி , 
a - E < an < a + E. 


49 


an 


aN + IN + 1 


alo 


a ) 


ay 


படம் 28 


a , + 1 , 


ar + 21 


என்ற 


. 


. 


டை 


. 


. 


6 , a + 4 ) 


a- ன் வலது புறத்தில் a-யிலிருந்து தூரத்தில் a + 
என்ற எண்ணையும் அஃதேபோல் a- ன் இடது புறத்தில் 
a - என்ற எண்ணையும் குறிக்க இப்போது a , , a , , a , ... 

எண்களைக் குறிக்க , 
0. , ar + 1 , ar + 2 , 

என்பவை ( a - 
வெளியில் இருக்கின்றன . இந்தப் புள்ளிகள் a- க்கு வலது 
புறத்திலோ, இடது புறத்திலோ இருக்கலாம் . a- ன் இருபுறங்கள் 
ஒவ்வொன்றிலும் யாதாமொரு சிறிய இடைவெளியைத் தேர்ந் 
தெடுத்தோமானால் , na N- க்கு an எப்போதுமே a- ன் வலதோ , 
இடதோ அல்லது இருபுறங்களிலோ இருந்தால் , என் எல்லை 
a ஆகும் . 


72 


பகுப்பாய்வு இயல் 


da ) 


. 


. 


இப்போது = N என்பதன் பொருள் விளங்கியதா ? 
அதாவது சில 

" பொறுகை எல்லைகள் ( limits of tolerance ) = 6 
அனுமதித்தோமானால் , அஃதாவது , a- க்கு இருபுறத்திலும் 
( தூரத்திற்குள் , ai . 

, as 

என்பவற்றைத் தவிர , 
மீதி எல்லா an- ம் இருக்கின்றன . ai , a , , . . . , ax என்பவை 
எல்லையின் வரையறைக்கு ஒவ்வாத சில எண்கள் முடிவுள் 

இருக்க வேண்டும் . ( a- 6 , a + ) - க்குள் 
a , இருக்கலாம் .. 

க முடிவுள்ள உறுப்புகளைத் தவிர 
மீதி எல்லாம் ( a - E , . a +4 )-க்குள் இருக்க வேண்டும் . 
எத்தனை உறுப்புகள் தவிர்க்கப்படுகின்றன என்பது -ஐப் 
பொறுத்தது . 


ளவையாக 


3.3 . ஒழுங்கு வரிசையும் விளக்கப்படமும் 

கீழ்க்கண்ட விளக்கப்படம் மூலமாகவும் எல்லையைப் புரிந்து 
கொள்ளலாம் . ஒழுங்கு வரிசை என்பது நேர் முழு எண்களை 
வரையறை அரங்கமாகவும் , ஒழுங்கு வரிசையின் உறுப்புகள் 
வீச்செல்லைக் கணமாகவும் உடைய சார்பு அல்லது கோத்தல் 
அல்லவா ? இக்கருத்தைப் பயன்படுத்தி ஒழுங்கு வரிசையின் 
வரைபடம் வரையலாம் . நேர் முழுவெண்களை x- அச்சிலும் , 
சார்பலன்களை y- அச்சிலும் குறிக்க . 


உதாரணமாக , { ( -1) ^ } என்ற 
வரைபடமாக்குவோம் . 


ஒழுங்கு 


வரிசையை 


1 


1 


2 


3 4 


5 6 


-- 


படம் 29 


- 


ஒழுங்கு வரிசைகள் 


73 


Sn 


( -1) என்றால் 
- } , S , 4 , 


- 


- 


- 


SI 


, 


؟ 


h , S. 


- 


மற்றொரு உதாரணத்தை , { 1 + 1 } -ஐ எடுத்துக் கொள் 


வோம் . 


2 


ER 


O 


1 


2 


3 4 


5 6 7 

6 7 8 9 10 11 12 


-- 


படம் 30 


5. = 1 ++ 


S. 


2 , S , = 


1.3 , 


1 } , 


SIL 


14 , S. 


1 . 


. 


. 


இப்போது 


{1- ) 


-ஐ வரைபடமாக்குவோம் . 


1 


SR 


1 


0 , , 


- 


- 


s , = 1 , .... 


n 


12 


--h 


3 


4 


5 


படம் 31 


74 


பகுப்பாய்வு இயல் 


படம் 29 - ல் , 7 - ன் மதிப்புகளைப் பெரியதாக்க , பெரியதாக்க 
ஒழுங்கு வரிசை { ( - } } n } 0 - ஐ நெருங்குகிறது . 
படம் 30 -ல் , ( 1 + 

ஆனது 1 - யும் , படம் 31 - ல் 
{ 1- 
ஆனது 1 - யும் நெருங்குவதைக் காணலாம் . 


n 


3-4 . எல்லையைக் காணல் 


வரை இலக்கணப்படி எல்லையைக் காண , முதலில் எல்லை 
இதுவாக இருக்கலாம் என்று ஊகித்து வரை இலக்கணப்படி 
சரிபார்க்க வேண்டும் . 


உதாரணம் 1 


1 


{ x } = { | 


} 


-ஐ எடுத்துக் கொள்வோம் . 


n 


a = 1 


என்று ஊகித்தால் , 


| an - a ) 


n 


C = 001 என்று உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்வோம் . 


ஃ 


1 


| an - a | < + 


< • 001 


1 


+ 


1 
1000 


n 


1000 


a . . . a1000 என்ற எண்கள் எல்லாவற்றையும் தவிர 
ay001 முதலாக உள்ள மற்றெல்லா எண்களும் , ( 1 + 001 , 1--001 ) 
என்ற இடைவெளியில் இருக்கின்றன . 

ஃ | aa - 1 | < 001 , n > 1000 
ஃ { an } 1. = 001 + N = 1000 

ஒவ்வொரு -க்கும் ஒரு NG- ஐக் கண்டுபிடிக்க முடியும் எனக் 
காண்பிக்க வேண்டும் . 


ஒழுங்கு வரிசைகள் 


75 


உதாரணமாக , ( = .000999 என்க . 


1 


an - 1 | 000999 


< • 000999 


1 


1 


999 
1000000 


n 


+ n > 1001 


.. NE = 1001 . 


Ne- ஐ 


E 


1 

ஐ விடப் பெரிய முதல் முழு எண்ணாக எடுத்துக் 
கொண்டால் n > NE + an ஆனது 1 -- h- க்கும் 1 + h- க்கும் இடையில் 
இருக்கும் . 


விகிதமுறு 


உதாரணம் 2 

எண் 1 - ஐப் பதின்பகுப்பு முறைப்படுத்தினால் 
கிடைப்பது • 7777 ...... என்ற முடிவில்லாத திரும்பும் தசமம் .. 
( திரும்பும் இந்த பதின்பகுப்பை .7 என்று 7 - ன் மீது ஒரு 
புள்ளி வைத்துக் காண்பிப்பது வழக்கம் .) 


பதின்பகுப்பு முறையின் அடுத்தடுத்த தோராயங்கள் ஒழுங்கு 
வரிசையை அமைக்கின்றன . 


a 


• 7 , a , = • 77 , 4 , == 


.777 , 


an = 777 


. 


. 


7 ( n தசம இடங்கள் ) . 
Aa = • 7 + • 77 + . . . + • 77 . . . 7 


7 
10 


+ 


7 
10 


+ 


7 
10n 


1 
10 


+ 


+ 


. 


1 { 14 -- ) 
- 11 
15 , 

= 7 [1 - (1)") 


{ 1 - (1 )n } 
( 1- ) 


76 


பகுப்பாய்வு இயல் 


{ an }-ன் எல்லை என்று ஊகிப்போம் . 


al 


an 


= 


: ( 1 - 1- 1 


- 


7 
9 


1 
10n 


. 


எண் 


தேர்ந் 


இப்போது யாதாமொரு நேர் 

( -ஐத் 
தெடுப்போம் . இந்த இப்போது நிலையென் . 

7 7 

7 1 
an 

an 

Ke + 
9 9 

9 10n 


. 


( a 


1 


9 
< 

7 


€E 


10n 


7 


+ 10n > 


9E 


நிலையான ( -க்கு ,, 


1 வளர 


வளர ( increases ) , 


100 - ம் 


வளர்கிறது . 


n = k என்பதற்கு 10k 


7 
92 


என்க . 


- 


k = Log: ( 3 ) 


no = 


k- ஐவிடப் பெரிய முதல் நேர் முழுவெண் என்க . 


* . n . > k 


. 10no > 10k 


7 
9E 


7 
... N > M . என்றால் 10N > 10nos 

9E 
... 

N இருக்கிறது . 


.. 


| an - 31 


N > no 


இப்போது ( = 10-10 என்று கொள்வோம் . 


. 


10no > 


10-10 


ஒழுங்கு வரிசைகள் 


77 


அதாவது 10n . > 


} 


7 
9 


1010 


. 


no = 10 என்று எடுத்துக் 


கொள்ளலாம் . 


ஃ . n > 10- க்கு { an } ஒருங்குகிறது . 


( = 10-30 


7 
என்றால் , 100o > 

9.10 


- 30 


. 


7 
அதாவது , 

10no < 100 ... n = 30 என்று எடுத்துக் 

9 
கொள்ளலாம் . ... n > 30 க்கு { an } ஒருங்குகிறது . 
7 

7 
1010 > 

101 ° , ஆனால் 1010 > 100 = 10-10 
9 

9 


, 


7 

7 
101 > 

101 , 1020 > 1020, = 10-20 < 10-10 
9 

9 

( -ஐ மிகச் சிறியதாகத் தேர்ந்தெடுப்பதன் 
நோக்கம் பெரிய no- ஐக் கிடைக்கப் பெற வேண்டும் என்ப 

பதே . 
Jim 

7 
9 


பொதுவாக , 


F 


an 


* 


n - > 


உதாரணம் 3 


( -1) 


-1 , } , - 3 , 4 , -1 , 


. 


. 


n 


என்ற ஒழுங்கு வரிசையின் எல்லையை () என்று ஊகிப்போம் . 


( -1 ) 


an 


d = 0 


. 


( -1 ) n 


1 


| an - a ) 


- 
0 


-- 


- 


n 


1 


< என்றால்தான் | an - a | < 


n 


1 
அதாவது n - என்றிருக்க வேண்டும் . 


E 


1 
n = n என்பது -- -ஐவிடப் பெரிய முதல் நேர் முழு எண் 


என்க . 


78 


பகுப்பாய்வு இயல் 


ஃ n > n என்றவாறு எல்லா n- க்கும் ,, 


1 


ZE 


n 


1 


ஃ . 


lim 


- 


0 


10 


உதாரணம் 4 


ஒவ்வொரு நேர்முழு எண் n- க்கும் { aa } = { 3 } என்க . 


அதாவது , 3 , 3 , 3 , 


lim 


an = 3 என்று காண்பிக்கலாம் . 


n + 0 


( என்ற யாதானும் சிறிய நேர்மெய்யெண்ணைத் தேர்ந் 
தெடுக்க nz N் | an - 3 | < ¢ என்றவாறு N என்ற எண்ணைக் 
காணவேண்டும் . 


| an - 3 | = | 3-3 | = 0 , எல்லா 7 -க்கும் 


ஃ. N- ஐ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் . 


N = 1 என்றோ, 7 என்றோ, 95 என்றோ அல்லது எது வேண்டு 
மானாலும் எடுத்துக்கொள்ளலாம் . 


ஃ . முடிவில் , | an - 3 | < t . 


உதாரணம் 5 


1 


{ an } = 1 , 1 , 3 , ... , 


என்க . 


. 


. 


n 


{ an } – 0 என்று நிறுவலாம் . 
யாதாமொரு மிகச் சிறிய ( > 0 - ஐத் தேர்ந்தெடு . 


எண் 


n = N் / an - 0 | < a என்றவாறு ஒரு நேர்முழு 
N- ஐத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . ஆர்கிமிடீயன் 

விதிப்படி , 
NE > 1 என்றவாறு ஒரு நேர்முழு எண் N இருக்கிறது . 


79 


ஒழுங்கு வரிசைகள் 


( E 


n - N * 


Wl 


1 
N 


அதாவது < 

* 
- 

re 
ஃ naN - (ax - 0 ) = --0 - H = 1 << 


a 


N 


ஃ . { an } +0 


கிளைத் தேற்றம் 

a , b என்பவை இரு மெய்யெண்கள் என்க . ஒவ்வொரு நேர் 
மெய்யெண் -க்கும் , | a - b < என்றால் , a = b . 


நிறுவல் 

a + b என்று வைத்துக்கொள் . 
. | a - b | > 0 | a - b = என்க . 

... Ta -b4 என்றவாறு ஒரு -ஐக் கிடைக்கப் 
பெற்றோம் . 


.. 


a = b 


தேற்றம் 1 

ஒருங்கும் ஒழுங்கு வரிசைக்கு ஒரே ஒரு எல்லை தான் உண்டு 
அல்லது , { an } என்பது ஒரு ஒழுங்கு வரிசை என்றால் { an } + a , 
{ an } + b + a = b . 


நிறுவல் 

ஒவ்வொரு நேர் மெய்யெண் -க்கும் 
காண்பிக்கலாம் . 


| a - b | < என்று 


.. { an } a , {an} – b , 

2N, _ |an - a | < > " 


என்றவாறும் N. , N , 


என்றவாறும் , n = N , + | an - b | 

2 
என்ற நேர் முழு எண்கள் இருக்கின்றன . 


80 


பகுப்பாய்வு இயல் 


n . - N ,, n = N , என்றவாறு அதாவது n = n - ax ( N , ) N , ) 
n . என்ற நேர் முழு எண் இருக்கட்டும் . 

ஃ | ani- a | < 5 | an , b | < ; 
ஃ | a - b | = | a - an , + an , -b | < | an . - a | + 

| an . - b - < > + = 


ஃ . கிளைத் தேற்றத்தின்படி a = b . 


3.5 . விரி ஒழுங்கு வரிசையும் ( Divergent sequence ) அலை ஒழுங்கு 

வரிசையும் ( Oscillatory sequence ) 

ஒழுங்குவரிசை { an } ஆனது ஒருங்க வில்லையென்றால் பல 
செயல்கூடு நிகழ்ச்சிகள் எழலாம் . 


( i ) நம் விருப்பப்படி எத்தனை பெரிய தாக வேண்டுமோ 
அத்தனை பெரிய நேர் எண் K- ஐ எடுத்துக் கொள்க . 

n > N + an > K என்றவாறு N இருந்தால் N ஆனது 
K- ஐப் பொறுத்திருப்பதால் Nk என்றும் எழுதலாம் . 
இத்தகைய பண்புடைய { an } ஆனது + 0 -க்கு விரிகிறது 
என்போம் . இத்தகைய ஒழுங்கு வரிசையை விரி ஒழுங்கு 
வரிசை என்றும் சொல்லுவதுண்டு . 


lim 


an = + 0 என்றும் குறியிடுவதுண்டு. 


n + 0 


( ii ) நம் விருப்பத்திற்கிணங்க மிக மிகப் பெரிய நேர் எண் 
L என்றால் குறையெண் --L- க்கு ஒத்த , 

" n N > an < -L 
உள்ள நேர் முழு எண் 

N இருந்தால் , 
{ an } ஆனது -0 - க்கு விரிகிறது என்போம் . { an } - ஐ விரி 
ஒழுங்கு வரிசை என்போம் . 


என்றவாறு 


--- 


lim 


0 என்றும் எழுதுவதுண்டு. 


an = 
h + 8 


( iii ) ஒருங்காமலும் , விரியாமலும் உள்ள ஒழுங்கு வரிசையை 

அலையும் ஒழுங்கு வரிசை என்போம் . ஒரு அலையும் 
ஒழுங்கு வரிசை { an } - ல் எல்லா n- க்கும் | an | < a என்ற 


ஒழுங்கு வரிசைகள் 


81 


வாறு a என்ற நேர் எண் இருந்தால் , { an } ஆனது 
முடிவுள்ளதாக அலைகிறது ( oscillating finitely ) 
என்போம் . அம்மாதிரி a இல்லையெனில் { an } ஆனது 
முடிவில்லாமல் அலைகிறது என்போம் . 


விளக்க உதாரணங்கள் 


என்ற 


எடுத்துக் 


( 1 ) { an } = { n } 

ஒழுங்குவரிசையை 
கொள்வோம் . 

{ n} = 1 , 2, 3 , 4 , ... , 1 , ... 


உறுப்புகளின் மதிப்புகள் அதிகமாகிக்கொண்டே அல்லவா 
போகின் 


றன ? 


{ n } - ல் நம் மனதிற்குப்பட்ட மிகப்பெரிய நேர் முழு எண் 
K என்க . 


K என்பது { an } - ல் K- வது எண் . தெளிவாக , K- க்கு மேல் 
{ n } - ன் எல்லா உறுப்புகளின் மதிப்புகள் அதிகமாக இருக் 


கின்றன . 


ஃ { n } ஆனது + 0 - க்கு விரிகின்றது . 


( 2 ) { an } = { - n } = -1 , -4, - 9 , -16 , .... 


நம் மனதிற்குப்பட்ட மிகப்பெரிய நேர் எண் 

L என்றால் , 
குறையெண் - L- ஐவிட { ax } - ல் சிறிய எண்கள் , { an } - ல் - L- க்கு 
அடுத்தடுத்து எழுதப்படும் எண்களே . 


உதாரணமாக , L = K ? என்றால் 


- ( K + 2 ) < - K , 


- ( K + n) < -K 


- 


( K + 1 ) < - K ; 
முதலியன . 


ஃ { an } ஆனது - 0 -க்கு விரிகின்றது . 
( 3 ) {an} = { ( - 1 )n } = - 1 , 1 , 

1 , 1 , -1,1 , 


| an < 1 , எல்லா - க்கும் 


{ an } என்பது முடிவுள்ள அலையும் ஒழுங்கு வரிசை . 
ப . இ .- 6 


82 


பகுப்பாய்வு இயல் 


1 


1 2 3 4 


5 2n 


+ 
2n + 1 


படம் 32 


( 4 ) { an } = { ( - 1 ) n.n } = -1 , 2 , -3, 4 , - 5 , 6 , -7 , ... 


61 


5 


4. 


3+ 


2 


1 


O 


1 


2 3 4 5 6 7 8 


2 


= 


3 


- 5 


6 


7+ 


- 
- 

8 


- 81 


படம் 33 


{ an } ஆனது முடிவில்லாமல் அலையும் ஒழுங்கு வரிசை . 


83 


ஒழுங்கு வரிசைகள் 


36. ஓரியல்பு ஒழுங்கு வரிசைகளும் ( Monotonic Sequences ) 

வரம்புள்ள ஒழுங்கு வரிசைகளும் ( Bounded Sequences ) 
வரை இலக்கணம் 

ஒழுங்கு வரிசை { an } ஆனது a , sa, sas ... San , . . . என்ற 
வாறு இருந்தால் , { an } - ஐ ஒரேமுறை ஏறும் ( monotonic increasing ) 
ஒழுங்குவரிசை என்போம் ( அதாவது ans an + 1 + n ) . 


( உ - ம் ) { n } 


வரை இலக்கணம் 

ஒழுங்குவரிசை { an } ஆனது a, 2a, 2a . .. zan , என்றவாறு 
இருந்தால் { an } - ஐ ஒரேமுறை இறங்கும் ( monotonic decreasing ) 
ஒழுங்கு வரிசை என்போம் ( அதாவது anzan + 1 vn ) . 


( உ -ம்) { -1} 


வரை இலக்கணம் 

பொ துவாக , ஒரு ஒழுங்கு வரிசை ஏறும் அல்லது இறங்கும் 
தன்மையதாக இருந்தால் அதனை ஓரியல்பு ஒழுங்கு வரிசை 
என்போம் . 


வரை இலக்கணம் 

ஒவ்வொரு n- க்கும் , ans M , என்றவாறு ஒரு எண் M இருந் 
தால் , { an } - ஐ மேல் வரம்புள்ளது ( bounded above ) என்றும் , 


ஒவ்வொரு n- க்கும் , ansm என்றவாறு ஒரு எண் m இருந் 
தால் { an } - ஐக் கீழ் வரம்புள்ளது ( bounded below ) என்றும் வரை 
யறுப்போம் . 

( உ - ம் ) { n } = 1 , 2 , 3 , ..... , n , ... 
என்பது கீழ் வரம்புள்ளது . 


1 


ஆனது வரம்புள்ளது . ஏனெனில் 


n 


} 


- 


0 . 


1 2 3 
2 3 4 


to 


...., 


1 


1 .... என்பதில் 


. 


n 


ஒவ்வொரு n- க்கும் , 1 


1- 


31 . 
n 


84 

பகுப்பாய்வு இயல் 
தேற்றம் 1 

ஒவ்வொரு ஒருங்கும் ஒழுங்கு வரிசையும் வரம்புள்ளதாகும் . 


நிறுவல் 


{ an } + a என்க . 


ஃ n > N + | an - a | < s என்றவாறு ஒரு N இருக்கிறது . 


ஃ 


எல்லா nz N க்கும் | an | < | a | +5 


k = ma x { Ta | , | a , | , ... , 

, ... , | an - 1 | , | a | + s} என்றால் , 
| an | sk , எல்லா n- க்கும் , 


ஃ 


வரை இலக்கணப்படி , { an } ஆனது வரம்புள்ளதாகும் . 


முக்கியமான குறிப்பு 

இத் தேற்றத்தின் மறுதலை உண்மையாகாது . அதாவது , 
பொதுவாக வரம்புள்ள ஒழுங்கு வரிசைகள் ஒருங்குவதில்லை . 


. 


இதனை நிறுவ , எதிர் உதாரணம் ஒன்று கொடுத்தால் 
போதும் . உதாரணமாக , 1 , 2 , 1 , 2 , என்ற ஒழுங்கு வரிசை 
வரம்புள்ளது . ஏனெனில் எல்லா n- க்கும் ans2 . ஆனால் இந்த 
ஒழுங்கு வரிசை அலையும் ஒழுங்கு வரிசையாயிற்றே , ஒருங்க 
வில்லையே . 


மற்றொரு உதாரணம் { an } = { ( - 1 ) ^ } = - 1 , 1 , -1 , 1 , ..... 


| an | < 2 + n , 


ஃ { an } ஆனது வரம்புள்ளது . 


{ an } + 1 என்றால் , na N- | ( -1 ) n - 1 | < s , vna Ne என்ற 
வாறு N உள்ளது . n ஆனது ஒற்றை எண்ணானால் , 


an = -1 


ஃ .. 


| ( -1) -1 | < s , JE > 0 , 


.. 1 = - 1 . 


ஆனால் , an ஆனது இரட்டை எண் என்றால் an = 1 


11-1 | < 8 , He > 0 , 1 = 1 


ஒருங்கும் ஒழுங்கு வரிசைக்கு ஒரே ஒரு எல்லைதானே உண்டு . 
( பார்க்க : 3-4 தேற்றம் ) 


ஃ { an } ஆனது ஒருங்கவில்லை. 


ஒழுங்கு வரிசைகள் 


85 


தேற்றம் 2 

ஒரு வரம்புள்ள ஓரியல்பு ஒழுங்கு வரிசை ஒருங்குகிறது . 
நிறுவல் 

{ an } என்பது கொடுக்கப்பட்ட ஒழுங்கு வரிசை என்க . 


பாகம் 1 


{ an } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை என்க . 
{ an } ஆனது வரம்புள்ளது என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் 
{ an } - க்கு மேல் வரம்பு உண்டு. .. மெய்யெண்களின் முழுமைப் 
பண்புப்படி , { an } - க்கு 1.u.b. உண்டு; இதனை 1 என்க . இப்போது 
{ an } – a என்று நிறுவலாம் . 

> 0 - ஐத் தேர்ந்தெடு . 

a - aN < < என்றவாறு நேர்முழுவெண் N உள்ளது ; அப்படி 
இல்லையெனில் , எல்லா n- க்கும் 


a - s zan என்றும் , ஃ a - 5 ஆனது { an } - ன் ஒரு மேல்வரம்பு 
என்றும் ஆகிவிடும் ; இது அர்த்தமற்றது . ஏனெனில் 1.u.b- ஐக் 
காட்டிலும் சிறிய மேல்வரம்பு கிடைத்திருப்பது தவறல்லவா ? 


n = N + an 2 aN , | a - an < E 


ஃ { an } + a . ஃ ஒரேமுறை ஏறும் ஒழுங்கு வரிசை அதன் 
1.u.b.- க்கு ஒருங்குகிறது . 


இதே போல் ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசையானது 
அதன் g.1.b- க்கு ஒருங்குகிறது என நிறுவலாம் . 
மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்பட்டது . 


. 


. 


{ an } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை என்றால் , 
-di , -a,, -any என்பது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசை ஆகும். -an = b » என்றால் , { bn } ஆனது ஒரே முறை ஏறும் 
ஒழுங்கு வரிசை ஆகும் . 


ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை ஒருங்குகிறது என்பதால் 
பாகம் 1 - ன்படி { bn } + { bn } - ன் I.u.b. = b என்க . 


. 


| ba - b | < s , Nan 


86 


பகுப்பாய்வு இயன் 


( அதாவது ) b - << b . < b + s . 
b என்பது { b . } - ன் 1.u.b. என்றால் , b = -a என்றால் , 


-a - E < -an < -a + s 


a + a > an > d - E 


a - E < an < a + : 


an > a 


ba < b அதாவது- an < -a 


( அதாவது ) an > a . 


... என்பது { an ) - ன் g.1.b. 


3-7 . வரம்புள்ள ஒழுங்கு வரிசையின் மேல் , கீழ் எல்லைகள் ( Upper 

and Lower Limits of a Bounded Sequence ) 


வரை இலக்கணம் - மேல் எல்லை 

வரம்புள்ள ஒழுங்கு வரிசை { an } - ன் மேல் வரம்பெண் M 
என்றும் , கீழ்வரம்பெண் m என்றும் கொள்க . 


azy as , ai , . . . -ன் 

மேல் வரம்பெண் M , என்றும் கீழ் 
வரம்பெண் m , என்றும் கொள்க . ag , a , ...- ன் மேல் வரம்பெண் 
M , என்றும் கீழ் வரம்பெண் m . என்றும் கொள்க . இப்படியே 
M ,, M ,, M ,, 

. 

என்ற மேல் வரம் பெண்களும் 11 , mg , m ,, 
என்ற கீழ் வரம்பெண்களும் உள்ளன . 


M , M , 2 M , = .... 2m . 


ஒழுங்கு 


M- கள் ஒரே முறை இறங்கும் வரம்புள்ள 
வரிசையை அமைக்கின்றன . 


. 


3.6 தேற்றம் 2 - ன்படி , { Ma } ஆனது ஒருங்குகிறது . 


{ Ma} - A என்க . 


A- க்கு { dx } - ன் " மேல் எல்லை ( upper limit ) என்று பெயர். 


இது போல் { an }- ன் கீழ் வரம்பெண்கள் m ) , m ,, m , 

lim 
என்றால் mn இருக்கிறது . 


10 


ஒழுங்கு வரிசைகள் 


87 


lim 


mn = > என்றால் A- க்கு { an } - ன் “ கீழ் எல்லை என்று 


பெயர் . 


தேற்றம் 1 
A- ன் பண்பு 

A என்பது வரம்புள்ள ஒழுங்கு வரிசை { an } . ன் மேல் எல்லை 
என்க . 


E என்பது யாதாமொரு கொடுக்கப்பட்ட நேர் மெய்யெண் 


என்றால் 


( i ) an > A + & , எல்லா நேர் முழு எண்கள் > NE 

( ii ) an > A - 6 , முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள எல்லா 
நேர் முழு எண்களுக்கும் . 


நிறுவல் 

{ Ma } + A என்பதால் , 


nz N் | Mn - AT < s என்றவாறு -ஐப் பொறுத்து 

( N 
என்ற நேர் முழுஎண் இருக்கிறது . 


ஃ na N - A - E < Mn < A + E 


மேல் எல்லையின் வரை இலக்கணத்தில் உள்ளபடி , 


(I ) IN , AN + 1 , aN + 2 
பெண் M .. 


என்ற எண்களின் மேல் வரம் 


( II ) ஃ na N + an2 MN 


ஃ ( 1 ) , (II ) - லிருந்து , n = Ne + an < A + 
ஃ ( i) நிறுவப்பட்டது . 

மேல் வரம்பெண்ணின் பண்புப்படி , aN , EN + 1 , € N + v 
என்ற எண்களில் குறைந்த பட்சம் ஒரு உறுப்பாவது , MN - 4-8 
விடப் பெரியதாக இருக்கும் . இவ்வெண் an என்க . 


ஃ an . > MN 


KA- € 


(I- லிருந்து ) 


88 


பகுப்பாய்வு இயல் 


... mo- ஐவிடப் பெரிய நேர் முழுஎண் N என்க . 
ஃ . MN = Mn . 


A ஆனது { an } - ன் மேல் எல்லை என்பதால் 

AS MN 


. 


முன்போல் , IN , IN 4-1 , IN + 2 , என்ற எண்களில் 
குறைந்த பட்சம் ஒரு எண்ணாவது A- G- ஐவிடப் பெரியதாய் 
இருக்க வேண்டும் . வ்வெண்ணை an . என்க . 


ஃ ano - 


. 


. 


, 


. 


an . 

an " என்ற முடிவில்லாத எண் 
ணிக்கையுள்ள எண்கள் எல்லாம் A - ( - ஐவிடப் பெரியன . 


ஃ . ( ii ) நிறுவப்பட்டது . 


தேற்றம் 2 

வரம்புள்ள ஒழுங்குவரிசை { an ) - ன் கீழ் எல்லை -ன் பண்பு 
யாதாமொரு நேர்மெய்யெண் கொடுக்கப்பட்டால் , 
( i ) an > A - 6 , எல்லா 1 > NE 
( ii ) an < / + 6 , முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள 7- க்கு . 


நிறுவல் 

தேற்றம் 1 - ஐ நிறுவியது போலவேதான் . இஃது மாணவர்க் 
குப் பயிற்சியாய் விடப்பட்டது . 


குறியீட்டு முறை 

வரம்புள்ள ஒழுங்கு 


வரிசை 


{an } - ன் மேல் எல்லையை 


--- 


A 


lim 
n + 0 


an என்றும் , 


lim 


கீழ் எல்லையை A 


- 


a ) என்றும் குறியிடுவர் . 


11-0 


குறிப்பு : A = A 
தேற்றம் 3 

{ an } , { ba } என்பவை நேர் உறுப்புகளையுடைய இரு 
ஒழுங்கு வரிசைகள் என்றும் , 


ஒழுங்கு வரிசைகள் 


89 


lim 


{ an } -ஐ மேல்வரம்புள்ளது என்றும் 


b . - 1 என்றும் 


an b .. 


lim an 


கொண்டால் , lim 

n + 0 
என்று நிறுவுக . 


11-0 


நிறுவல் 

{ an } என்பது மேல் வரம்புள்ளது ; நேர் எண்களை உறுப்பு 
களாகக் கொண்டது . 


ஃ எல்லா n- க்கும் , an 3G, G > 0 , 


{ bn } என்பதும் நேர் எண்களைக் 
எல்லா n-க்கும் azbn = Gb . 


கொண்டிருப்பதால் , 


< G (1+ ) 
:: ( an ba ) ஆனது மேல் வரம்புள்ளது . 


நாம் நிறுவ வேண்டியது 


lim anh 


lim 


ap 


n + 0 


lim 


lim 


anbn 


H > H 


an என்க . 


n 


f M = 24 என்றும் , at , a ,, 

as : 
மேல்வரம் பெண் G என்றும் கொள்க . 


என்ற எண்களின் 


ba 


lim 

= 1 என்பதால் , 1 , 2 N ; - | bn - 1 | < என்றவாறு 
ஒரு நேர் முழு எண் N , இருக்கிறது . 

ஃ na N் | anba - an | | an (ba - 1 ) | = | ax | | bx- 1 ) 


- 


< G.6 


- 


2 


( I ) ஃ anba < ax + , 2N , 


ஆனால் , 


lim 
--- 


an 


- 


4 என்பதால் 


90 


பகுப்பாய்வு இயல் 


M = N - an < / + 1 என்றவாறு N , என்ற ஒரு நேர் முழு 
வெண் இருக்கிறது ( இப்பகுதியில் தேற்றம் 1 - ன்படி ). 


( II ) ( I ) ஆனது n = N - anb. < + + } ++ € , 

N = max ( N ,, N, ) என்றாகிறது . 


lim 
தற்கோள்படி , 

( as ba ) 
1 - ல 


- 


ம என்பதாக 


On ba > u - , முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள n-களுக்கு . 
ஆனால் தற்கோளின்படி , 25 = H - 4 , அதாவது 4 + E - . 


- 


ஃ agba > H - ( + anb . > H + 
இது (II ) க்கு எதிர்மறுப்பு . 

> 
இதுபோல் H 


ஃ = 1 என்பதுதான் சரி... 


ஃ Tim 


lim 


bn 


= 1 + 


anb .. 


n- + 0 


lim an 


n + 0 


தேற்றம் 4 

ஒழுங்கு வரிசை { an } ஆனது ஒருங்கினால் , 
lim lim lim 

an 


aa = 


N - 0 


நிறுவல் 

3-6 தேற்றம் 1 - ன்படி , 61 , ay , . . 
வரிசை ஒருங்குவதால் அது வரம்புள்ளது . 


an . 


என்ற ஒழுங்கு 


lim 


lim 
n+ 0 


an- ம் , 


ம் இருக்கின்றன . 


lim 


lim 


lim an = l , 


--- 


aa = A 


an = A என்று கொள்க . 


- 


நிறுவவேண்டியது 1 = A 
முடியுமானால் , A > 1 என்றும் 25 = A - 1 என்றும் கொள்க , 


ஒழுங்கு வரிசைகள் 


91 


!--ன்வரை இலக்கணப்படி , 


என்றவாறு 


N 


என்ற 


முழு 


( I ) n = N > da < / + 
எண் இருக்கிறது . 


A- ன் பண்புப்படி , 

an > A- 8 , முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள மக்கு . 
( II ) ( அதாவது ) > 1 + 2s - E = l + E • : 28 = A - 1 ( தற்கோள் ) 
( I ) ம் ( II ) ம் ஒரே சமயத்தில் உண்மையாக இருக்கமுடியாது . 


A ) ! 


இதுபோல் 41 என்றும் காண்பிக்கலாம் . 


ஆனால் AA 


ஃ A > 1 , A 1 , A = A + A = A = 1 . 


தேற்றம் 5 

( தேற்றம் 4 - ன் மறுதலை ) 

வரம்புள்ள ஒழுங்குவரிசை { an} - ன் மேல் , கீழ் எல்லைகள் 
சமமானால் , { an } ஆனது அவற்றின் பொது மதிப்புக்கு ஒருங்கு 


கிறது . 


நிறுவல் 


lım 


an = A என்பதால் , > 0 க்கு 


an < A + E , n = N. 


lim 


an = X என்பதால் > 0 க்கு 


an > A- 4 , 


n - N , 


A = A எனக் கொடுத்திருப்பதால் , an > A - G , K 2 N , 


... A- < aa < A + 6 , n = max [ N. , N ] -க்கு 


ஃ | as - AI < e , n ; max [ N ,, N , ] 


lim 


lim 
h-+ 0 


lim 

an 
n + 0 


-- 


an 


92 


பகுப்பாய்வு இயல் 


65 


3.8 . கோஷி ” யின் ஒருங்கல் பொது விதி ( Cauchy s 

General Principle of Convergence ) 
{ an } என்ற ஒழுங்கு வரிசைக்கு ஓர் எல்லை இருத்தலுக்கு 
வேண்டிய போதிய விதியாவது : கொடுக்கப்பட்ட நம் விருப்பத் 
திற்குட்பட்ட € > 0 க்கு , n 2 N் | anip- an | < t , ( p என்பது 
எல்லா நேர் முழு எண்களைக் குறிக்கும் ) என்றவாறு N இருக்க 
வேண்டும் . 


நிறுவல் - பாகம் 1 

விதி வேண்டியது – 
{an } - a என்க . > 0 கொடுக்கப்பட்டுள்ளது . 
.. n = N் | an - a < s என்றவாறு N இருக்கிறது . 

| an + p - a < } , n = N 


ஆனால் an + p - an an + p - a + a - aul 
ஃ | an + p - an | = | an + p - a + | a - an | = | an+ p - a | | an - a | 


516 + 1 


= 6 , n = N , Up 


விறுவல் - பாகம் 2 
கொடுத்திருப்பவை ( i ) p யாதாமொரு நேர் முழு எண் 

( ii ) நம் விருப்பத்திற்கு இணங்கிய 

மிகமிகச் சிறிய > 0 


( iii ) | an +p - an | < c , n 2 N , 

p = 1 , 2 , 3. . . 
(iii ) - ன்படி , 

| aN - NI < 6 , I aN + 2 - IN / < , ... என்பதால் , 


aN - 1 < IN . 1 < aN + € , aN - { < aN + < aN + t , ... 


{ an } ஆனது வரம்புள்ளது .- 
lim 

lim 
ஃ 

an 


--- 


ம் 


an = A- ம் இருக்கின்றன . 


n + 0 


A ) என்க . 


25 = A- என்க . 


ஒழுங்கு வரிசை 


93 


இப்போது 
| aa + p - aa | < c , n2 N , p = 1 , 2 , 3 

...... ( i ) 
an < A + } , முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள n-ன் 

மதிப்புகளுக்கு ..... ( ii ) 


an > A- } s , முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள n- க்கு ...... (iii ) 
Ni > N , N , > N என்பவை முறையே ( ii ) - யும் , ( iii ) - யும் உறுதிப் 
படுத்தட்டும் . 


ஃ aN1 < A + } d , ana > A - 1 


அதாவது - IN . > - A - 1 


aN2 - AN > A - / - 6 = 2s - E = 3 


இது ( iiij- க்கு முரணானது . 

ஃ A = A 
ஃ இப்பகுதியின் தேற்றம் 4 - ன்படி , { an } ஆனது ஒருங்கு 
கிறது . 


தேற்றம் 5 

{ an } , { bn } என்பவை வரம்புள்ள ஒழுங்கு வரிசைகளானால் 
( i ) lim an + lim b. = lim ( an + ba) 


( ii ) lim aa + lim b . s lim ( an + bn ) 


lim 


lim 


குறிப்பு : 


an , 


aa என்பவற்றை முறையே , 


n > * 


சுருக்கமாக , lim as , lim aa என்று எழுதிவிடலாம் . 


நிறுவல் 


( i ) lim an = A1 என்க . 
( I ) an > Al + } ¢ , அதிகபட்சம் சில n- க்கு ( = N , என்க ) 
( II ) an Ar + } t , na N , - க்கு 
lim bn 

= A , என்க . 


94 


பகுப்பாய்வு இயல் 


( III ) ஃ be > A + 13 அதிகபட்சம் சில n- க்கு ( = N , என்க ) 
( IV ) baA + n = N , - க்கு . 
( I ) , ( III ) - லிருந்து , 
( V ) an + ba > AI + A + c , min ( N ,, N , ) 
( II ) , ( IV ) லிருந்து , 

aa + b . SAI + A + 6 , max ( N , , N. ) 


( என்பது யாதாமொரு எண் எண்பதால் 


lim ( a + ba ) SAI + A , 


.. 


AI + A = lim ( an + b . ) 


இதுபோல் lim an + lim b . S lim ( an + b . ) 
தேற்றம் 6 

ஒழுங்கு வரிசைகள் { an } + a , { ba } + b என்க . 
முடிவுள்ள எண்களானால் 


a- ம் 6 - ம் 


( i) { an + ba } – a + b 
( il ) { aabn } + ab 


( i ) {A-! 


( iv ) ana , b + b ( b + 0 ) - 


15 


, > 0 


எடுத்துக் 


கொள்க . 


என்றவாறு 


கின் றன . 


நிறுவல் ( i ) 

| an - a < } s , n = N , என்றவாறு N, - ம் 
| ba - b | < 1s , na N , 

N ,- ம் இருக் 
. 
( an + bn ) - ( a + b ) = ( an - a ) + ( ba - b ) 
| (an + bn ) - (a + b ) | = | an - a | + | bn -b | , max ( N ,, N , ) 

< } + } = 6 , max ( NI , N , ) 
. { an + bn } + a + b 


. 


| 


ஒழுங்கு வரிசை 


95 


( ii ) as b . - ab ( ap - a ) ( ba - b ) + b ( an - a ) + a (ba - b ) 
. | aaba - ab | < | an - a | | b . - b | + | b | aa - a | 

+ Ta | | ba - b || 
< E. E + | b | € + | a | E , n = N 


( அதாவது ) < ( E + | a | E + | b | E , n 2 N , ( < 1 என்றால் 


< E ( 1+ Ta | + | b | ) , n sN [ N = max ( N , , N2 ) ] 


< e 
1 + Ta + b 


( 1+ | a | + | b | ) = t , nz N , -க்குப் 


பதில் 1+ | a +|| ஐ எழுதினால் 


.ஃ { 

{ axbn } 


- ab 


( iii ) a + 0 என்பதால் , | a ) 


= 


28 , 8 > 0 என்க . 


{ an } + a என்பதால் 


n = N , → | an - a | < 8 என்றவாறு N. இருக்கிறது . 


ஃ . a - d < an < a + 8 


a - 3 < an - Ta ) -- | 8 | K | an | 


+ 28 - d < | an | 
+ 8 < Tan | 


ஃ | an I > 8 


1 


1 


d - dn 


an 


a 


aan 


1 


1 


an 


| a -- an | 
| a | | an | 


I a - an ) 

28.8 


n > N , 


. 


1 


K 


h > N 


ஆனால் | ap - a | < d , nz N, என்றவாறு N , இருக்கிறது . 
ஃ | -- 

= max ( N , , N , ) 

282 
:: {! - ! ( a # 0 ) 


96 


பகுப்பாய்வு இயல் 


an 


1 


( IV ) 


ani 


- 


.. lim 


an 
b . 


= lim a . • lim . 


1 
b . 


bn 


ba 


. 


1 
b b 


( b + 0 ) (ii ) - ன்படி . 


3.9 . கான்டாரின் இடைவெளிக்கூடு தேற்றம் (( Cantor s 

Theorem on Nested Intervals ) 
{In } என்ற முடிவில்லாத மூடிய இடைவெளிகளின் ஒழுங்கு 
வரிசை என்க 


ஒவ்வொரு இடைவெளியும் அதற்கு முந்தைய இடைவெளிக் 
குள் முழுமையாக இருக்குமாறோ, அல்லது ஒவ்வொரு இடை 
வெளியும் அதற்கு முந்தைய இடைவெளியில் இருந்துகொண்டு 
இவ்விரு இடைவெளிகட்கும் ஒருமுனை பொதுவாகவோ இருக் 
கட்டும் . மேலும் n ஆனது கந்தழியை நெருங்க மன் நீளம் 
ஆனது 0 - ஐ நெருங்கட்டும் . இந்நிபந்தனைகளுக்கு உட்பட்ட 
இடைவெளிகள் எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு புள்ளி - 
ஒரே ஒரு புள்ளி ஆனது . இவ்விடைவெளிகளுக்கு உள்ளாகவோ , 
அல்லது ஒரு கட்டத்திற்கு அப்பால் எல்லா இடைவெளிகளின் 
பொது முனையாகவோ இருக்கும் . 


+ 


+ 


ay 


ay 


an 


ß bn ba 


b , 


படம் 34 


I என்ற இடைவெளியை an sx s ba 


ஃ ara, < ay - ... 


< bs , 


b , b , 2 b . 


8 


. 


. 


ay 


{ an } ஆனது ஒரேமுறை ஏறும் ஒழுங்கு வரிசை ; b என்ற 
மேல் வரம்புள்ளது 

ஃ ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் ஒருங்கும் பண்பினால் { an } 
ஆனது 

ஒரு எல்லைக்கு நெருங்குகிறது . இதனை a என்க . 


aa = a , ஒவ்வொரு நேர்முழு எண் n- க்கும் 


ஒழுங்கு வரிசைகள் 


97 


இதேபோல் , { b } ஆனது ஒரேமுறை இறங்கும் ஒழுங்கு 
வரிசை . a என்ற கீழ்வரம்புள்ளது . {b . } ஆனது ஒரு எல்லைக்கு 
ஒருங்குகிறது . இதனை B என்க . 


b . 2B , ஒவ்வொரு நேர் முழு எண் --க்கும் B4 a . 
தேற்றத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 
. 320 . 
ஃ . ஒவ்வொரு ா - க்கும் , 
ba - an > B - a = 0 


அதாவது [an , bn ] என்ற இடைவெளிக்குள் ( B - a ] என்ற 
இடைவெளி இருக்கிறது . 


lim 


தேற்றத்தின்படி 


( b . - an ) -0... B = a 


அல்லது , 


lim 


lim 
H + 0 


b . = B = | aa - a | = | e - a | < % 

| ba - BI < 


இப்போது ( ba - an ) - ( B - a ) = (ba - B ) - (an - a ) = (b . - B ) + 

( a - an ) 


| ( ba - an) - ( B - a ) | | b . - B + ( a - an | 


E VR 


lim 


( ba - an ) 


-- 


B 


K + 0 


b . - aa 


- 


lim 
ஆனால் தேற்றத்தின்படி 

ஃ s - a = 0 

ஃ = a ] . 
... { an} , { bn } என்பவைகளின் பொது எல்லையான a 
ஆனது ans as bn , ஒவ்வொரு நேர் முழுவெண் n- க்கும் , என்ற 
வாறு இருக்கிறது . 

... 

& ஆனது எல்லா இடைவெளிகளுக்கும் 
உரியதாக இருக்கிறது . 

ப . இ . - 7 


3 


985 


பகுப்பாய்வு 


-..- ஐப்போல் வேறெந்த புள்ளியும் கிடையாது . 


ஏனெனில் { an } க்கு 6 ஆனது 1.u.b .; {bn} க்கு a ஆனது .1.6 . 
ஒரு ஒழுங்கு வரிசைக்கு l.u.b.- ம் , g.1.6.- ம் ஒரே முறைதான் 
வருவன . 


ஃ 0 ஆனது ஒரே ஒரு முறைதான் வரும் . 


3:10 . முக்கியமான கணக்குகள் 

( 1 ) { xn } ன் ஒருங்கும் விதத்தை எல்லா x- க்கும் விளக்குக . 
பல செயல் கூடு நிகழ்ச்சிகளாவன ( Several possibilities ) ; 
( i ) x > 1 என்க . x = 1 + h , h > 0 என்க . 


: . xn = ( 1 + h ) > 1 + nh 


( பெர்னோலியின் சமனின்மை 


E 


. 


h 


h 


றவாறு 
h 
n- ஐத் தேர்ந்தெடுத்தால் 


1 


A 


ன் முழுவெண்பாகத்தை ) என்று குறிக்க . 

ஒவ்வொரு E > 0 க்கும் , N ( 3 ) {A ) + 1 என்ற நேர் முழு 
எண் ஆனது n = N ( 3 ) + xn > என்றவாறு இருக்கின் 

றது . 
... { xn } ++ இதனை xn ++ 0 என்றும் எழுதலாம் . 
( ii ) x = 1 என்க. 

... xn = 1 , எல்லா மக்கும் . 


xn + 1 . 


h > 0 . 
1 + h 


n - 


* _ { i) • < / x | < 1 என்க . 1x | - 4 

) 


1 

1 1 

1 
| xn | = | x | n 

< s , n > 
( 1 + h ) n ( 1 + nh ) 

nh 

sh 
ஒவ்வொரு > 0 - க்கும் , ஒரு நேர் முழு எண் 
1 

+1 ஆனது . 
ch 


ஒழுங்கு வரிசைகள் 


99 


n = N (s ) xn 

+ | x1 | < 5 என்றவாறு இருக்கிறது . 


ஃ . x + 0 


குறிப்பு : 0 < x < 1 என்ற செயற்கூடு நிகழ்ச்சியும் அடங்கி 
யுள்ளது . 


( iv) 


* = 0 


என்க . 


... xn 


- 


0 , எல்லா n- க்கும் 


.. 


xx + 0 


X 


-- 


- 


( v ) 

1 என்க . xn = 1 ஆகவோ , 

வோ , -1 ஆகவோ 
இருக்கும் ; n இரட்டை எண் என்றால் x = 1 , n ஒற்றை எண் 
என்றால் , xn = -1 . 

ஃ { x ^ } ஆனது முடிவுள்ளதாக அலைகிறது . 
( vi ) x < - 1 என்க . xn = ( - 1 ) n | x | n 


| xn | = | x | n + + 0 ஆனதால் { xn } - க்கு மேல்வரம்பும் 
! இல்லை , கீழ்வரம்பும் இல்லை . ஃ { xn } ஆனது முடிவுற்றதாக 
அலைகிறது . 


F 


குறிப்பு 

- 1 < x < 0 என்ற செயற்கூடு நிகழ்ச்சி ( iii ) - ல் அடங்கியது . 
ஏனெனில் x < 0 | x | = 


- 


X 


x = - & , 0 < a < 1 என்றால் 

| xn | = an 


ஃ . 


( iii ) - லிருந்து lim xn 


0 . 


( 2 ) { n } } -ன் ஒருங்கு விதத்தை விவரி . 
விடை 

மூன்று செயல்கூடு நிகழ்ச்சிகள் ( செ . கூ . நி . ) : 


( i ) > < 0 என்க . A = -m , 


= -m , m > 0 என்க . 


1 


= nm 


nm 


100 

பகுப்பாய்வு இயல் 
S > 0 என்பது நம் விருப்பத்திற்கிணங்கிய மிகச் சிறிய எண் 
என்க . 


1 


1 /m 


< 3 nm > 


(4) " 


(! ) 


no 


1 / m 


N 


- 


= 1+ 


( 


= n என்றால் , 


E 


1 


n = n - 


nIN 


1 


. 


0 


HD 


. 


உதாரணமாக , m = 3 என்க . 


* <<>>!- > H 


E1 / 3 


* = • 000000001 என்றால் , = • 001 

* 


... 


n > 

• 001 


+ n > 1000 


1 


.. 


w > 1000 - 


< • 000000001 


n 


குறைந்த பட்சம் n = 


1001 என்றால் - 


< • 000000001 


1 


.. n = 1001 + 


< • 000000001 


1 


.. 


(H )-0, அல்லது , சுருக்கமாக 


+ 


-0 . 


H 


( ii ) A > 0 என்க. 


G என்பது யாதாமொரு கொடுக்கப்பட்ட நேர் மெய்யெண் 


என்க . 


NAK + R > 


> G என்றவாறு n. -ஐக் காணலாம் . 


ஒழுங்கு வரிசைகள் 


101 : 


எடுத் 


அதாவது குறைந்த பட்சம் 1+ | G1 / ) | = n , என்று 
துக்கொண்டாலே போதும். 


n + • + n - 


+ 


{ n } விரிகின்றது . 

G = 10,000 , 1 = 4 என்றால் 


உதாரணமாக , 


n > 10,000 + n = 11 


.. 


w = 11 க்கு மேற்பட்ட எல்லா --க்கும் { } ஆனது 


விரிகின்றது . 


( iii) A =0 என்க . 


.. 


= x° = 1 , எல்லா -க்கும் , 


ஃ { 

{ n ^ } 


+ 1 . 


எல்லா 


K க்கும் 


( 3 ) as > 0 , an + 1 2k an . k > 1 என்றால் 
4 , + +0 என்று நிறுவுக . 


விடை 


anak an - 1 


a ,. , ka, ; . : ayak , a , ... 


இதுபோல் , an 2 kay - 12k a .. , 


NI 


= k :-la 


அதாவது a , = k ay , Vx 


ஃ . kar 3 kay , vn 


இப்பகுதியின் ( 1 ) ன்படி , k > 1 , { ke } – m 
அதாவது , 1 2 G , + x , G யாதாமொரு பெரிய நேர் எண் 


ஃ . a , ka za , G. (a , 10 ) 


kan = ka ay 


.. k as > a , G ; 


102 


பகுப்பாய்வு இயல் 


.. 


an - 


(* ) c , ( k > 1 ) + 


ஃ . 


an + +0 , In 





குறிப்பு : இந்த கணக்கின் முடிவு ஆனது , n = m என்ற 
நிபந்தனைக்கும் உண்மைதான் . ( இதனை நிறுவுக . ) 

( 4 ) an > 0 , an +l s kan . 0 < k < 1 என்றால் எல்லா மக்கும் . 
lim an = 0 என்று நிறுவுக . 


நிறுவல் 

கணக்கு ( 3 ) ன் முதலில் கண்டவாறு 
ansk an_ls k an_2 < kn - lay 


சென்ற 


ஃ an s kn - la , 


0 < k < 1 , kn + 0 , 

kn + 0 , இப்பகுதியின் கணக்கு ( 1 ) ன்படி . 
அதாவது kn < E , & > 0 , + n 
( I ) -ஃ a , ka < ai , vn( ay > 0 ) 


ஆனால் an skn - lay , vn 


1 


ஃ . kan s kaay , vn ( k > 0 ) 


kan s as , / un ( 1) 1.லிருந்து 


an S 


(2 ) 


Wn 


ஃ n 


n ) 


0+an 


0 . 


o < k < / 


என் 


ல் 


( 5 ) na n + | an + 1 | = k | an | , 
lim an = 0 என நிறுவுக . 


நிறுவல் 

மேற்கணக்கு ( 4 ) ல் an > 0 என்று கொடுக்கப்பட்டுள்ளது 
இங்கே | an | > 0 . | an | = 8 . என்க . 
ஃ . sa > 0 . ஃ கணக்கு ( 4 ) ன்படி , lim sa = 0 . 
அதாவது | sn | < s , nan 


ஒழுங்கு வரிசைகள் 


183 


( அ - து ) | lap | < t , w = n . 


( அ - து ) | an / , n = n . 


( அ - து ) lim an = 0 . 


an + 1 


( 6 ) un > 0 , lim 


= 1 > | என்றால் an + என் 


an 


நிறுவுக . 


விடை 


- 


lim 


an + 1 | 
an 


1 


| e -i| << nav 


e + E 

- 


44 


e - E ! 

K + 


| 


ம 


படம் 35 


k என்பதை 1 - க்கும் 1 - க்கும் நடுவாக எடுத்துக்கொள் . 


an + i > k > 1 


n > N , n 2n + 
தெடுக்கலாம் . 


என் 

றவாறு 


k- ஐத் தேர்ந் 


an 


ஃ இப்பகுதியில் கணக்கு ( 3 ) -லிருந்து , an + + 


( 7 ) lim 


aa + 1 = 1 , -1 < l < l 


என்றால் 


lim 


ana0 


என 


an 


1 


நிறுவுக . 


பகுப்பாய்வு இயல் 


1104 


நிறுவல் 


da + 1 


da + 1 


lim 


1 . 


| 


-1| << 


< t , n2n . 


aal 


0 < K < 1 என்றவாறு k- ஐ எடுத்துக்கொண்டால் 


| 


nan 


an + 

ani 


Sk 


என்றவாறு 


எடுத்துக் 


no- ஐ 


கொள்ளலாம் . 


ஃ இப்பகுதியில் கணக்கு 5 - ன்படி , lim an = 0 . 


K 


l- E 

0 
lte 


படம் 36 


( 8 } r என்பது யாதா மொரு நேர் முழு எண் என்குல் 


{ nxr } - ன் ஒருங்கும் விதத்தை விவரி . 


aa = MIxa என்க . 


விடை 

( i ) 3-0 என்க . 


nx = 0 , Tn . 


ஃ axm0N . 


இப்போது , 


dail 


x = 0 என்க . 


( n 1 } ret 

nx 


an 


ஒழுங்கு வரிசைகள் 


105 


-("- ) 
- ( 1+ !) - 

x[(1+ I)(1 +1 ) கள் ) 
( 1 + ! ). ~.( 1+ :) -- தடவைகள் 

1l ] [ 11 


r தடவைகள் 
7 


lim 


an + 1 


lim 


lim 


lim 


[ 


lim 1 
1+ 

non 


lim 1 
1+ 

non 


n 


தடவைகள் 


x [ 1 + 0 ] [ 1 + 0 ] ... 


( ii ) x > 1 என்க . 


lim 


அப்போது 


da + l = x > 1 


ஃ கணக்கு ( 6 ) ன்படி , 


n + 0 


an 


an ++ 0 


( iii ) x > 0 , 311 


as + = x 1 . 


lim 


ஃ கணக்கு ( 7 ) ன்படி , 


an = 0 


an 


... aa = n . r > 0 என்பதால் 1 ஆனது 


( iv ) x = 1 என்க . 
ல - ஐ அணுக . 


ni- + கணக்கு ( 2)-ன்படி 


( v ) x < 0 என்க . 


n 


| an | + bn | x | #y என்க . 


... ( an | = | x | என்பது b = x y " என்றாகும் . 


1x | < 1 என்க . அதாவது y > 1 ஃ bn * + 

. 0 
அதாவது | an | + +0 


106 


பகுப்பாய்வு இயல் 


| x | < | என்க . அதாவது y < 1 . ஃ bn - 0 


அதாவது | an + 0 


xs - 1 என்றால் { an } ஆனது முடிவில்லாமல் அலைகிறது . 


- 1 < x < 0 என்றால் { an } ஆனது முடிவுள்ளதாக அலைகிறது . 


ns 


0 


என்று , 


( 9 ) y > 1 என்றால் , 1 ஆனது --ஐ அணுக 
எல்லா S- க்கும் , நிறுவுக . 


yo 


நிறுவல் 


( i ) s < 0 என்க . 


.. 


ns + 0 


கணக்கு ( 2 )-ன்படி 


மேலும் y > 1 - 1 
A = x என்றால் (1 )", 

( A ) " , >> 1 எ 


y > 1 என்பது xn , x < 1 என்றாகும் . 


1 


கணக்கு ( 1 )-ன்படி x < 1 , xn- 0 . 


ஃ . 

yR 


+0 


ns 


ஃ m - 0 , ; 


1 
+0+ ns 
ya 

yn 


- 00 = 0 ( 3 • 8 தேற்றம் 6 - ன்படி ) 


m 


1 


( ii ) = 0 என்க . 


. 


ye 


A 


1 
ஆனால் y > 1 , +0 ( i ) - ல் பார்த்தபடி 

yn 


ns 


= 0 


yn 


( iii ) $ > 0 என்க . 


y > 1+ ( y ) + > 1 
... = 1 + X , A > 0 என்று எழுதலாம். 


107 


ஒழுங்கு வரிசைகள் 


ns 


do 


என்க . 


(s )* - (E ) - * 


H 


- 


( 1 + A " 


ஆனால் ( 1 + A ) n > n / 


ஃ 


1 
( 1 + A ) 

nnA 


S 


1 


... (a ) 


< m 


Kn 


1 
ηλ 


1/2 
an 


2S 


.. 


ani 


< -- 


1 

1/2 
An 


1 
( A R ) S 


றோமோ அவ்வளவுக்கவ்வளவும் 


R- ஐ எவ்வளவுக்கெவ்வளவு பெரியதாய் எடுத்துக் கொள்கி 

-ம் சிறியதாகும் . 
( 


ஃ E > 0 என்பது 0.க்கு நெருங்கிய மிகச்சிறிய நேர் எண்ணா 
னால் , 7 -ஐ வேண்டிய அளவு பெரிய எண்ணாக எடுத்துக்கொண் 
டால் , an << என்று ஆக்கலாம் . 


an + 0 


முக்கிய குறிப்புகள் 


( 1 ) y = என்றால் , v > 1 >>> l > x < l 


As 


ஃ இப்போது " y > 1 என்றால் , n ஆனது 

என்றால் , 1 ஆனது 0 - ஐ அணுக , 
+ 0 என்பது “ 0 < x < 1 என் றால் , 1 ஆனது co- ஐ அணுக , 
xx + 0 " என்றாகும் . 


ya 


மேலும் , -1 < x < 0 என்றால் , | nxn | = n | x | M + 0 


ne x + 0 , எல்லா - க்கும் , - 1 < x < 1 . 


108 


பகுப்பாய்வு இயல் 


18 


( 2 ) s > 0 , y > 1 என்றால் 


0 என்று பார்த்தோம் அல்லவா . 


yn 


ns 


இப்போது 


ns . 


1 

என்று எழுதுவோம் . 
yn 


yn 


n ஆனது 0 -ஐ அணுக , nS் + co , ya ++ 0 


1 


ஃ . 3 • 8 தேற்றம் 6 - ன்படி ஃ no + 0 , yno + o ++ 0 . 


என்பது 


yn 


+0 
என்றுதானே எழுதவேண்டும் ? ஆனால் 

பொருளற்ற 
+0 

ns 
தாகும் . ஆதலால்தான் வேறு வழியில் +0 என் 

று நிறுவி 
னோம் . இதன் பொருள் என்ன ? ms- ம் , yn- ம் தனித்தனியே 
+ 0 ஐ அணுகினாலும் , yn ஆனது ns- ஐவிட மிக வேகமாக + 0 ஐ 
நெருங்குகிறது என்று பொருள் . 

( 10 ) - என்பது நேர்மெய்யெண் என்றால் { 11/n} ன் நெருங் 
கும் வீதத்தை விவரி . 


விடை 


A = 1 என்றால் A1 / n = 1 , + n 


ஃ A1 / a- 1 


A > | என்க . 


an = A1 / n என்க . 


ஃ ( an ) " A ; n 
. : A > 1 , + (an ) " > 1+ an > 1 , vn 


1 


இப்போது an + 1 * { n + 1 


ஃ ( an + 1 } n + 1 = A. 
A = ( ani ) " an + i > (ani ) " .. an + 1 > 1 
ஆனால் A = ( an ) " 
ஃ ( an ) " > ( an + 1 ) " 


.. 


a > anti , 


in 


ஃ { ag } = { } 1 / n } ஆனது இறங்கும் ஒழுங்கு வரிசை . 


ஒழுங்கு வரிசைகள் 


109 


மேலும் ஒவ்வொரு as > 1 என்பதால் , { as } ஆனது வரம் 
புள்ளது . 


ஃ . வரம்புள்ள இறங்கும் ஒழுங்கும் வரிசை { aa } ஆனது 
அதன் g.1.b.- க்கு ஓருங்குகிறது . 


an > 1 , Jn என்பதால் { an } ன் ஒரு கீழ்வரம்பு 1 ஆகும் . 


: g.1.b.41 


ஃ . lim an41 . 


.. lim an = 1+ என்க. 


ஃ ஒவ்வொரு an > 1+ 


( I ) .... ஃ ( 1 + c ) " < an " = > + n 


ஆனால் ( 1+ ) " > 1 + ne > ne 


( பெர்னோலியின் 

னின்மை ) 


சம் 


me >> என்னுமாறு ஒரு m உள்ளது . 


(1+ ) m > 1+ ) 


ஆனால் இது ( I ) - ன் எதிர்மறுப்பு . 


ஃ A > 1 , A 1 /n + 1 . 


இது போல் 0 < > < 1 என்றால் , 1 > 1 

< . 
: ( A ) , 


+ 1 


A1 / n + 1 


( 11 ) மிக முக்கியமான உதாரணம் 
{ n1 / n } + 1 என்று நிறுவுக . 


an = nl / n என்க . 


{ 1 } – 1 என்பது தெளிவு . 
and a , bn + b + { an - bn } -a - b என்பதும் தெளிவு . 

{ n1 / n }் என்று நிறுவ , { n } / n }-1-1 = ) என்று நிறுவி 
னால் போதுமானது . 


110 


பகுப்பாய்வு இயல் 


வரை இலக்கணம் 


ஒரு ஒழுங்கு வரிசை பூச்சியத்திற்கு ஒருங்கினால் அதனைப் 
“ பூச்சிய ஒழுங்கு வரிசை ( aull sequence ) என்போம் . 


{ n1in - 1 } ஆனது பூச்சிய ஒழுங்கு வரிசை என்று 
திறுவினால் போதுமானது . 


as = xl / n - 1 என்க . 


. 


1 + an = nl / n . 


ஃ ( 1 + an ) " = n 


* > | + an > 0 


nin - 1 ) 
n = ( 1 + an) " = 1 + naa + 

1.2 


a n + 


(ஈருறுப்புத் 
தேற்றத்தின் படி ) 


1 


n ( n - 1 ) 
> 1 + nan + a n ( ஈருறுப்பு விரித்தலின் உறுப்புகள் 

நேர் ஆதலால் ) 


21 


> 


n ( n - 1 ) 

a n 
2 


a 2 


2 
5 
1 


4 .( n + 1 , n > 1 ( அதாவது ) n22 ) 


-- 


n 


2 


ஃ . an = /an < 


* 


n1 / 2 


1 


ஆனால் கணக்கு ( 2 ) -ன்படி 


n1 / 5 


n > ho 


* TH ; 

||< 


< s , n > no 


ஒழுங்கு வரிசைகள் 


11 


* an < t , n > ns 


ஃ { an } + 0 


ஃ { an } = { n1 / n - 1 } -0 


+ { n1 / n } + 1 


( 12 ) மற்றொரு மிக முக்கியமான எல்லை : 


இந்த ஒழுங்கு வரிசையின் எல்லை e என்று நமக்குத் தெரியும் . 
e ஆனது “ இயற்கை மடக்கைகளின் அடி " ( Base of the natural 
logarithms ) என்று நாம் அறிவோம் . இந்த ஒழுங்கு வரிசை 
யானது 2 - க்கும் 3.க்கும் இடையே உள்ள எண்ணுக்கு ஒருங்கு 
கிறது என்று நிறுவுவோம் . 


ஈருறுப்புத் தேற்றம் வழி , 


1+ 


H ) = 


= 1 n 


1 +1.1 


n ( n - 1 ) 
+ 
n 1.2 


n ( n - 1 ) { n - 2 ) 1 
1 ) 

+ 
n 

1.2.3 


h8 


+ 


( 
1 
) 


+ 


n ( n - 1 )( n - 3 ) • • ( n - r - 1 ) 

1 . 2 


+ .... 


. 


. 


n + 1 ) 


( 1++ )" = 


( n + 1 ) ( n ) 1 
= 1 + ( n + 1 ) + 

n + 1 1. 2 ( n + 1 ) 


(n + 1 ) ( n ) ( n - 1 ) 1 
+ 

+ ... 
1. 2. 3 ( n + 1 ) 


1 


( II ) 


( n + 1 ) n (n - 1) [n + 1- (r - 1 ) ] 

+ . 
1 .2 ... 

( n + 1r 


(n + 1 . 


1 
( n + 1 ) n+ 1 


1 - லும் , 11 - லும் உள்ள விரித்தல்களின் உறுப்புகளை ஒப்பிடு 
வோம் . ( I ) ன் முதலிரண்டு உறுப்புகளும் , ( II ) ன் முதலிரண்டு 
உறுப்புகளும் சமம் . 


(I ன் (r + 1 ) -ஆவது உறுப்பை ப என்றும் , ( II ) - ன் (r + 1 ) 
ஆவது உறுப்பை ப என்றும் கொண்டால் , 


13 


பகுப்பாய்வு . இயல் : 


" (n - 1)(n - 2).... (r - 1)( n + 1 ) n(n - 1 )[(n + 1) [[ - ]] 


1.2 


r . nr 


1 2 . r 


1 
( m + 1 ) 


+ 


( n - 1)(x - 2) ( n - r - 1) ( n - 1) [ ( n + 1) - (1-1)) 

( n + 1 ) -1 


mr - 1 


n - k (n + 1) -k , k = 1, 2 , 3 , , r - 1 


ஆனால் 


n 


n + 1 


-- 


n -1 n + 1-1 
அதாவது , k = 1 , 

n 

n + | 


, 


n + I 


- 


n 


k= 2,"- 2 - * + 1 


1 


* 


h + | 


--- 


-3 n + 1-31- 2 
k = 3 , " 

n + 1 n + 1 


n-( r - I ) (n + 1 ) - ( r - 1 ) 

n + 1 


n 


இச்சமனின் மைகளையெல்லாம் நிரல்வழிப் பெருக்க , 
r - 1 . 1 -2n( a - 1) 

n - 1 n - 2 
< 

..... (n + 1 ) - (r - 1 ) 
n + 1 n + 1 1 + 1 

n + 1 


) 


. 


. 


- 


( அதாவது)(" - 1 ){n - 2 ) ( n-(r - 1]] n(n - 1) - [(n + 1) -( r- I )] 

( n + 1 ) -1 


nr - 1 


ஃ . u < y 


- 


மேலும் ( I ) - ன் விரித்தலில் ( n + 1 ) உறுப்புகளும் , (II ) - ல் 
( n + 2) உறுப்புகளும் உள்ளன ; அதாவது பிந்தியதில் முந்தை 
யதைவிட ஒரு உறுப்பு அதிகமாக உள்ளது . 
ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 

ஃ . இது ஒரு முடி 
வுள்ள எல்லைக்காவது ஒருங்க வேண்டும் ; அல்லது + -யாவது 
அணுக வேண்டும் . 


{ ( 1+ } } } 


ஒழுங்கு வரிசைகள் 


113 


மேலும் ( I ) - ன் விரித்தலிலிருந்து , 


1 


+ 


+ 


n ! 


(1+1)"< I++++ 

+ ) + .. + 


1 


< 1 + 1 + + 


+ 


- 


29-1 


< l + 0 


1 
22r 


. 


ஆனது மேல்வரம்புள்ளது . 


ஃ ( 1 + 1) } 


ஆனது மேல்வரம்புள்ள ஒரேமுறை ஏறும் 


ஒழுங்கு வரிசை . 


ஆனது ஒருங்குகிறது ; ஒருங்கும் எல்லையை 


n 


e என்க . 


. " என்பது (1+ )" ன் 


ன் 1.u.b. 


* {(1+:)" 
{ ( 1 + 1 ) " } 


= 2 , 21 , 2 } } , 


ஃ . 1.u.b. > 2 


ஃ . 2 < e < 3 


( 13 ) {* -0, 


+ 0 , Vx என நிறுவுக . 


நிறுவல் 


x2 


xa + 1 


an 


என்றால் , an + 1 = 

( n +1) ! 


n ! 


ப . 


-8 


Ila 


-) 


பகுப்பாய்வு இயல் 


xn + 1 


14 + 1 


n ! 


X 


* 


aa 


( n + 1 ) ! 


xn 


n + 1 


{ x } → x ஏனெனில் X என்பது மாறிலி 


+ 


+ () ஏனெனில் போதிய அளவு பெரிய 7 - க்கு , 


( n + 1 ) 


1 
n + 1 


< E , 


( n > n . மிகச்சிறிய E > 0 ) 


+ 


0 . 


n + 1 


: { +1} ={ *} { + 


+ xx.0 = 0 . < 1 


an + 1 


da 


கணக்கு ( 7 ) -ன்படி , an + 0 . 
3.11 . சில ஒழுங்கு வரிசைகளின் எல்லைகளைக் கணக்கிடச் சுலபமான 

விதிகள் 
ஏற்கனவேயே நாம் படித்தவைதாம் விதிகளாக வழங்கப் 
போகிறோம் . (உதாரணம்: 3-8 , தேற்றம் 6 ) 


விதி | 


1 ஆனது - ஐ அணுக , 


an- A , ba + B + an + b . + A + B 


an – A , ba + B + ar - b . + A- B 


{ k ஒரு மாறிலி , an + A + kan - k - A 


உதாரணம் ( 1 ) 


{2+ ( ) 

(3 )" 


an = 2 , bn = 


என்றால் 


ஒழுங்கு வரிசைகள் 


115 


{ a , } + 2 ; ஏனெனில் { 2 } என்பது மாறிலி ஒழுங்கு வரிசை . 


{ b , } = { { } ) ^ } + 0 3.10 கணக்கு ( 1 )-ன்படி 


. 


. an + b + 2 + 0 = 2 


* {2+ ( !) - 2 


உதாரணம் ( 2 ) 


{ (2+ 1 ) ( 1-1 ) 
= 2 + - என்றால் (2)-2;(2) 

{3 }= 7 +} - 7(0)-0 


ஃ an + 2 + 0 = 2 


3 


b . = 1- என்றால் b . + 1-0 = 1 


ne 


ஃ . 


{ ( 2 + z ) ( 1-3 ) } (2)(1)=2. 


விதி 2 


n ஆனது 0 - ஐ அணுக , 


AAL 


an- A , bn + B , ba + 0 , B + 0 + 


b . B 


உதாரணம் ( 3 ) 

5 - n 

2 
1+ 


nn 


1 


5n 


5- 

{ A } -0 . 


116 


பகுப்பாய்வு இயல் 


{1+ } - 1 + 0-1 

* + 


விதி 3 


- 


( 1 ) a , 0 , அல்லது , an + - 0 


t 


+ 0 


as 


நிறுவல் 

1 
n- ன் மதிப்பு அதிகமாக அதிகமாக , -ன் மதிப்பு குறைந்து 
கொண்டே வருகிறது . 

E > 0 என்பது மிகச்சிறிய நேர் எண் 
15 
ணானால் , < e , nan , என்பது உண்மை . 

a . 


.. 


+ 0 . 


( ii ) a, + + o , b , * முடிவுள்ள எல்லை b + as + ba ++ 0 


நிறுவல் 

bb.- b என்பதால் , n அதிகமாக அதிகமாக , b . ஆனது b- ஐ 
நெருங்கும் . ஆனால் an ஆனது நம் விருப்பத்திற்கிணங்கிய 
பெரிய எண்ணைவிடப் பெரியது . b ஆனது பெரிய குறை 
யெண்ணானாலும் , n- ஐப் போதிய அளவு பெரியதாக எடுத்துக் 
கொண்டால் , an ஆனது bn- ஐ விழுங்கிவிடும் ; அதாவது an + bn ஐ 
மிகமிகப் பெரிய நேர் எண்ணாக்கலாம் . அதாவது , an + ba > + 

( iii ) an - 0 , bn > முடிவுள்ள எல்லை b + an + ba > 
( iv ) an > + o , bn > நேர் எல்லை b > anba- + o 
( v ) an + + 0 , bn > குறைஎல்லை b + anbp் -0 


விதி 4 

an = n- ல் விகிதமுறு சார்பலன் என்றால் என்ன செய்வது ? 
விகிதமுறு சார்பலன் என்பது தொகுதியும் விகுதியும் n- ல் 
பல்லுறுப்புக் கோவைகளைக் கொண்ட எண் ஆகும் . 


ஒழுங்கு வரிசைகள் 


117 


உதாரணமாக , 

conp + cinP - + . . . + cp 
an 

done + d , n9-1 + + d ; 


, c . + 0 , d . + 0 


. 


தொகுதியில் n- ன் மீப்பெரிய அடுக்கு , p ; 


விகுதியில் , 
ஃ . நிகர அடுக்கு = p - q 


C. 
nP [ c. + 


Cp 


+ 


ar = 


no(co 
ne (4+ 
mo-alco + * 


+ 

ND 
dq 
+ 
44 


+ 


+ 


d , 


Cp 
+ 

nP 
dq 
+ 

19 , 


dot+ 


. 


. 


. 


* ) 


H 


CI 


= nP - q 


என்றால் Sn = co + 


. 


n 


+ 


Cp 
+ 

mp 


n 


d , 
7x = d . + 


+ 


+ 


lim 


= c . ; 


lim 
K 


A = d ... 


. 


C. 


n ஆனது -ைஐ அறுக 


( p > q - np - a - 0 , 
p < q + np - 4-0 


p = -P- 4 - 1 


a> +0 


* p > q , r > 0 

p > q A < 0 


p < q – as + 0 ; 


பகுப்பாய்வு இயல் 


118 


Col 
d . 


- 


( 


lim 


2 + n + n 
1 + 4n + 503 


? 


( உ -ம் ) 


n + 0 


2 


1 


+ 


+1 


n 


2 + n + n 
1 + 40 + 5n 


K 
4 


} 
+5 } 


an = 


n 


- 


+ 


2 


1 


+ 


+ 1 


ma 


1 


1 


= 


1 


4 
+ 


+5 


. 


2 


1 


+ 0 ; 


+0 


1 


4 


- 


+ 


0 ; 


0 


n 


lim an = 1 


விதி 4 


1 ஆனது -ஐ அணுக , 


sn , an < ba ; anoa , ba + b + a < b 
எப்படியெனில் , 
an < b. என்பதால் 


b . - என்க. 


an - a , ba - b என்பதால் - - குறிப்பிட்ட எண் = என்க . 


. a = b - C , 20 


.. asb . 


உதாரணம் 


t 


5. = 2-1, 6. - 2 என்க , 


ஒழுங்கு வரிசைகள் 


119 


: an < bn , vn 


* 


an < 2 = a b . + 2 = b . a = b 


3:12 . கோஷியின் எல்லைத் தேற்றம் ( Cauchy s Limit Theorem ) 


lim 


an = a என்றால் 


lim a , + a + 
11 + 0 

7 


+ an 

--a என்று நிறுவுக. 


அதாவது , 


* 


+ 


{ an } + a என்றால் 


+ 4 ) 


+ a ) 

- a என நிறுவுக . 


n 


நிறுவல் 


an = a + b .. என்று எழுதினால் , 


ae 


-ba – 0 


ஃ நம் விருப்பத்திற்குரிய மிகச்சிறிய யாதாமொரு > 0 க்கு , 


mzn.- ba< - என் 

என்றவாறு 1 என்ற நேர் முழு எண் இருக்கிறது . 


E 


. .. +1 , basi 


, 


bac 

2 


. 


. 


b , + b , + 


+ bna + bno+ 1 + • . 


+ b . 


. 


. 


< 


b , + 


+ boo + 


n - n . 


. 


E 
2 


. 


b , + 


E 


+ bas 

+ 

2 


nano 


R 


. 


இப்போது , r = max ( | b , | , ( b , | , 


| bno ) என்ருல் 


. 


. 


b , + 


+ b. 

K 


nor 


n 


1 


-- 


120 


பகுப்பாய்வு இயல் 


no- ம் , 7 - ம் முடிவுள்ள எண்களாகையால் , 


lim 


nor 
n 


0 


nor 
. nan 


என்றவாறு ஒரு 

ஒரு நேர் முழு எண் 


m . இருக்கிறது . 


by+ + +b> < s + = t, ran 


. 


b , + 


+ bno, 1 ஆனது -ஐ அணுகும்போது 


. 


a + 


+ an 


= ( a + b ) + ( a + b ) + 


ஆனால் 


+ ( a + ba) 


. 


+ . 


na b , + 

+ 
n 


- 


n 


. 


b , + 
a + 


+ b .. 


-- 


lim a , + 


. 


b . + • • • + b . 


* 


+ an 

lim 
= a + 

1 -ல 


= d + 0 


a . 


இந்தத் தேற்றத்தின் கீழ் சில மாதிரிக் கணக்குகள் 


3 


an 
( 1 ) lim ( anti - an) = 1 என்றால் lim 


| என்று நிறுவுக . 


n 


நிறுவல் 


b . 


= ap = dn - 1 

என்க . 


lim bn 


lim ( an - an - i ) = 1 


ஒழுங்கு வரிசைகள் 


121 


01 


b , 
b , 


- 


-al 


2 


b , 


= as - ay 


be 


an 


an - 1 


இவற்றைக் கூட்ட , ம் , + b , + ...... + bn = an 
கோஷியின் முதல் எல்லைத்தேற்றத்தின்படி , 


b . + 
limb . = 1 + lim 


+ b . 


/ 


n 


an 
> lim 

21 . 


23 


28 


2n 


2+ 


+ 


+ 


21 


3 ! 


n ! 


lim 


( 2 ) 


0 என நிறுவுக . 


no 


n 


நிறுவல் 


21 


as 


= 


2n 
என்றால் lim an = 

lim 

n ! 


0 


n ! 


( 3-10 , கணக்கு 13 - ன்படி ) 


lim 


a + a + 


+ an 


= 0 


n 


22 
2+ 

+ 
lim 

2 ! 
0 


2n 
+ 

ml 


-- 


( அதாவது ) 


0 


lim 1 + V2 + 33 + V4 + . 


+ on 


( 3 ) 


1 


n + 0 


n 


என நிறுவுக . 


122 


. 


பகுப்பாய்வு இயல் 


நிறுவல் 


un 


-- 


என்க . 


. lim ur = lim n = 1 


lim n , + 


. 


+ un 


* 


1 


r - + 


n 


1+ Vz + 33 + 4 + 


... + wn 


.. lim 


--- 


H 


lim 


. 


1 + 1 + 


( 4 ) 


+ I 

= 0 என்று காண்பிக்க , 


1- + 0 


n 


நிறுவல் 


1 


என்றால் , an 0 


ஃ . கோஷியின் முதல் எல்லைத் தேற்றத்தின்படி , 


lim 


a , + a + 


+ aa 


0 


1-+ O 


lim 1 + 1 + 


I 


+ 


அதாவது 


7-+ 0 


N 


3.13 . கோஷியின் இரண்டாம் எல்லைத் தேற்றம் 

எல்லா n- க்கும் as > 0 என்றும் 
lima, = 1 , 1 # 0 என்றும் கொண்டால் 


lim ( a , a , an ) l / n = / என்று நிறுவுக . 


துணைத்தேற்றம் 1 

{ rn } -0 என்றால் , {a n - 1 }+0, ( a > 0 ) என்பது உண்மை . 
நிறுவல் 

3.10 கணக்கு ( 10 )-ன்படி , 


1 


al/n -1 , 


1 . 


al / n 


* 


ஒழுங்கு வரிசைகள் 


123 


ஃ . மிகச்சிறிய > 0 கொடுக்கப்பட்டால் 


n > n | al / n - 1 | < s 


n > 1 , , 


| 4-1 ) 


KE 


என்றவாறு நேர் முழு எண்கள் n , , n , - ஐக் காணலாம் . 


m = max ( n , n , ) என்றால் , 


alim -1, a ( 1 / m ) - 1 ஆகிய இரண்டுமே - -க்கும் + -க்கும் 
இடையில் உள்ளன . அதாவது , allm , a c 1 / m ) ஆகிய இரண்டும் 
1 - க்கும் 1+ -க்கும் இடையில் உள்ளன . 


1 


1 


- 


என்க . 


< A < 


m 


1 


என்பதை எடுத்துக் கொள்க . 


m 


al / in 
a > 1 , ar = 

a ( 1 / m T ) 


< al / m 


r < 


1 Sa { 1 / m ) -r < 1 


இதேபோல் , atha_ ( I / m ) , a > 1 க்கு நிறுவலாம் . 


1 


1 


a < 1- க்கும் 


- 


<< + 


என்றால் 


m 


a - ( 1 /m ) < ar < al / m என்று நிறுவலாம் 


... { r } -0 என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் , 


n > .- Tri < 1 அல்லது - - <r.< + என்றவாறு 


n.- ஐக் காணலாம் . 


.. an ஆனது 1- (-க்கும் 1+ -க்கும் இடையில் உள்ளது . 


124 


பகுப்பாய்வு இயல் 


... | an - 1 | < , w > n 
ஃ an + 1 . 


பணைத்தேற்றம் 2 

as0 , X - ain - ax 


நிறுவல் 

xn + x என்றால் xn - x– 0 
an - ax = ax (anx - 1 ) 


துணைத்தேற்றம் 1 - ல் In = xn - x என்றால் , an - 1 என்பது 


an 


an - x - 1 என்றாகும் . 


ax 


அதாவது axn - ax 


துணைத்தேற்றம் 3 

எல்லா xn > -1 , xn + 0 --log ( 1 + xn ) -0 


நிறுவல் 
log ( 1 + xn ) - ன் அடி b > 1 என்றால் , > 0 க்கு 

be -1 = 1 , 1 - b - E = 6 , 


E1 


. 


be -1 
1 - brE 


€ 2 


b5 


| 
1 
be 


1 


ஃ . c , = b • c , > s , 


:: by 1 + s , > 1 


0 


ஒவ்வொரு n > n - [ xa | < c , 


என்றவாறு 


{ xn } +0 , 
n . இருக்கிறது . 


எல்லா n- க்கும் , 


-e < xx < G 


- 


ஒழுங்கு வரிசைகள் 


125 


(( அதாவது ) 1-4 , < 1 + xx < 1 + e , 


( அதாவது ) 


bre < 1 + xa < b + 4 


- 


-E 


( அதாவது ) < logs ( 1 + xn ) < + 
ஃ | log ( 1 + xn ) | < 


ஃ log ( 1 + xn ) - 0 


. 


துணைத்தேற்றம் 4 

ஒவ்வொரு xa > 0 , x > 0 , x + x -- log x . --log x 


நிறுவல் 

xn_log [ x + ( xx - x ) ] 
log xn - log x = log 


X 


X 


கட் 


- log (1+" >* ) 


xn - x என்றால் , xn-- x -- 0 


x < 0 என்பதால் 


xn 


மேலும் xn > 0 என்றால் , 


-1 


X 


ஃ . துணைத்தேற்றம் 3 - ன்படி , log (1 + * = *) - 0 


ஃ log xn - log x - 0 


. log xn - log x . 


எடுத்துக்கொண்ட தேற்றத்தின் நிறுவல் 

an - 1 என்பதாலும் , எல்லா an- ம் > 0 என்பதாலும் , துணைத் 
தேற்றம் 4 - ன்படி log an - log / 


ஃ கோஷியின் முதல் தேற்றத்தின்படி , 

log a , + log a , + 


+ log an > log | 


126 


பகுப்பாய்வு இயல் 


( ay o .. 


அதாவது log: 


log | 


n 


log ( a , as . . . an ) l / n + log ! 


ஃ துனைத் தேற்றம் 2 - ன்படி e > 0 , 


) 1 / n 


log 1 


ne 


log ( a , a , 


elog . 


. 


. 


( அதாவது ) ( a, a , 


as ) l /n / 


குறிப்பு 

மேற்கண்ட தேற்றத்திற்குப் பயன்பட்ட துணைத் தேற்றங்கள் 
அத்தனையும் தங்களுக்கே உரிய முக்கியம் வாய்ந்த தனித்தனித் 
தேற்றங்களாகக் கருதலாம் . 


இந்தத் தேற்றத்தின்கீழ் சில மாதிரிக் கணக்குகள் 


1 / n 


lim 


- 


( 1 ) 


( A } - +1 ) " 


1 என நிறுவுக . 


n 


இப்போது 


1 
1+ 

. 


n + 1 


lim 
n + on + 1 


lim 1 

lim 1 
no ( 1 + I ) lim 1+ lim 


I 


+ 


1 
1 + 0 


1 
. 


.. 


an 


என்றால் lim an = 11 
n + 1 


a = } ; a , = , as = 1 , . 
ஃ . கோஷியின் இரண்டாவது எல்லைத் தேற்றத்தின்படி , 


lim 


. 


1 + 0 


ai 


aa 


an = 1 


n 


1 . 


lim 
அதாவது 

1- + 0 


1 

2 
2. 3 


-- 


n +1 


ஒழுங்கு வரிசைகள் 


127 


( 2 ) n ஆனது 0 - ஐ அணுக , 


( n + 1) n 


/(?) ( ) ( ) 


n 


என்று நிறுவுக . 


நிறுவல் 


aa 


1 + 


+ ) 


என்றால் are 


ay = ( f ) ; a , = (j ) ; a , = ( 4 ) * .... 


[ a , a , ..... an ]in 


[ (z) ( ) --(i) --( "- ) ") " 


+ e கோஷியின் இரண்டாவது எல்லைத்தேற்றத்தின்படி . 


3 14. சில சுவையான கணக்குகள் 

இந்த அத்தியாயத்தை முடிக்குமுன் , சில சுவையான கணக்கு 
களைப் பார்ப்போம் . 


. 


. 


( 1 ) கோஷியின் ஒருங்கலின் பொதுவிதியைப் பயன்படுத்தி 

1 
a . 

1 + + ( -1 ) -1 என்றால் ஒழுங்கு வரிசை 
{ an } ஒருங்குகிறது என நிறுவுக . 


n 


நிறுவல் 


( -1 ) . , ( -1 ) n + 1 

n + 2 


+ 


( -1 } n + p 
+ 

n + p . 


- (( -1 )- (-+ +2 


+ 


+ (-1 )P-1 


n + p 


| 2.4p -as | - TA + 

) 
- + - +++ + ] 
- + - + - + )-(-+ - + ) 

- + -- + ) 


+ 


[ p ஒரு ஒற்றையெண் ] 


பகுப்பாய்வு இயல் 


128 


அல்லது = 


+ - + , + ) 


n + 1 


1 


n + p 


n + p- 

( p இரட்டையெண் ) 


1 


+ 


n +1 


1 - ஐப் போதிய அளவு பெரியதாக எடுத்துக்கொண்டால் , 
1 

-ஐ மிகச்சிறிய E > 0- ஐவிடச் சிறியதாகவும் , அதாவது 
n + 1 


| 


அதாவது 


nan , + 


< 5 என்றவாறு 1.-ஐக் காணலாம் . 


n + 1 


w + I > !, அதாவது " > ! - 1 

| < + 


KE , 1zn . 


an + p - an 


ஃ கோஷியின் ஒருங்கல் பொது விதியின்படி { an } ஆனது 
ஒருங்குகிறது . 

( 2 ) கோஷியின் ஒருங்கல் பொது விதியைக் கொண்டு , 


1 என்றால் , 


an = 1 +++ 


+ 

n 


{ un } ஆனது விரிகின்றது என நிறுவுக . 


நிறுவல் 

கோஷியின் பொது விதியில் பயன்படும் | anip - an | என்ற 
தனிப் பெறுமானத்தில் p ஆனது யாதாமொரு முழு எண் 
என்றோம் . குறிப்பாக , p = n என்றால் தனிப்பெறுமானம் . 


ஃ- மா 


- 


1 
+ 

2n 


1 2 
+ 

+ 
n + 1 

n + 2 


aan - an 


+ 


1 1 

+ 
2n2n 


+ 


1 
+ 

2n 


an 


1 
2n 


. 


ஒழுங்கு வரிசைகள் 


129 


an - aal . 


| anup 


as l < a 


ஃ . தேர் எண் < < 1- க்கு , n > n – 
என்றவாறு n . இல்லை . 


ஃ { an } ஆனது ஒருங்கவில்லை ; எல்லா உறுப்புகளும் மிகை 
யெண்கள் . எனவே , { aa } விரிகிறது . 


( 3 ) a > 0 , c > 0 , a = a , 


an + 1 = ll an + 


= 1{4+ :) 


ba என்றால் , { an } ம் {ba } ம் ஒரே எல்லைக்கு ஒருங்கு 
கின்றன என்று நிறுவுக . 


an 


நிறுவல் 


an - an + 1 = an 


an + 

an 


== an 


2 .- ( + ) 


2a n - a n - c a n - c 

2an 


Laa 


இப்போது a . - = 


= ( (க... + - )] 
- 1 (c... + 1 + 4 ) -- 

( 


9 


- 


an - 1 


an - 1 


2 0 


an - an + 1 = 0 
( அதாவது ) an = an + 1 
( அதாவது ) a , 2a , za ,, 
ஃ { an } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை . 
ப . இ . - 9 


பகுப்பாய்வு இயல் 


130 


C 


an + 1 


an + ! 


. 


இப்போது , 


ba 
b . + 1 


an 


C | 


an + 1 


ஆனால் anzan + 1 ( அதாவது ) 


41 


an 


.. 


be 
ba + 1 


51 


+ ba 3ba41 


ஃ b , sb , b , 


| 


ஃ . {bn } 


ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை 


2 


C 


an 


- 


மேலும் an - bn 


an 


C 

20 
aa 


da 


an 2 b ... 


.. b , 5 bn s an = ay , ஃ { an } - ம் { b } - ம் மேல் , கீழ் 
வரம்புள்ளவை . ஃ ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் ஒருங்கும் 
பண்பினால் ( காண்க 3-6 தேற்றம் 2 ) , { ax } - ம் , { ba } - ம் ஒருங்கு 


கின்றன . 


இப்போது , lim an = g என்க . 


an + 1 


+( + --- a...- ( + ) 


2an and = d . + c 


lim 2dn an + 1 

= lim ( a n + c ) 


lim an = g ; 


.. lim an + 1 = g 


1 


lim an an + 1 = g 


2 lim an ani = 2g 


lim an = g 


lim a , e = lim an.an = lim an 


ஃ . 2g = g + c 


ஃ g = c 


மேலும் bn = 


an b . = c 


an 


ஒழுங்கு வரிசைகள் 


131 


lim anb. = limc 


lim an lim bn = 0 


1 


( 


glim bn = C 


C 
lim bn = 

3 


C 


= C 


ஆனால் g 


1 


= 


= 


g 


. 


lim bn = g 


. { an } - ம் , {bn} ம் ஒரே எல்லை ( = g ) க்கு ஒருங்குகின்றன . 


{ an } - ம் , { bn } - ம் நேர் எண்களை உறுப்புகளாகக் கொண்டிருப்ப 
தால் g > 0 . 


குறிப்பு : 8 - ஐத் தவிர , 3 , 
உள்ளதா ? 


c- ஐ உறுதிப்படுத்தும் gi > 0 


g = c , g " , = c + g - g 

+ g - g = 0 + ( g - gs ) ( g + gs ) = 0 


ஆனால் 8 > 0 , 81 > 0 


8 + 81 > 0 


g - g , = 0 


g = 81 


. 


என்று 


x = c , ( c > 0 ) என்ற சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு நேர் 
தீர்வுதான் உண்டு . இத்தீர்வை Vc அல்லது + Vc 
குறிப்பர் . 

ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசையின் எல்லை , அதன் 
g.1.b. அதுபோல் ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசையின் எல்லை 
அதன் 1.u.b. 


ஃ b , s b , s ... b . .. Vcs ..... . 


an S ... a , Sa , 


N 6 V 6, 


V6 


V6 / 6 


. 


( 4 ) , 6 , 6 6 

V 

என்ற 
ஒழுங்கு வரிசை ஒருங்குகிறது என்பதை நிறுவுக . இந்த ஒழுங்கு 
வரிசையின் எல்லையையும் காண் . 


. 


132 


பகுப்பாய்வு இயல் 


நிறுவல் 


ay 


- 


V6, a = / 6v6 , 4 / 6V647 .... 


160606 


an 


6/6/6 
.. 


n தடவைகள் என்றால் 


. 


a , = V6a , as = V 6a , 
az = V6an 

aa + 1 = V6a .. 

... 
a n + i - a n = 6 ( aa - an- ) 


an San- என்பதைப் பொறுத்து anti 3 an 


இதுபோல் 
an- 3 an_ , என்பதைப் பொறுத்து a . San 


a , za , என்பதைப் பொறுத்து a , 2a , 


ஆனால் a , - a , 


6a - a = 6V 6 - 6 = 6 (V6-1 ) > 0 


a a + a , > al 


... 


anti > aal 


.. { an } ஆனது ஒரேமுறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 


மேலும் an + i > an என்பதால் 


V6an > aa 


ஃ . 


6an > a . 


6 > an 


( ... an > 0 , an- ஆல் வகுத்தோம் ) 


.. 


an < 6 


ஃ . { an } ஆனது , மேல்வரம்புள்ள ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசை . 


.. { az } ஆனது ஒருங்குகிறது . 


ஒழுங்கு வரிசைகள் 


133 


an — a என்க . 


. an + 1 


= V6as 


an = 6an 


- 
-- 


6a 


+ ala - 6 ) = 0 


a # 0 ஏனெனில் ஒவ்வொரு an- ம் > 2 


6 


ஃ . { an} - 6 

k 
( 5 ) k1 , 4 , என்பவை நேர் எண்களென்றும் , an = 1 + ary 
என்றும் கொண்டால் {an}- க்கு எல்லை இருக்கிறது என்றும் , இவ் 
வெல்லை x + x - k = 0 என்று இருபடிச் சமன்பாட்டின் நேர் மூலம் 
என்றும் நிறுவுக . 


நிறுவல் 


. 


an - an - 1 


--- 


K . 
1 + an - 1 


- 


·an- 1 


K 


an 2 an - 1 


z an - 11 


1 + an - 1 


-- K S ani + a n - 1 


முதல் செயற்கூடு நிகழ்ச்சி 


as > an- என்க , 


ஃ . aaa..aa. 

ay > a , , . . . 
ஃ as < a , < a . . . < an - I < an < . . . 

a 


. 


.. { an } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 


a ; > 0 என்பதால் , a ,, as , . . . aa , ... 

... என்பவையும் நேர் . 


K > an- l + 


ஃ a a - 1 + an.1 - K < 0 


134 


பகுப்பாய்வு இய 


-- 


0 - ன் மூலங்கள் என்றால் , 


1 , என்பவை an + an | -K 
a n - 1 + an - 1 - K = ( an - 1 - A ) ( an - 1 - H ) 


A = -k < 0 


k > 0 ( கணக்குப்படி) . 


. A < 0 அல்லது 10 , < 0 என்றால் / > 0 என்க . 


இப்போது a n - 1 + an - 1 - K < 0 > ( an ... -- A ) ( an - 1-4 ) 


< 0 





| 
an - 1 


> < an < :: an > 0 ) 
இதேபோல் , 

A < a , < u ; > < a , < u, 


படம் 37 


< aka, < a < A 

ஃ { an } ஆனது வரம்புள்ள ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசை. 


ஃ { an } + l ( 1 > 0 : an > 0 , vn ) 


k 
ஆனால் கொடுக்கப்பட்டுள்ளது : an = 

1 + an - 1 


lim an 


lim k 
lim 1 + lim an . 


ஃ | 


kk 
1 + / 


( அதாவது ) 1 + 1 = k 


( அதாவது ) 12 + l - k = 0 


( அதாவது ) x + x - k = 0 என்ற சமன்பாட்டை 1 ஆனது 
உறுதிப்படுத்தும் . 1 > 0 என்பதால் ஆனது x : + x - k = 0- ன் நேர் 
மூலம் . இப்போது , இரண்டாவது நிகழ்ச்சி : 


k < an - 1 + a ... ++an < an . 1 


முன் போல் , ( an } ஆனது வரம்புள்ள ஒரே முறை இறங்கும் 
வரிசை என்றும் அதனால் { an } ஆனது ஒருங்குகிறது என்றும் , 


ஒழுங்கு வரிசைகள் 


135 


ஒருங்கும் எல்லையானது முதல் நிகழ்ச்சியில் கண்ட அதே ! தான் 
என்றும் நிறுவலாம் . 


ஃ நிகழ்ச்சி எதுவாயினும் , ( an } ஆனது x + x - k = 0 என்ற 
இருபடிச் சமன்பாட்டின் நேர்மூலத்திற்கு ஒருங்குகிறது . 


( 6 ) ans = Vk + an , a > 0 , k > 0 என்றால் , { an } ஆனது 
x - x - k = 0- ன் நேர்மூலத்திற்கு நெருங்குகிற , என நிறுவுக . 


நிறுவல் 

ans = Vk + a . 


: . a n + 1 = k + an 


ஃ . a n = k + an - 1 


ஃ . anti - a n = an - an - 1 


ஃ an + 1 = ap++ an Aan - 1 


( அதாவது ) an , an - 1 + -an - 1 2 ap - 3 


21 


aaa --- a , 2a , 


a , za , + - + a , ža , 


இரு செயற்கூடு நிகழ்ச்சிகள் உள்ளன . 


செயற்கூடு நிகழ்ச்சி ! (a , > ai ) 


a , > a , என்றால் , as > a ,, a > as 


. 


, an > an..1 


" . 


அதாவது a < a , < a : < a • • • < an - 1 < an < aasi 

1 


அதாவது { an } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 
மேலும் as > 0 , ai < a , + a , > 0 . இதேபோல் மற்ற எல்லா உஉறுப் 
புகள் a, , , , 

என்பவை நேர் . 


1 


da + 1 , 


136 


பகுப்பாய்வு இயல் 


an + 1 > an - Vk + a , san 
( அதாவது ) k + an > a s 
( அதாவது ) a n - as - k < 0 


A , 4 என்பவை a n - as - k = 0- ன் இரு மூலங்கள் என்றால் , 


< 0 ( k > 0 கணக்குப்படி ) 


ஃ . A < 0 அல்லது 40. A < 0 என்றால் , 

ந > 0 என்க . 


a n - as - k = (an - A ) ( an - 1 ) 


a . - a - k < 0 + ( an - A ) ( an - H ) < 0 


+ A < an < / L ( : an > 0 ) 


.. 


எல்லா -க்கும் , 


al 


A < a < a , . 


dp < 


< P 


படம் 38 - A 


ஃ { an } ஆனது ஒரே முறை ஏறும் 
ஒழுங்கு வரிசை . வரம்புள்ள ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் ஒருங் 
கும் பண்பினால் , 


{ az } -I 


( l > 0 :: an > 0 , + n ) 


ஃ { an + 1 } -1 
ஆனால் an + 1 = Vk + a , ( கணக்குப்படி ) 


: a s4i = k + an 


ஃ . lim a a + 1 = lim ( k + an ) 


12 = k + l 


19 - 1 - k = 0 . 


l > 0 என்பதால் 1 ஆனது x - x - k = 0- ன் நேர்மூலம் . 


ஒழுங்கு வரிசைகள் 


137 


செயற்கூடு நிகழ்ச்சி 2 

a , < a , என்றால் { an } ஆனது வரம்புள்ள ஒரே முறை இறங்கும் 
வரிசை என்றும் , இந்நிகழ்ச்சியிலும் { an } ஆனது x - x - k > 0- ன் 
நேர் மூலத்திற்கே ஒருங்குகிறது என்றும் நிறுவலாம் . 


lim 1 


( 7 ) 


sin 


na 
2 


0 எனக் காண்பிக்க . 


non 


நிறுவல் 


1 


- 


sin 


nT 
2 


என்க . 


n 


nT 
Sin 

2 


"" | 


- 2 sing | - |a| 

HIL 
ஆனால் | sin "" - 

14 | 


< 1 


n 


ஆனால் கொடுக்கப்பட்ட மிகச்சிறிய > 0 - க்கு , 


nano + 


|H 


< என்றவாறு no- ஐக் காணலாம் . 


ஃ | au | < t , nan 


lim 


an + 0 . 


( 8 ) an 3 b . scn , vn என்க . 


lim an = lim en = 1 என்றால் lim b . = 1 என நிறுவுக . 


நிறுவல் 

lim an = 1 என்பதால் , கொடுக்கப்பட்ட சிறிய > 0 - க்கு 
nan - l- < an < l + e என்றவாறு 1 - ஐக் காணலாம் . 

இதுபோல் lim c = ! என்பதால் , கொடுக்கப்பட்ட அதே 
< > 0 - க்கு , 

man - 1 - 6 < cn < l + 3 என்றவாறு n -ஐக் காணலாம் . 


138 


பகுப்பாய்வு இயல் 


n = max ( no , n , ) என்றால் 


1- < an < l + e nan , 


| - ( < cr < l + nan 


கணக்கின்படி , ansb.scn 


l- e an bn an e + E 


ஃ 1-4 < ansb . sca < l + 6 

..1- < b . < l + s , n > n 
.. lim bn = 1 


படம் 38.B 


( 9 ) a #b , , an = 1 (an - 1 + bn - 1 ), 


b . = Van | b . -1 , n22 என்றால் 


{ an } ஆனது ஒரே முறை இறங்கும் வரிசை என்றும் , 


{ bn } ஆனது ஒரே முறை ஏறும் வரிசை என்றும் நிறுவுக . 


மேலும் ஒவ்வொரு ஒழுங்கு வரிசையும் ஒரே எல்லைக்கே 
ஒருங்குகிறது என்றும் காண்பிக்க . 


நிறுவல் 

an - bn = } { any , + b ... ) -Vans , b .. 


A.M. - G.M. 


ஃ an - ha > 0 


( I ) . an > ba , n = 1 , 2 , n - 1 , n , 

• 


( அதாவது ) ay > b , a , b ,, ... 


an - 1 > bn - 1 , an > bx , . . . 


மேலும் az = }( an - 1 + ba- ) ) 


< i (an - 1 + an - 1 ) = an - 1 . an- > ba 


- ... an < an - 1 , nz2 


( அதாவது ) a , < ai , as < ay , a , < a , 


2 


, an < an . 


ஒழுங்கு வரிசைகள் 


(II ) - 1>>> - > as > 

... { az } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை 


மேலும் , bn = Van . , b ... 


> Vb.. bn . 


= bn .. 


n - 1 


an - 1 > b ... 


ஃ ba > bn - 1 , n22 . 


1 


( அதாவது ) b , > b , , by > b , , b > b . 


. 


. 


( III ) ( அதாவது ) b , < b , < bx < ..... < b ... < ba < 


ஃ {ba ) ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 


( I ) , ( II ) , ( III ) ஆகியவற்றிலிருந்து , 
a > a , > ay > . . . > an > ... > ba > 

> bn > ..... > b , > b , 


இதனால் பெறப்படுவது யாதெனின் , { an } - ன் கீழ்வரம்பு , b , 
{ bz } ன் மேல்வரம்பு , a , 


வரம்புள்ள ஓரியல்பு ஒழுங்கு வரிசை ஒருங்கும் பண்பை ஓட்டி 


lim an = , lim b. = என்க . 


கணக்கின்படி , 


as = 1( an- l + b .. ) 


அதாவது lim as = z ( lim an - 1 + lim b ... ) 


( அதாவது ) I = } { l + I ) 


( அதாவது ) 2 = / + I 


அல்லது b . = Van - ba- என்றால் b , = a - b. 


.. 119 = ll + I = l. 


பகுப்பாய்வு இயல் 


140 


1 என்றும் கொண் 


o 


lim an + 1 
( 10 ) + a ,an > 0 என்றும் , 

da 
lim 
டால் ayl / n = 1 என நிறுவுக . 

1 - ல 


நிறுவல் 


an+ 1-1 என்பதால் , கொடுக்கப்பட்ட மிகச் சிறிய > 0 க்கு , 


aa 


an + 


man + 1 - 3 


< + என்றவாறு 10 - ஐக் காணலாம் . 


an 


an +11+ 


dne 


ano + 2 
1- < 


ano + 1 


1 - ( < an < / + d 


கா -1 


இந்த ( n - n ) சமனின்மைகளைப் பெருக்கினால் , 


- 


aa 


( ! - 6 ) -- < 


< l + ) 


too 


இதை 


an 


( 1 - d ) < 


ano 


aa < ( l + s ) n " . 


ano 


என்றவாறு பிரித்து எழுதலாம் . 


(1-4 } n - r < 


doo 


ஒழுங்கு வரிசைகள் 


181 


- ( I - 4 ) " < * ( l - sp . 


+ (I - s )" > 


in lo 
ano 


இஃதேபோல் 


an < (l + ) " 





doo 


an 


(I + 6 ) " < 

< ( I + d ) " 


ano 


an 


n 


an 


( + ) ( l + S )" 
ano 


. 


an 


ஃ ( 1-5 ) 


no < [ l + E ) " 


aao 


dao 


dal 


doo 
L10 


dho 


. 


* * 


(1 - s) " < a . 


Ino 


lno 


( ! + S ) " 


ano 


das 


( 1 - 4 ). < aa 


ao 


( ! +4 ) . 
In 


. 


( ம )" -- 4 


( l - s ) < aylla < 


( ஈ ) " ( + ) 


ano 


ஆனால் 
ino 

என்பது முடிவுள்ள எண் . 


மேலும் 


0 . ( * ) " -(2 ) 


= 1 


-- 


n 


... 


1-4 < aal /a < l + € , nan 


lim 





a.l / n = / 


( 11 ) மேற்கண்ட கணக்கு ( 10 ) -ஐப் பயன்படுத்தி lim nlls - 1 
என நிறுவுக . 


142 


பகுப்பாய்வு இயல் 


விடை 


aa = n என்க . 


Vn , n > 0 .. an > 0 


an + 1 


n + 1 


1 
1+ 


- 


lim an + 1 


lim 


2 (1+ ) 


-- 


1 


n + 0 


lim 
. 

1 + 0 


1 / n = 1 ( மேற்கண்ட கணக்கு ( 10 ) -ன்படி ) 


.. 


mila + 1 


4 


> 


x , > 0 , 


11 


. 


( 12 ) x > 0 , 

என்றால் 
xn + 1 

1 ( xn + xh - 1 ) 
x , , x , , x ; , 

Xan - 1 

என்ற ஒழுங்கு வரிசையும் 
x , , X. , x : , 

என்ற ஒழுங்கு வரிசையும் ஒரே 
எல்லையான }(x , + 2x,) க்கு ஒருங்குகின்றன என நிறுவுக . 


. 


Xgn , 


x > x , ஆகவோ , x1 < x , ஆகவோ இருக்கலாம் . 


. 


x ; > x , என்க . 


கொடுக்கப்பட்டது : xn + 1 = }( xn + xn- 1 ) 


11 


n = 2- க்கு 


x ; = } ( x , + x ) 


x < x , -x; < } (x + x ,) = x , 

x < x , x > } (x + x ) = x, 
.. x < X ; < x , 


xx, 

* +1 = 1 { xx + xn- ) 
n = 3 - க்கு x = 1 ( x + x ,) 

x ; < x . > x < } ( x , + x , ) = x , 
x , < x , + x > } ( x + x ) = x , 

<XX, 


ஒழுங்கு வரிசைகள் 


143 


xn + 1 = } ( xn + xn- ) 
n = 4- க்கு , x = } ( x + x ) 
x ; < x - x ; < } ( x + x ) = x . 
x , < x - x ; > } { x , + x ) = x , 
ஃ x < x ; < x 


. 


இதுபோல் , 
x ; < xs < x , x ; < x < x 

x13 , 18,38 என்று காண்பிக்கலாம் . 
இவ்வெல்லா சமனின்மைகளையும் ஒருங்கே இணைத்து 
x | < x < x < x , < x , < ... < xs < xs < x < x , என்றெழுதலாம் . 
இதனால் பெறப்படுவது யாதெனின் , 

{ xan - 1 } ஆனது வரம்புள்ள ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை 
என்பதும் 


{ x2n } ஆனது வரம்புள்ள ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு 
வரிசை என்பதுமாம் . 


வரம்புள்ள ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் ஒருங்கும் பண்புப் 
படி , 


{ xan - 1 } ம் , { x2n } ம் ஒருங்குகின்றன . 


{ x2n - 1 } -1 , xan + என்க . 


1 


கொடுக்கப்பட்டுள்ள xn + 1 = 1( xn + xn- 1 ) ல் n- க்குப் பதில் 
2n- ஐப் பிரதியிடு . 


xn + 1 = ( aan + xn- ) 

. 1 = } ( l +1 ) 


ஃ = 1 


ஆனால் --க்குப் பதில் 2n + 1- ஐப் பிரதியிட்டால் , 
1 ( xan + 1 + x2n ) ஃ . I = 3 ( 1+ ) 

. 1 = . 


Xan 


- 


. 


- 


144 


பகுப்பாய்வு இயல் 


1 என்பது யாதெனக் காண்போம் . 
கொடுக்கப்பட்டுள்ளது ! xn + 1 = } ( xa + xx - 1 ) ...... ( i) 
n = 2- க்கு ,, 

x ; = } { x , + x ) 

x : -x = } ( x - x , ) ....... (ii ) 
n = 3- க்கு , x = } ( xx + x ,) 
x -x = 1 ( x ; + x2 ) -x : 

= } { x , -x ) 
= - } ( x , -x ,) = - } . } ( x - x , ) 

= -1 ( x - x, ) ......(iii ) 
* -3 , ( x - x )+ ( x ; -x , ) 

= } ( x - x ) +1 ( x - x . ) 

= ( x , -x. ) ( - ) ..... ( iv ) 
n = 4- க்கு , 

x = 1 (x + x ) 
x - x = }( x + x ,) - x 

= 1 ( x ; -x ) 
= - } ( x - x , ) = ( - 1 ) ( - + ) ( x - x , ) 

= ! ( x - x ) 
ஃ x - xx = ( x ; -x ) + ( x -x .) 

= 1 ( x - x , ) + ( - 1 ) (x - x, ) 
= ( x - x, ) ( - +++) 

1 1 1 
-x , ) 

+ 

( 2 22 23 
இதுபோல் x - x , = ( x ; - x.) (1-1 + : - ; ) 

1 1 1 

+ 

22 2 
x . - 3 , = ( x - x , ) ( - + - + } ) 

1 1 1 1 

+ 
23 

25 


- 


| 


பா - 


24 


= ( x , -s ) ( 


ஒழுங்கு வரிசைகள் 


145 


* * -x , =(x;--x ) ( - + -1+ ) 


. 


1 
( - 1) n- 1 

21-2 


= } ( xx - xs) (1- + : - + ) 

+ ) 
= } ( x ; --x ) | {11-2, 


( -1 ) n - 1 


. 


. 


- 


n - 2 


( x - x , ) [ 1 - ( - 1 ) n ] 


xn = 1 ( x - x ) [ 1 - ( - 1 ) n - 2 ] + x , 


lim 


lim 


xn = , 


14 (xx-x) [ HD 


1 


( -1 ) 


--})" ] 


n- + 0 


lim 
+ 
n > 0 


ஆணால் 3- 10 கணக்கு ( 1 ) , (i)-ன்படி n.(-) )" 


lim 


. 


xn = 1 ( x - x ,) . 1 + x , 


= ( x + 23 ) 


xn- ல் n ஆனது இரட்டை எண்ணாகவோ ஒற்றை எண்ணாகவோ 
இருக்கலாம் . ஆனால் ஏற்கனவே , { xpn } - ம் { xan - 1 } - ம் ஒரே 
எல்லைக்கே ஒருங்குகின்றன எனக் கண்டோம் . 


ஃ I = } ( x1 + 2x2 ) 


( 13 ) a > 0 , 0 < s , < b என்றால் , 


ஒழுங்கு வரிசை S , = a , s. = 


/Jabe 


ab + S , 
a + 1 } 


- 


. 


ப . இ . - 10 


146 


பகுப்பாய்வு இயல் 


என்பது 


2 


N 


/ ab + s n 
Su + 1 = 

a + 1 
எப்போதுமே வரம்புள்ள ஏறும் ஒழுங்கு வரிசை என் 


காண்பிக்க; 


lim 
n ஆனது 0 - ஐ அணுக , Sn- ஐக் காண் . 

n > 0 
விடை 

s , < b , S1 = a என்றால் a < b 


. a < b2 


aba + s . ab + s n - 1 


.. s a + 1 


2 


-- 


- 


n 


a + 1 


a + 1 


ஃ s n + l - s . = s n - s n - 1 


( sn + l + sn ) (sn + 1 - sn ) = ( s . + Sn - 1 ) ( sn- sy - 1 ) 


( sn + l + sn ) - ம் , ( sn + Sn - ) - ம் நேர் எண்கள் . 


Sn + 1 


2 sn என்பது Sa , sn -l- ஐப் பொறுத்து 


ஃ ss 2 s , என்பது S , < s.- ஐப் பொறுத்து 


S. SS , என்பது S , S , ஐப் பொறுத்து 


S2 > S , என்றால் S > S. அதாவது S S2 > < S , 


s, > S , என்றால் s > ss... அதாவது S , < ss + s : < s , ... 


2 


இப்போது S1 


S , = a 


aba + a 
a + 1 


a + a2 - ab - a a - ab2 
a + 1 

a + 1 


a ( a - b ) 

a + / 


< 0 ( . : a < b ) 


ஒழுங்கு வரிசைகள் 


147 


ஃ . s , - s , < 0 


( அதாவது ) ( s , -s , ) ( s , + s , ) < 0 


ஆனால் S , + s , > 0 


ஃ S , -s , < 0 


SS 


ஃ s , < s , < s , < s , < .... < sa < ... 


ஃ { sn } ஆனது ஏறும் ஒழுங்கு வரிசை . 


s . > 0 , a > 0 , b > 0 என்பதால் { sa } - ன் உறுப்புகள் எல்லாம் 


நேர் . 


ab + s 


F2 , 


Vn 


n + 1 


a + 1 


sn < sn + 1 என்பதால் 


n + 1 ) 


ab 
s " .. < 

a + 1 


( a + 1 ) sn + < ab + s n + 1 


as . + < ab 


s n + 1 < b ? 


Sn + 6 . 


MD 


$ , < s , < s , < . . . < sn sn + I 


< b 


ஃ { a } ஆனது வரம்புள்ள ஏறும் ஒழுங்கு வரிசை . 


ஃ ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் ஒருங்கும் பண்பினால் , 


{sn } ஆனது முடிவுள்ள எல்லைக்கு ஒருங்குகிறது . 


{ sn } +1 என்க . 


Vab + s , 

a + 1 


n 


Sp + 1 | 


Vab + S . 
+ lim sa + == lim 

a + 1 


148 


பகுப்பாய்வு இயல் 


+ 1 = Vab + 12 

a + 1 


ah2 + 12 
a + 1 


ale + 12 = ab + 12 


+ 72 = b2 


+ 1 = b 


.ஃ { sn } + b . 


( 15 ) இடைவெளிகள் கூடைப் பயன்படுத்தி பொல்ஸானோ 
வையெர்ஸ்ட்ராஸ் தேற்றத்தை நிறுவுக . 


தேற்றம் 

I என்பது a sxsb என்ற மூடிய வரம்புள்ள இடைவெளி 
என்க . 1 - ன் முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள புள்ளிகள் அமைக் 
கும் கணத்தை S என்க . 


அப்படியானால் I- ல் S- ன் திரட்சிப்புள்ளி இருக்கிறது . 


நிறுவல் 

நிறுவலின் திட்டம் : I- ஐ இரு சம பாகங்களாக வெட்டுக . 
S- ன் முடிவில்லாத அநேக பல புள்ளிகள் முதல் பாதியிலோ 
அல்லது மற்ற பாதியிலோ இருக்க வேண்டும் . அப்படி இருக்கும் 
பாதியை இரு சம பாதிகளாய் வெட்டுக . இவ்விரு பாதிகளில் 
ஒன்றில் S- ன் முடிவில்லாத அநேக பல புள்ளிகள் இருக்க வேண் 
டும் . 

இப்படியே இச்செய்கையை முடிவில்லாமல் தொடர்க . 
இதனால் ஒரு புள்ளிக்குச் சுருங்கும் உள்ளுக்குள் ஒன்றான டெலஸ் 
கோப்பு இடைவெளிகளின் ஒழுங்கு 

வரிசை கிடைக்கின்றது . 
இப்போது இப்புள்ளிதான் S- ன் திரட்சிப்புள்ளி 
நிறுவ வேண்டும் . எவ்வாறு ? 

1 - ன் இரு உள் இடைவெளிகளை ( Sub - intervals ) 


என்று 


I : asx " > 


a + b 


I " : 


a + b 

Ex < b , 
2 


என்றவாறு 


எடுத்துக் 


கொள்க . 


ஒழுங்கு வரிசைகள் 


149 


S CI UI " , S ஒரு முடிவில்லாத கணம் என்பதால் 1 - ஆவது 
அல்லது 1 " -ஆவது - குறைந்த பட்சம் , ஏதாவது ஒன்றிலாவது 
S- ன் முடிவில்லாத அநேக பல புள்ளிகள் இருக்க வேண்டும் . 
( இரண்டிலும் முடிவில்லாத புள்ளிகள் இருக்கலாம் . ) 


இந்தப் பண்புடைய ஒரு உள் இடைவெளியைத் தேர்ந் 
தெடுக்க . இதை 1 , என்க . 1. - ன் முனைகள் a = a அல்லது 
a + 5 

a + b அல்லது b என் 

b என்றவாறு இருக்கும் . எப்படியும் , 
2 

2 
asai < b , < b . 


b . 


a , b- க்குப் பதிலாக ai , b1- ஐ முறையே வைத்து மேற்கண்ட 
விவாதத்தை நிகழ்த்தினால் 1 - ஐவிடச் சிறிய உள் இடைவெளி 
யாக 1 , கிடைக்கும் . 1 , ஆனது 1 , -ன் ஒரு பாதியாகவும் , 1 , -ல் 
S- ன் முடிவில்லாத அநேக பல புள்ளிகள் இருக்குமாறும் , 1 , -ன் 
முனைகள் a , sa , < b , b , என்றவாறும் இருக்கிறது . 


இச்செய்கையை முடிவில்லாமல் தொடர்ந்தால் , நமக்கு உள் 
இடைவெளிகளின் ஒழுங்கு வரிசைக் கூடு ” ( nested sequence of 
sub - intervals ) கிடைக்கின்றது . இவற்றில் ஒன்றின் நீளம் முந்தி 
யதைவிடப் பாதியாகவும் 


. 


In = { x | ansx < bn} , n = 1 , 2 , 3 , ... என்றவாறு 
asa , sa,, san < br sbn - 15 

< b , sb , b 
என்றவாறும் , 

1 
bn - ax = ( b - a ) என்றவாறும் இருக்கிறது . 

2n 


. (I ) 


a21 


டது முனைப்புள்ளிகள் a , , என்பவை b- ஐ மேல் 
வரம்பாகக் கொண்ட ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . ஓரியல்பு 
ஒழுங்கு வரிசையின் ஒருங்கும் பண்புப்படி , { an } ஆனது அதன் 
l.u.b. ஐ எல்லையாகக் கொண்டு ஒருங்குகிறது . இந்த 1.u.b.- ஐ 
C என்க . 

lim 

as = 1.u.b . {ay , a ,, ... } 


துபோல் , வலது முனைப்புள்ளிகள் b , , b ,, ...... என்பவை 
a- ஐக் கீழ்வரம்பாகக் கொண்ட ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு 


150 

பகுப்பாய்வு இயல் 
வரிசை . இந்த ஒழுங்கு வரிசை அதன் g.1.b.- க்கு ஒருங்குகிறது . 
இதனை c என்க . 


lim 


ba = g.1.b . { b ,, b , , ... } . 


ஃ . கொடுக்கப்பட்ட < > 0 - க்கு , 


| an - c | < 5 , n2N , 


| ba - c | < > nz N , 


| an - b , I < 5 , n2N , 


நேர் 


முழு எண்களைக் 


றவாறு N. , N , , N ; என்ற 
காணலாம் . 


N = max ( N , , N , . Ns) என்றால் 


n , N- க்கு , 


| c - c | = | c - an + ax - bn + bn - c | 

s | c - an | + | an - ba | + | ba - c | 


E 

+ 
3 3 


E 


ஃ c = c 


( [ 1 ) 


ஃ ansc = t sb.. n = 1 , 2 , 3 , 

1 ஆனது -ஐ அணுக , 
கூடு இடைவெளிகள் C- க்குச் சுருங்குகின்றன . 


இன்னும் நிறுவவேண்டியது 

C ஆனது S- ன் திரட்சிப்புள்ளி என்று நிறுவ வேண்டியது . 
அதாவது C-ன் ஒவ்வொரு அண்மையிலும் S- ன் அநேக பல 
புள்ளிகள் இருக்கின்றன என்று நிறுவ வேண்டும் . 


c- ன் யாதாமொரு அண்மை ( C - h , C + h ) என்ற திறந்த 
இடைவெளி ஆகட்டும் . 


ஒழுங்கு வரிசைகள் 


151 


m- ன் போதிய பெரிய மதிப்புகளுக்கு , In- ன் நீளம் < h , 


ஏனெனில் b . - an = 


1 
21 


( b - a ) < h 


( III ) 


அதாவது , 2n > 


b- " என்பதற்கு 


. ( IV ) 


an 


in 


bn 


+ 


+ 


C 


C - h 


C + h 


படம் 39 


( IV ) - ஐ உறுதிப்படுத்தும் ஒரு முழு எண் n-ஐ எடுத்துக் 
கொள்க . 


C - hsbach < a 
C + h > aa + h > b . (III ), ( II ) -ஐப் பயன்படுத்தி . 

} 
இடைவெளிகளின் அமைப்பினால் , ஒவ்வொரு உள்வெளி I , I , ... ம் 
S- ன் முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள அநேக பல புள்ளிகளைக் 
கொண்டிருக்கிறது . 


C- ஆனது S- ன் திரட்சிப் புள்ளி . 


( I ) , ( [ I ) - லிருந்து , c- ஆனது 1 - ல் இருக்கிறது என்பது தெளிவு . 


குறிப்பு 

மேற்கண்ட தேற்றத்தில் இடைவெளிக் கூடு தேற்றத்தையும் 
நிறுவியுள்ளோம் . 


கீழ்க்கண்ட கணக்குகள் ( 16 ) -ம் , ( 17 ) - ம் ஹுர்விட்ஸ் ( A. 
Huruitz ) என்ற ஜெர்மானியக் கணிதப் புலவரால் ஆக்கப்பட்டன . 


( 16 ) ar = 2a 


(x12 -1 ) 
6--2 ( 1-4 ) 


என்றால் , lim an = lim b , என நிறுவுக . 


152 


பகுப்பாய்வு இயல் 


நிறுவல் 


an = x 1 / 2n என்க . 


an = 29 ( ca - 1 ) , bn = 2n 


( 
( 1- 1. 


இரு செயற்கூடு நிகழ்ச்சிகள் 

நிகழ்ச்சி 1. x > 1 , xn > 1 என்க . 
( an + 1 ) ( an - 1 ) = a n - 1 = an - 1-1 . 
[ ஏனெனில் an = x1 / 2n . an = x2} 2n = x( 1/2 )n- 1 = an - 1 . ] 
. : an > 1 , ஃ ( 1 + 1 ) ( an - 1 ) < an - 1-1 . 


2 ( an - 1 ) < an - 1-1 


ஃ . 21-1 [ 2 (an - 1 ) ] < 2n - 1 ( an - 1- 1 ) 


2n ( an - 1 ) < 2n - 1 ( an - 1-1 ) 


. anan - 1 


ஃ { an } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை . 
இது 0 < x < 1- க்கும் உண்மை . 


< + : x > 1 - 


xn < xn- 1 


+ anan - 1 


முன்போல் , x > 1 , an > 1- க்கு , 


2 ( an - 1 ) < an-- 1 


- 


1 


an - 1 

an - 1 


.. 


1 < a . < en - 1 


* 22-1) > 

2 ( 1- + ) > (1--- ) 
2- ( 1- ) > 2= ( 1---- ) 


.. 2 


ஃ . 2n 


ba > brai 


ஒழுங்கு வரிசைகள் 


153 


ஃ { bn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . இது 
0 < x 1 - க்கும் உண்மை . 


> 


மேலும் , an 


1 , 


, 


an - 1 = an ( an - 1 ) 


.. 


San - 1 


- 1 
ஃ 22 ( 1- 1 ) 


< 2n ( an - 1 ) 


ஃ ba = an 


ஃ b , < b , < bs < • 


. 


ba san < an - 1 < an- < • • • < a , < a , 


ஃ { an } - ம் { bx } - ம் வரம்புள்ளவை . 


ஃ { an } - ம் , { bn } - ம் வரம்புள்ள ஓரியல்பு ஒழுங்கு வரிசைகள் . 


ஃ { an } – I , { bn } 


b . 


1 
2n1 

an 
2n ( an - 1 ) 


ஆனால் 


an 


1 


an 


. b , an = an 


ஃ lim b . lim an 


lim an 


- 


இப்போது , lim an 


a என்றால் 


n = an - 1 என்பதிலிருந்து 


lim an = lim an- 1 


. 


x2 = 


a ( a - 1 ) = 0 


a # 0 


154 


பகுப்பாய்வு இயல் 


... ( lim ba ) 1 = lin an 


. 


lim bn = lim an 


- 


குறிப்பு 

( 1 ) log x = lim 2n (xn - 1 ) = lim 2n 


( 1-4 ) 


என்று மடக்கையை வரையறுப்பதும் உண்டு . 


( 2 ) { x } n } ஆனது x < 1 என்றால் ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசை என்றும் , x > 1 என்றால் ஒரே முறை இறங்கும் ஒழுங்கும் 
வரிசை என்றும் நிறுவலாம் . மேலும் { x } n } வரம்புள்ளது . 


xn = x } n என்றால் , x n + 1 


- 


Xn 


.. 


lim on = g என்றால் , g = g > g( g - 1) = 0 

+ g # 0 , g = 1 
ஃ { x } n } – 1 


Xn 


( 17 ) xo = x , 


என்றால் , 


an + 1 = 


1 + V1 + x n 


I+ VIR 


x < 0- க்கு { xn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை என்றும் 
x > 0- க்கு { xn } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை 
என்றும் நிறுவுக . 


lim 


x ... = 0 என்றும் நிறுவுக . 


no 


xn + 1 


1 + V1 + x 


Xo 


n = 0- க்கு 


1 + VI + x2 


X11 


1 + V1 + x 


x < 0 என்றால் x = - h , x > 0 என்க . 


> -h = x 


1 + V1 + he 


ஒழுங்கு வரிசைகள் 


155 


... xx 


அதாவது x < x , 


இதுபோல் x < x < x , < 


எனக் காண்பிக்கலாம் . 


ஃ x < 0- க்கு { xn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 
0 என்பது இதன் ஒரு மேல் வரம்பு . ஓரியல்பு ஒழுங்கு வரிசை 
யின் ஒருங்கும் பண்பினால் ( xn } ஆனது ஒருங்குகிறது . 


இப்போது x > 0 என்க . 


1 < 1 + V1 + x 


. : x > 0 , ஃ x < x ( 1 + 01 + x ) 


1 + V1 + x2 


( அதாவது ) x . < x 


இதுபோல் } < x .. 


xx > x , > 


ஃ x > 0- க்கு { xn } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கும் 
வரிசை . இதன் ஒரு கீழ்வரம்பு .. 


ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் ஒருங்கும் பண்பினால் , { xn } 
ஆனது ஒருங்குகிறது . 


{ xn } → g என்க ,. 


xn 


g 


xH 


- 


1 + / 1 + x , 


1 + V1 + g 


> g{ 1 + V1 + 8 } = g 


+ 8 + 801 + g = g 


+ gv1 + g = 0 


+ g = 0 


156 


பகுப்பாய்வு இயல் 


20- க்கு { x } - 0 


1 


( 18 ) an = 1 + 


1 
+ 

n ! 


என்றால் , 


{ an }- ன் 


தன்மை 


21 


* 


என்ன ? 


| an + p - an | 


1 
( n + 1 ) ! 


+ 


1 1 

1 
1+ + 

+ 
( n - 1 ) ! / n + 2 ( n + 2 )( n + 3 ) 


(n + p! 

(+2)(x+3;~{x + y ) ) 


1 


1 


( 


1 
( n + 1 )! 


1 + 


1 
+ 

( n + 1 ) 


+ 


+ 


n + 1 


( n + IP 


1 . 


1 + 1 


1 


= 41 ) 


1 
( n + 1 ) P 

1 
( n + 1 ) 


1 
( n + 1 ) ! 


" | 


1 


ந.) 


( n +1) ! 


( n + 1) P 


1 


1 


1 


< n( n !) 


K 


n 


1 
ஃ | an + p - an | < e , nano , n > 


கோஷியின் ஒருங்கல் பொது விதியின்படி , { an } ஆனது 
ஒருங்குகிறது . 


. 


பயிற்சிக் கணக்குகள் 


1 


+ 


1 


( 1 ) an = 1 + 3 + + + 


log n , 


n 


ba = 1 + 3 + : + 


1 
+ 

n 


log n 


1 


என்றால் { an } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை என் 
றும் , { bn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை என்றும் 
நிறுவுக . 
lim 

lim 
மேலும் 
an = bn என்றும் காண்பிக்க . 


n > 0 


விடை 


an + 1 


an 


- 


1 
n + 1 


log ( n + 1 ) + log n 


+1 - los(1+ :) < o : ... <a 


ஃ { an } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை . 


1 


அதேபோல் basi - b . 


log ( n + 1 ) + log n 


n 


1 


log ( 1 + :) 


> 0 ஃ 

ஃ . bail > b . 


n 


ஃ { bn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை . 


1 


இப்போது , 


> log ( n + 1 ) - log n 


n 


n = 1 , 1 > log 2 - log 1 
n = 2 , 3 > log • 3 - log 2 
n = 3 , 1 > log 4 - log 3 


n = n , 


> log ( n - 1 ) - log n 


n 


158 


பகுப்பாய்வு இயல் 


.. 


1+ + 


+ 


> log ( n + 1 ) -log 1 = log ( n + 1 ) > log n 


n 


1 


ஃ 1+ } + ... + 


- 


log n > 0 


. an > 0 


3 


{ an } ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை யாதலால் 
{ aa } -Y , Y > 0 . di = 1 ஆனதால் , Y < 1 . 

1 
மேலும் aa - ba = 


n 


lim 


1 


lim 
n + 0 


( an - ba ) 


n 


lim 


. 


lim 
an = 

n - + 0 


b . = Y 


இந்த Y- வைத்தான் ஆய்லரின் மாறிலி எண் 
Constant ) என்பது . 


(( Euler s 


மேலும் b , 


1- log 2 > 03. 


ஃ 


Y > 0.3 


bati 


: 0 • 3 < Y < 1 . ) 

2 1 1 
( 2 ) an + 1 = I( an + ba ) , 

+ என்றால் { an } -ம் , 

dal b .. 
{ b . } - ம் ஒரே எல்லைக்கு ஒருங்குவன என நிறுவுக . 
( 3 ) { az } +0 { – 

| an | } -0 எனக் காண்பிக்க . 
( 4 ) ஒவ்வொரு மெய்யெண் r-க்கும் , r- க்கு ஒருங்கும் , விகிதமுறு 
எண்களை உறுப்புகளாகக் கொண்ட ஒரு ஒழுங்கு வரிசை இருக் 
கிறது என நிறுவுக . 


- 


7+ an 


6 ( 1+ ay ) 
( 5 ) ai = 1 , an + 1 

என்றால் {an } ஆனது ஒரே 
முறை ஏறும் ஒழுங்கு வரிசை என நிறுவுக . 

ஆனால் a , = 3 என்றால் { an } - ன் இயல்பு என்ன ? 


V2 + V2 + v2 , 


என்ற 


( 6 ) V2 , 

V2 + - 

2 + V2, 
ஒழுங்கு வரிசையின் எல்லை , x - 4x--- x + 4 = 0 என்ற சமன்பாட் 
டின் தீர்வு என நிறுவுக . 


ஒழுங்கு வரிசைகள் 


159 


35.7 
( 7 ) an = 

2 5-8 


( 2n + 1) 

என்றால் { an } 0 என நிறுவுக . 
( 3n- 1 ) 


. 


. 


1 1 

1 
( 8 ) an = 

+ + என்றால் { an } ஆனது 
n + 1 n + 2 

2n 
வரம்புள்ளது என்றும் , ஒருங்கும் ஒழுங்கு வரிசை என்றும் நிறுவுக . 


1.3.5 ... ( 2n - 1 ) 
( 9 ) an = 

என்றால் { an } – 0 என நிறுவுக . 
46• 8 . .. ( 2n + 2 ) 


an = 2 எனக் காண் 


6 

lim 
( 10 ) a ) = 1 , an + 1 = என்றால் 

1 + an 
பிக்க . 

6 
( 11 ) a > 2 , an + 1 = என்றால் { a . } - 2 என நிறுவுக . 

1 + an 


( 12 ) | a | < 1 என்றால் { nan } +0 எனக் காண்பிக்க . 


( 13 ) an 


- 


2.58 . . . 3n - 1 

என்றால் { an } + 0 என நிறுவுக . 
14.7 .3n - 2 


. 


- 


kk 


V 
( 14 ) k என்பது பகா எண்ணானால் Vk , V 

Vk , VKVE 
என்ற ஒழுங்கு வரிசை -க்கு ஒருங்குகிறது என நிறுவுக . 


. 


lim 


( 15 ) 


lim 
n- + 0 


an = a , 


b . = b என்றால் 


n + ல 


lion 


an b , + ana , b , + 


. 


+ a , b ... + a , bn 

= ab 


1- + 0 


n 


எனக் காண்பிக்க . 


( 16 ) { an } , {bn } என்பவை இரு வரம்புள்ள ஒழுங்கு வரிசைகள் 
என்றால் , 


( i ) lim an + lim bn 2 lim ( a + b. ) 


( ii ) lim an + lil bn < lim ( an + bn ) 
என நிறுவுக . 

( 17 ) டெடெகின்ட் தேற்றம் மூலம் 2- ம் , ஈ - ம் விகிதமுறாத 
எண்கள் என நிறுவுக . 


- 


4. முடிவில்லாத் தொடர் 

(Infinite Series ) 


41. வரை இலக்கணம் | 
{ an } = ai , a , , . . . , an , . . . 

என்பது ஒரு 

முடிவில்லாத 
ஒழுங்கு வரிசையானால் , as + as + tant என்பதை “ முடி 
வில்லாத் தொடர் ” (Infinite Series ) என்கிறோம் . 


. 


. 


. 


குறியீடு 

ai + a , + + aut என்ற முடிவில்லாத் தொடரை 
2 a , என்று குறியிடுவது வழக்கம் . 


. 


n = 1 


வரை இலக்கணம் 2 

முடிவில்லாத் தொடரின் ஒருங்கல் , விரிதல் , அலைதல் தன்மைகள் . 
an = a + a , + . . . tant+ 

கொடுக்கப்பட்ட 
முடிவில்லாத் தொடர் என்க . 


என்பது 


, 


n = 1 


S = as 


s , = a , + a , , 


S8 


= a , + a , + as , 


. 


S. = a , + a + as + 

tan 
என்ற தொடர்ச்சியான அடுத்தடுத்த தொகைகளைக் காண்க . 
இப்போது { sn } = s , , s , , . . . , Sn , ... என்ற புதிய முடிவில்லாத 
ஒழுங்கு வரிசை ஒருங்கினால் , 

ஆனது 

ஒருங்குகிறது 


M8 


an 


n = 1 


என்போம் . 


முடிவில்லாத் தொடர் 


1611 


lim 


. 


என்றால் , 


S-ஐ 2 an . ன் தொகை ( sam ) 


2 , 


n = 1 


என்போம் . 


ஆகையால் , ஒரு ஒருங்கும் முடிவில்லாத் தொடரின் தொகை 
என்பது , ஒரு எல்லையே ( limit ) , முடிவில்லாத் தொடரின் n உறுப் 
புகளின் கூட்டுத் தொகை , ay + a , + ... + an ஆனது அணுகும் 
எல்லையாகும் . 


. 


lim 

lim 
Sn = 
n > 0 

n - 0 


( 4 ) 


ஒழுங்கு வரிசை { sn } ஆனது விரிந்தால் , முடிவில்லாத் 
தொடரும் விரிகின்றது என்போம் . 


lim 


sn = +0 என்றால் , 2 


+0 


an = +0 
n = 1 


8 


lim sa = -0 என்றால் 

2 

an = 
1- + 0 

n = 1 
என்றும் கொள்ளுவோம் . 


{ sa } ஆனது முடிவுள்ளதாக அலைந்தால் , 


FM8 


aa. ம் , முடி 


. 


n = 1 


வுள்ளதாக அலைகின்றது என்றும் , { sn } ஆனது முடிவற்றதாக 
அலைந்தால் 2 an- ம் முடிவற்றதாக அலைகின்றது என்றும் 


0 


n = 1 


கொள்ளுவோம் . 
42. தொடருக்கான கோஷியின் ஒருங்கல் பொது விதி ( Cauchy s 

General Principle of Convergence for Series ) 


n = 1 


தேற்றம் | 
2 

an ஆனது கொடுக்கப்பட்ட முடிவில்லாத் தொடர் 
என்றும் , Sn = 2 

a .. என்றும் , என்பது கொடுக்கப்பட்ட 
யாதாமொரு நேர் எண் என்றும் கொண்டால் , முடிவில்லாத் 
தொடர் 

2 

an ஆனது ஒருங்குவதற்கு , கட்டாய , 
நிபந்தனையாவது . எல்லா நேர் முழு எண்கள் p- க்கு , 

ப . இ . 11 


n = 1 


போதிய 


n = 1 


- 


162 


பகுப்பாய்வு இயல் 


ne 


nanoo | Sn + p - sn | < என்றவாறு நேர் முழு எண் 
இருக்கிறது என்பதாகும் . 


நிறுவல் பாகம் | -நிறுவ நிபந்தனை வேண்டியது 

lim 
2 
தற்கோள் : an = s என்க. 


" 


Sn = S 


n = 1 


.. nanoo | s- Sn | < 

2 

என்றவாறு யாதாமொரு சிறிய 
s > 0- க்கு ஒத்த 1. இருக்கிறது . 


ஃ p என்பது யாதாமொரு நேர் முழு எண் என்றால் , 


Sn + p - Sn = Sn + p - S + S - S. 
| snip - sn | s | sp + p - s | + [ s - Sa | 


< + - 


ஃ நிபந்தனை வேண்டியது . 
பாகம் 2- நிறுவ நிபந்தனை போதியது 

தற்கோள் : | Sr + p - sn | < E , nano , 
எண்கள் p- க்கும் என்க . 


எல்லா 


நேர் முழு 


ஃ | sno + p - sn . I < s , எல்லா நேர் முழு எண்கள் p- க்கும் 


( அதாவது ) Sn.- 5 < sno + p < sn + 6 , எல்லா நேர்முழு எண்கள் 
p- க்கும் , 


ஃ எல்லா p- க்கும் , { sn , + p } ஆனது வரம்புள்ளது . 


ஃ Sno 


-E 

S slim Sno + p slim sn.tp = Sn + 8 


. 


0 slim sn . + p - lim sn + p = { sn , + 8 ) - ( sa , - 6 ) = 2s 


. 


* . lim sas + P 

= lim Sno + P 


" . 


6 ஆனது யாதாமொரு சிறிய 


எண் . 


... lim sno + p = s { spo + p } ஆனது வரம்புள்ளதாகையால் . 


lim 


- 


S ஆனது முடிவுள்ளது . 


N - 0 


4 


முடிவில்லாத் தொடர் 


.. 


2 . 

an ஆனது ஒருங்குகிறது . 


D = 1 


ஃ தேற்றம் நிறுவப்பட்டது . 


குறிப்பு 


+ an- க்குப் பகுதித் தொகை ( partial sum ) 


Sn = a + a , + 
என்று பெயர் . 


an + 1 + an + 2 + .... + an +p = sn+ p - S.- க்குப் “ பகுதி மீதி (partial 
remainder ) என்றும் பெயர் . இப்பகுதி மீதியை pkn என்றோ Rzip 
என்றோ குறியிடுவர் . 


இதனால் மேற்கண்ட தேற்றத்தின் நிபந்தனையை 


n2noo | pRn | < அல்லது ( Rnip | < என்று எழுதலாம் . 

Ra = an + l + an + 2 + . . . மு . வ . ( ad infinitum முடிவிலி வரை ) 
என்பதை “ n உறுப்புகளுக்குப்பின் மீதி " என்பர் . 


.. 2 


as = S என்றால் S = sn + Ra 


n = 1 


தேற்றம் 2 

*2 . , ஆனது ஒருங்க வேண்டுமானால் 


n = 1 


lim 


an = 0 என்பது கட்டாய நிபந்தனை . 


1-0 


ஆனால் இது போதிய நிபந்தனை அல்ல . 


பொது 


n = 1 


நிறுவல் - பாகம் 1 
கோஷியின் ஒருங்கல் 

விதியில் , அதாவது , 
2 

ani ஆனது ஒருங்குவதற்குக் கட்டாய் நிபந்தனையான 
nano் | sn + p - sn | < , எல்லா p- க்கும் , என்பதில் p = 1 என்று 
எழுதினால் , 

| sa + 1 - Sn | < என்பது கிடைக்கும் . 
அதாவது | (a + a , + ... + an + 1 ) - ( a , + + an ) | | 

= | an + 1 | < e 

an + 0 


. 


164 


பகுப்பாய்வு இயல் 


இப்பாகத்தைக் கீழ்க்கண்டவாறும் நிறுவலாம் . 
2 an = S என்றால் S. + . . .-- S 


- 


ஃ Sn - sn- + 0 . அதாவது ( a , + a , + + an ) 

- ( a , + a , + + an- 1) – 0 
அதாவது , an0 . 
பாகம் 2 

இந்திபந்தனை போதியதல்ல எனக் காண்பிக்க , ஒரு எதிர் 
உதாரணத்தைக் ( counter example ) கொடுத்தால் போதும் . 

1 

என்பதை எடுத்துக் கொள்க . 


21 


D = 1 


up = 

v = 1n 


lim 


lim 1 


இங்கே 


0 . 


0 


n + on 


1 


Sa = 1+++ 


+ 


. 


1 


p = n என்றால் Sn + p = San = 1 + 1 + . 


+ 


1 1 

+ 
n n +1 


. 


+ 


+ 


1 
+ 

2n 


n + 2 


4, 
| ( n உறுப்புகள்வரை ) 


1 


1 


+ 


1 
+ 
21 


+ 


.. | sn + p - sa / 

= + 
> + ... + 


1 


1 
2n 


1 
2 


2n 


| Sa + p - sa | > 1 , ( p = n ) 
இப்போது < 3 என்றவாறு -ஐ எடுத்துக் கொண்டால் 
| Sa + p - sn | > கிடைக்கிறது . 
இது கோஷியின் ஒருங்கல் விதிக்குப் புறம்பானது . 
lim 

lim 

1 
> 0 


--- 


--- 


ஆனால் 


ani 


n 


n 


lim 


. 


an = 0 என்றால் 

2 


an ஆனது ஒருங்கவேண்டும் 


n + 0 


முடிவில்லாத் தொடர் 


165 


8 


என்பதில்லை . அதாவது 


an ஒருங்கலாம் ; 


ஒருங்கரமலும் 


N = 


இருக்கலாம் . 


lim 


இதனால் பெறப்படுவது : 


an + 0 என்றால் நிச்சயமாக 


2 


an ஆனது ஒருங்காது . 


n = 1 


4-3 . தேற்றம் 1 - நேர் உறுப்பு முடிவில்லாத் தொடர் ( Positive 

termed Infinite Series ) 


2 , 


an 


n = 1 


என்ற முடிவில்லாத் தொடரின் உறுப்புகள் 
எல்லாமே நேர் என்றால் இந்தத் தொடர் ஒரு முடிவுள்ள எல்லைக்கு 
ஒருங்குகிறது , அல்லது + 0 -க்கு விரிகிறது . 


நிறுவல் 


S = as 


Ss 


- 


ai + a . 


ss = ai + as + as 


. 


. 


. 


. 


என்ற ஒழுங்கு வரிசையை அமைக்க , 
as , as ; as , 

aay 

என்பவை எல்லாமே நேர் 
ஆனதால் 

S < s < s < ....... ( Sa .... 
அதாவது { sn } ஆனது ஒரே முறை ஏறும் வரிசையாகும் . 
{ sn } ஆனது வரம்புள்ளதானால் 


. 


அதாவது Sa < K , K > 0 என்றால் , { Sn } ஆனது ஒரு முடிவுள்ள 
நேர் எல்லைக்கு ஒருங்கும் . S என்பது { sa } - ன் I.u.b. என்றால் 
{ sn} – S . K > என்றால் { sa } + s < K . 

. 2 

an- ம் அதே எல்லைக்கு ஒருங்கும் . 


n = 1 


ஆனால் { sn } - க்கு வரம்பு இல்லை என்றால் , 
{ sn } - +0 . 2 - க்கு 

an- ம் + லக்கு விரிகிறது . 


n = 1 


166 


பகுப்பாய்வு இயல் 


குறிப்பு 


நேர் உறுப்பு முடிவில்லாத் தொடர் அலையாது . ஏன் ? 


உடைய 


தேற்றம் 2 
15 11 - எல்லா உறுப்புகளும் நேர் ஆக 

முடிவில்லாத் 
தொடர் ஒருங்குமானால் , இத்தொடரில் உள்ள உறுப்புகளை நம் 
விருப்பம்போல் எந்த வரிசையில் எழுதினாலும் , கிடைக்கும் 
தொடர் அதே தொகைக்கு ஒருங்குகிறது . 


நிறுவல் 
(1 ) 2 

an = a + a , + . + an + என்பது கொடுக்கப் 
பட்ட முடிவில்லாத் தொடர் என்க . உறுப்புகளின் வரிசையை 
மாற்றியமைக்க ஒரு புதிய தொடர் கிடைக்கின்றது . 


n = 1 


புதிய தொடரின் உறுப்புகளும் , பழைய தொடர் ( I ) - ன் 
உறுப்புகளும் ஒன்றுக்கொன்றான ஒத்தியையில் இருக்குமாறு 
வரிசை மாற்றம் அமைய வேண்டும் . ஒரு தொடரில் காணப் 
படும் ஒரு உறுப்பு , மற்ற தொடரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 
அமைய வேண்டும் . 


வழக்கம்போல் , s = ai , Se = ai + az , ss = a , + da + as 
Sn = a + a , + 

.. + an என்ற ஒழுங்கு வரிசையை அமைக்கவும் . 


{sn } ஆனது மேல் வரம்புள்ள ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசையாகும் . 

ஏனெனில் 

உறுப்புகள் an யாவும் நேர் 


ஆனவையே . 


.. { sn } - ன் 1u.b. ஆனது S என்றால் , 

, 


lim 

an . இப்போது 
பிறகு கிடைத்த தொடர் 


Σ 
Sa== 

n = 1 


வரிசை மாற்றத்திற்குப் 


n > 


என்க . 


2 d .= a , + a , + .... + a s + 

( a n = am என்க ) 
முன்போல் , , = a , s , = u 1 + a z , ... , s n = a , + ... + a n 

என்ற ஒழுங்கு வரிசையை 
அமைக்கவும் . 


முடிவில்லாத் தொடர் 


167 


. 


. 


a , , a ,, a n , ...... என்பன யாவும் நேர் எண்களாதலால் 
{ sn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசையாகும் . 


a , as , 


an , 


ன் 1.u.b. ஆனது S. 


. 


. 


. 


. 


a , , a ,, 
41 , a , . , . an , 
1.u.b- ம் சமமே . 


a n , . . . - ம் வரிசை மாற்றப்பட்ட 
என்பதால் a-க்களின் 1.u.b.- ம் a -க்களின் 


. 


. 


ஃ . a , , . 


a n ...... 


ன் 1.u.b. ஆனது . 


. 


.. { sn } + S 


2 


ஃ . 


a = S . 


n = 1 


குறிப்பு 

( 1 ) இதேபோல் , எல்லா உறுப்புகளும் நேரான முடிவில்லாத் 
தொடர் + 0 - க்கு விரிந்தால் , இத்தொடரின் உறுப்புகளை வரிசை 
மாற்றப்பட எத்தொடரும் + 0 - க்கு விரியும் . 


( 2 ) a + a , + 

+ an + . . . என்ற நேருறுப்பு முடிவில்லாத் 
தொடர் ஒருங்குமானால் , 


( i ) முதலிலிருந்து முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உறுப் 

புகளை அகற்றியோ , அல்லது 


( ii ) முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உறுப்புகளை ( 0 - வினாலோ 

அல்லது வேறெந்த உறுப்புகளினாலோ பிரதியிட்டாலோ 


அல்லது 


1 


( iii ) சில உறுப்புகளின் குறிகளை மாற்றினாலோ கிடைக் 
கும் புதிய தொடரும் ஒருங்கும் தொடரே . இந்த உண்மையை 
கோஷியின் ஒருங்கல் பொது விதியைக் கொண்டு நிறுவலாம் . 


44. முடிவில்லாத பெருக்குத் தொடர் ( Infinite Geometric Series ) 

ஒரு முக்கியமான முடிவு 


Σ 


rn - 1 = 1 + r + r " + 


+ ra - 1 + / " + .... ( மு.வ.) 


n = 1 


என்ற பெருக்குத் தொடரை எடுத்துக் கொள்க . 


168 


பகுப்பாய்வு இயல் 


+ rr - 1 ; ... 


வழக்கம்போல் , 1,1 + r , 1 + r + r , ..... , 1 + r + r + 
என்ற ஒழுங்கு வரிசையை அமைக்க . 


{ S } என்பதில் Sn = 1 + r + 


+ rn - 1 . 


. 


எழக் கூடிய பல செயற்கூடு நிகழ்ச்சிகள் : கீழ்க்காணும் விவாதத் 
தில் 3.10 கணக்கு ( 1 ) ஆனது பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது . 


{ sa } - ஐ ஒட்டியதுதான் 


i rn - 1- ன் நடத்தை . 


n = 1 


S. = 1 + r + 7 + . 


+ rn - 1 


-- 


1 - ra 
1 


( j ) -1 < r < / 


• rn + 0 


ஃ lim s , - - { ! - im r ^ } = 1 , { 1 } = + 


.. 


rn - 1 


1 
1 = r . 


n = 1 


( ii ) = 1 


Sn = n 


0 


lim sa 


+0 


Ern - 1 


+0 


n = 1 


( iii ) r > 1sn > n 


.. lim sn = 


+ 


1 


Σ 


rn 


+0 


1 


- 


n 


( iv ) / 1 

ஒற்றையானால் , Sn = 1 

n இரட்டையானால் , Sn = 0 . 
ஃ . { n } ஆனது முடிவுள்ளதாய் அலைகிறது . 


1 x - 1- ம் முடிவுள்ளதாய் அலைகிறது . 


P = 1 


முடிவில்லாத் தொடர் 


169 


( v ) r < -1 { s . } ஆனது முடிவில்லாமல் அலைகிறது . 


1 


Ern - 1- ம் முடிவில்லாமல் அலைகிறது . 


D = 1 


சுருக்கமாக, 

-1 < r < 1 என்றால் , முடிவில்லாத் தொடர் 1 + r + r + .... 
மு.வ. ஆனது ஒருங்குகிறது ; 


21 என்றால் 1 + / + r " + ... மு.வ. ஆனது + 0 - க்கு 
விரிகிறது . 

இது ஒரு மிக முக்கியமான முடிவு . 


45. ஒருங்கும் தொடர்களுக்கான சில விதிகள் 


San , 


Ebn என்பவை ஒருங்கும் தொடர்கள் என்க . 


n = 1 


n = 1 


( 1 ) 2 


aa = a , b = b என்றால் , , ( an + bn ) ஆனது 


n = 1 


n = 1 


n = 1 


a + b- க்கு ஒருங்குகிறது . 


நிறுவல் 


= a , + a , + . 


. 


1. b , + b , + . 


+ 6 . 


. 


. 


என்றால் Sn + ta ஆனது , (an + b )- ன் n- ன் பகுதித் தொகை . 


n = 1 


S * S , IR t + S + In + S + t . 


- (a + bx ) ஆனது ( 3+ 1 )-க்கு ஓருங்குகிறது . 


( 2 ) 2 ax = s , 2 b . = " , – 2 ( an- ba ) = s - t 


* 


n = 1 


n = 1 


இதன் நிறுவல் , மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்படுகிறது . 


170 


பகுப்பாய்வு இயல் 


( 3 ) k என்பது ஒரு மாறிலியானால் ( Constant ), 


kk an 


Σ 
n = 1 


ஆனது ka- க்கு ஒருங்குகிறது . 


இதன் நிறுவலும் மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்படுகிறது . 
46. நேருறுப்பு முடிவில்லாத் தொடரின் ஒருங்கலுக்கான 

CET560 561 ( Criteria for Convergence of Series of 
Positive Terms) 


சோதனை 1. நேரடி ஒப்பீட்டுச் சோதனை ( Direct Comparison 
Test ) . 


( i ) ay + a , + 

tant மு.வ. என்பது சோதனைக் 
குட்பட்ட முடிவில்லாத் தொடர் என்றும் , bi + b , + .... + ba + .... 
மு.வ. என்பது நமக்குத் தெரிந்த ஒருங்கும் முடிவில்லாத் தொடர் 
என்றும் , k என்பது நேர் மாறிலி என்றும் கொள்க . 


எல்லா n- க்கும் an < kbn என்றால் 


Σ 


an ஆனது ஒருங்கு 


n = 1 


கிறது . 


நிறுவல் 


Eba ஆனது b- க்கு ஒருங்குகிறது என்று வைத்துக் 

n = 1 
கொள்வோம் . 


b , + b , + 
கொள்க . 


+ ba = ta என்றும் , ay + a, + ... + ax = 5 . என்றும் 


lim 
n- + 0 


ta = b . 


ஃ tn < b . மேலும் anskbn . vn என்பதால் 


saskin . 


ஃ . Sn Skt . < kb . 


ஃ { sa } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை ; 
மேல் வரம்புள்ளது . 


- 


முடிவில்லாத் தொடர் 


171 


... { n } ஆனது ஒருங்குகிறது . 


/ 


அதாவது 


Ean ஆனது ஒருங்குகிறது . 


n = 1 


( ii ) - 1 ஆனது சோதனைக்குட்பட்ட முடிவில்லாத் தொடர் 


p = 1 


. 


என்றும் , 


1 dh ஆனது நமக்குத் தெரிந்த விரியும் முடிவில்லாத் 


= 1 


தொடர் என்றும் , k என்பது நேர் மாறிலி என்றும் கொள்க . 


எல்லா -க்கும் an2kd , என்றால் , 2 an ஆனது விரிகிறது . 


n = 1 


நிறுவல் 

d , + d , + 


+ da = un என்றும் , a + a , + ..... + an = 5. என் 


றும் கொள்க . 


5 d . விரிகின்றதென்றால் , 2 dn = + 0 . 


ம 


1 


அதாவது G என்பது நம் விருப்பத்திற்கிணங்கிய 
பெரிய எண் என்றால் , 


மிகப் 


un > G 


anakdn + sna k un > kG 


- 


da = + 0 


n = 1 


சோதனை 2. " எல்லைகளால் ஒப்பிட்டுச் சோதனை ( Comparison 
of Limits ) 


, 


M8 


an 


b . என்பவை இரு முடிவில்லா நேருறுப்புத் 


n = 1 


/ 


| 


172 


பகுப்பாய்வு இயல் 


ba 


ஆனது ஒரு முடிவுள்ள 


தொடர்களில் 1 ஆனது -ஐ அணுக , 
பூச்சியமற்ற எல்லைக்கு ஒருங்கினால் 


* 

bn ஆனது ஒருங்கினால் , 


2 


an- ம் ஒருங்கும் . 


n = 1 


n = 1 


Σ 


ஐ 
bn ஆனது விரிந்தால் , 


ba- ம் விரியும் . 


( இது ஒரு முக்கியமான சோதனை . ) 


நிறுவல் 


aal 
bn 


+1 ( 40 ) என்க . 


an 


.. 1- < 


< l + , n = m . 


bo 


an > b . ( ! -6 ) 


ஃ = bn ஆனது விரிந்தால் Lan- ம் விரியும் . ( சோதனை 1) 
மேலும் an < b . ( l + c ) 
2b . ஆனது ஒருங்கினால் , Ear- ம் ஒருங்கும் . 

( சோதனை 1 ) 


அதாவது , un- ம் Xra- ம் ஒன்றாக ஒருங்குகின்றன , அல்லது 


விரிகின்றன . 


குறிப்பு 
La , என்பது எந்த முடிவில்லாத் தொடராகவேனும் இருக்க 

1 ஆனது குறையெண்ணாக இருப்பினும் சோதனையின் 
முடிவு மாறாது . 


லாம் . 


சோதனை 3 

2 


என்ற நேருறுப்பு முடிவில்லாத் தொடரில் 


n = 1 


முடிவில்லாத் தொடர் 


173 


lim 


an = 0 என்றால் , 


10 


M8 


ap ஆனது நிச்சயமாக விரிகின்றது . ( பார்க்க : 42 , 
n = 1 

தேற்றம் 2 ) 
மேற்கண்ட முதலிரு சோதனைகளைப் பயன்படுத்த வேண்டு 
மானால் ஒருங்கும் தொடர்களில் சில விரியும் தொடர்களில் சில 
நமக்குத் தெரிந்திருக்க வேண்டும் . ஏற்கனவேயே முடிவில்லாப் 
பெருக்குத் தொடரைப் பற்றி அறிந்து கொண்டோம் . இப்பெருக் 
குத் தொடரின் பொது விகிதம் r ஆனது -1 < r < 1 என்றால் 
மட்டுமே பெருக்குத் தொடர் ஒருங்குகிறது என்று கண்டோம் . 
இது ஒரு முக்கியமான ஒப்பீட்டுக்குரிய தொடர் . 


மற்றொரு முக்கியமான தொடர் வருமாறு : 

2 
1 
4.6 . 

" ஐ ஆய்க . 


n = 1 


nP 


21 


1 


| 
P 


+ 


1 

+ 
2P 


+ 


+ .... ( மு.வ. ) 


nP 


n = 1 nP 


நிகழ்வு 1 , p > 1 என்க . 

1 
. 

1 
1P 


.. p > 1 , 


1 
3P 


< 


1 
2P 


1 1 

+ 
2P 3P 


1 1 

+ 
2P 2P 


1 
2P - 1 


இதுபோல் , 
1 1 1 1 

+ + 
4P 5P 6P 7P 


2 


1 


4 
4P 


+ 


1 
4P 


- 


- 


- 


22 ( p - 1 ) 


( 1 ) 
---( - ) 


1 1 

+ 
8P 9P 


1 
+ 

15P 


8 
8P 


-- 


1 
8P 


1 
28 ( p - 1 ) 


. 


. 


.. 


1 
1P 


+ 


1 
+ 

+ 
nP 


. 


மு . வ . 


2 


3 


1 


( 1+ 


+ 


- ) 


+ 


( - ) 


+ 


மு.வ. 


2P 


-1 


2P 


174 


பகுப்பாய்வு இயல் 


பொது 


1 
ஆனால் வலது புறத்தில் உள்ள தொடர் 

1 
விகிதமாகக் கொண்ட முடிவில்லாத பெருக்குத் தொடர் . 


p > 1 என்பதால் , + < 


< 1 


1 - ஐவிடச் சிறிய பொது விகிதமுடைய பெருக்குத் தொடர் 
ஒருங்குகிறது என்று ஏற்கனவே நாம் அறிந்தபடி , மேற்கண்ட 
பெருக்குத் தொடரும் ஒருங்குகிறது . 


1 


மு . வ. ஒருங்கு 


. 


nP 


1 
4.5 சோதனை ( 1 ) ன்படி 

+ + 

1P 
கிறது . 

நிகழ்வு 2. p = | என்க . 
அப்போது , கொடுக்கப்பட்ட தொடரானது 
1++++++++ என்றாகும் . 


இந்தத் தொடரை 
1 + 1 +1 + ) + ( + I++ 1 ) + . . . என்றெழுதலாம் . 

அடைப்புகளில் உள்ள உறுப்புகளினின்று கீழ்க்கண்ட 
சமனின் மைகளை உருவாக்கலாம் . 


1 = 1 + 1 


1 = } 
+1 > ! + 4 === } . 


+++! > = } 
+++ ... + > * = }. 


... 


1 


1 + 1 + + 


+ 


+ 


> } + } + + 


. 


மு . வ . 


அதாவது > } ( 1 + 1 + ... மு.வ ) 


முடிவில்லாத் தொடர் 


175 


ஆனால் வலதுபுறத்துள்ள தொடர் } ( 1 + 1 + 1 + 


மு.வ . ) - க்கு 


ஆனது விரிகின்றதால் , 


ஒத்த ஒழுங்கு வரிசை ( 5 ) 
1 2 


n ஆனது விரிகின்றது . 


2 


p = 1 


1 
சோதனை 1 - ன்படி , 1+ } + ... +++ ... ம் விரிகின்றது . 


நிகழ்வு 3. p < 1 என்க . 

1 1 


A 


> ஆனால் நிகழ்வு 2 - ன்படி 


o 1 

ஆனது விரிகின்றது . 


nP 


n = 1 


1 


* 


சோதனை 1 - ன்படி , 


ஆனது விரிகின்றது . 


mp 


. 


n = 1 


M8 


1 


ஆனது 


n = 1 nP 


[ p > 1- க்கு ஒருங்குகிறது 
lps |-க்கு விரிகிறது . 


மேற்கண்ட சோதனைகளைப் பயன்படுத்தி சில கணக்குகளை 
ஆராய்வோம் . 


47. கொடுக்கப்பட்ட தொடர்களின் ஒருங்கலை ஆய்க 

1.2 2.3 3.4 
( 1 ) 3.45 + 456567 

+ ( மு . வ . ) 


பெரும்பாலும் இம்மாதிரியான எல்லா கணக்குகளிலும் 
7 - ஆவது உறுப்பைக் கண்டுபிடித்தல் அவசியம் . 

n- ஆவது 
உறுப்பை up என்க . 





un 


n ( n + 1 ) 
( n + 2 ) ( n + 3 ) ( n + 4 ) 


தொகுதியிலிருக்கும் --ன் அடுக்கு 2. விகுதியிலிருக்கும் n- ன் 
அடுக்கு 3 . 


.. Eun- ஐ 2 


உடன் ஒப்பிடலாம் . 


176 


பகுப்பாய்வு இயல் 


--- என்றால் , 

La -2) (3 ) G+ 4) 


In 


tin 
Ynl 


-- 


n ( n + 1 ) n 
+2 ) ( n + 3 ) ( n + 4 ) ] 


இப்போது , சோதனை 2 - ஐப் பயன்படுத்த வேண்டின் , 


lim 


Un 


-ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


Vp 


தொகுதியின் n- ன் அடுக்கும் , விகுதியின் n- ன் அடுக்கும் சமம் . 
ஆதலால் முதலில் தொகுதியையும் , விகுதியையும் -ஆல் வகுக்க 
வேண்டும் . அதாவது தொகுதியின் ஒவ்வொரு கோவையையும் ; 
விகுதியின் ஒவ்வொரு கோவையையும் n- ஆல் வகுத்தால் போது 


மானது . 


1 


1+ 


Up 


= 


1 ) 
( 1+ 2) (1+ :) (1+ ) 


Yn 


1 


lim Un 
n- vn 


= 1 + 0 


1 + 1 + 1 


... சோதனை ( 2 )-ன்படி _ ப - ம் , - Y- ம் ஒரே தன்மையன . 


1 


ஆனால் 46- ன்படி , 


ஆனது விரிகின்றது . 


n 


ஃ . Eun- ம் விரிகின்றது . 


. 
. 
. 


. 


1 1 

1 
( 2 ) 
1. + x 

+ 22 + x + 3 + x + 
( மெய்யான x- க்கு ) 


+ 


1 
+ 

+ 
m ? +2 


( மு.வ ) 


un = 


1 
h + x ? 


X ஆனது மெய்யானதால் , x " > 0 


1 


1 
n + x 


K 


n 


முடிவில்லாத் தொடர் 


- 177 


1 


1 


ya 


என் றால் - 


. 


ஆனது , 4 *6 - ன்படி ஒருங்குகிறது . 


n 


... சோதனை 1 - ன்படி , U. ஆனது ஒருங்குகிறது . 


இதே கணக்கை , சோதனை 2 - ஐப் பயன்படுத்தியும் செய்யலாம் . 


( 3 ) 


2 3 
+ 

2P 


4 5 

+ + 
3P 4P 


. 


i 


மு . 

வ . 


1 


นัก 


n + 1 
np 


என்க . 


- 
-- 


nP 


un 


n + 1 . 


nP - 1 


Vn 


nP 


n + | 


1+ 


n 


ue = 1 + 0 
no ya 


lim 


1 + 0 = | 


Eup- 2 - ம் ஒரே தன்மையன . 


1 


46 - ல் உள்ளபடி , Eva = 2 


nP - 1 ஆனது 


| P - 1 > 1 , அதாவது p > 2 என்றால் , ஒருங்குகிறது 
12-151 , அதாவது p 32 என்றால் , விரிகிறது . 


ஃ un ம் , p > 2 என்றால் ஒருங்குகிறது . 

p = 2 என்றால் , விரிகிறது . 


1 1 

+ 
1P 3P 


+ 


1 

+ 
5P 


1 

+ 
7P 


. ( மு . வ . ) 


----- 


1 
( 2n - 1 ) P 


1 


Va 


கா 


. 


என்க . 


nP 


- 


-12 


178 


பகுப்பாய்வு இயல் 


up 


nP 


Vn 


( 2n- 1)p + ( 2n 


( 2-1) - ( - 1 ) 
} ( 40 ) 


Jim :: Un 


1 + 0 yp 


2 ஆனது 
p > 1 - க்கு ஒருங்குகிறது 
p = 1- க்கு விரிகிறது . 


ஃ = un • ம் 

p > 1- க்கு ஒருங்குகிறது 
ps1- க்கு விரிகிறது . 


மற்றொரு முறை 
கொடுக்கப்பட்ட தொடர் 

1 1 1 
+ + 

3P 
2P 

+ 
4P 


11 


F 


( + 


5P 


+ 
2P 


+ ) + ++ ... ) 
- (A + + + ... ) - 1,( ++++ ... ) 
- ( 1-7 ) (A+++ ... ) 


ஆனால் அடைப்புக்களிலிருக்கும் முடிவற்ற தொடர் ஆனது 


p > 1- க்கு ஒருங்குகிறது 
ps1- க்கு விரிகிறது . 


ஃ கொடுக்கப்பட்ட தொடரும் , p > 1 க்கு ஒருங்கினால் 

ps1- க்கு விரிகிறது . 


( 5 ) 1P + 23 + 3P + 4P + 5p + 


கொடுக்கப்பட்ட தொடர் 


= + +++ ,,+++ 


+ 


முடிவில்லாத் தொடர் 


-p = k என்றால் 


. 


கொடுக்கப்பட்ட தொடர் 


*. 


=++++++ 
21 


n = 1 mk 


4-6 - ன்படி தொடர் ஆனது k > 1 என்றால் ஒருங்குகிறது 


ks1 என்றால் விரிகிறது . : 


k > I + -p > l – p < -1 
k31 -ps1 – p2-1 . 


ஃ . Enp ஆனது 


p < -1 என்றால் ஒருங்குகிறது 


p2-1 என்றால் விரிகிறது . 


1 


( 6 ) Z[l + n) p (2 + n ); 


( p, q > 0 ) 


(14b 


1 
( 1 + n ) P 12 + n ) ; 


1 


VD 


np + q 


Un 


. 


n + q 


1 
( 1 + n ) P ( 2 + n ) 9 


nP . ng 


Va 


9 


+ AL + ) 
= (1 + n)" (2 ) 
( H + ) 

+1) 


1 


1 
2 


1001 


ஃபகுப்பாய்வு ர் இயல் 


lim un 
1 + 0 Ve 


( + jp ( o + 1 ). 


1 

1 
( 0 + 1) P (0+ 1 ) 


= 1 ( 40 ) 


5 


சோதனைப்படி , Eun- ம் , 2 - ம் ஒரே தன்மையன . 


ஆனால் , 4-6 - ன்படி , 


1 
Σ 

nP + q 


ஆனது 


[ P + 4 > 1- க்கு ஒருங்குகிறது 
p + q51- க்கு விரிகிறது . 
ஃ. 2 un- ம் 
p + q > 1- க்கு ஒருங்குகிறது 
1p +q1- க்கு விரிகிறது . 
( 7 ) 2 ( Vf + r - r ) 


n = 1 


= Vr + n - n 


-- 


-- 


- /r (1+ 3) -- 

H ) -1) 
== {i +1 } + 14 = (H ) 


= ( ( 1+ 


+ 


-1 ] 


1 


. 


1 
2n 


+ 


+ 


. 


(aya * 


m 


1 


+ - + 


+ ) 


m 


- 


181 


மூடிவில்லாத் தொடர் 


1 

என்க . 
n 


- +++ 


. 


lim 


un 


= ( 40) 


4-6 - ன்படி , - - ஆனது விரிகின்றதால் , Eux- ம் விரிகின்றது . 


1 


( 8 ) 2 

Vn + 1- In 


1 


Vn + I + VVn 
Vn + 1 - Vn In + 1 + v.n 


Vn + 1 + Vn 
( n + 1 ) -n 


Vn + I + vn 


lim 


lim 


Vn + 1 +, 


lim 
n + o 

Vn = o 

n = co + o = co + 0 


ஃ சோதனை 3 - ன்படி 24, விரிகின்றது 


மறுவிதம் 


* / (++ !)+ vi - v = [ /i 

++) 
- vi (+++ ) + :) 


1. 1 ( -1) 1 
+ 

1.2 


1 


1 


v= [2+ 


+ ) 


ni 


1 


% = Vn என்க , 


4 . 


182 


பகுப்பாய்வு இயல் 


1 


| 


1 


. 


2+ , 


. 


+ 


. 


. 


Yal 


n 


8 


n2 


lim 


un 

= 2 ( 40 ) 
Vn 


ஆனால் 25. ஆனது விரிகின்றது 


.. Lux- ம் விரிகின்றது . 


2 


2 


(6) 


( Vm + I - n ) 


= 1 


1 


un = Vm + 1 - n = 


-n = 1 


1 
12 


1 


m 


( + 

-- 
-- (1 + 1 )! -1 ] - [ [1+++ 4 = " + ...)-1) 
-- [ + + ... ) 
--- 1 + ... ) 
= - + ... ) 


- 


+ 


1 


என்க . 


12 


. 


( 


up 


- 


Vn 


8n ? 


lim Up 


4 


+0 


0 D 


1 


ஆனால் , vn = Z 


ஆனது விரிகின்றது . 


ஃ 2 un- ம் விரிகின்றது . 


. 


முடிவில்லாத் தொடர் 


183 


( 10 ) z (Vm + 1 - Vn- 1) 


(Vr + 1- Vr - 1 ) (Vr + 1 + vr - 1 ) 


- 


Vn + 1 + Vn -1 


: 


( n + 1) - ( n - 1 ) 
Vm + I + V - 1 Vm + 1 + Vn 


- 


1 


2 


2 


++ 
/n (i++ ) + / r(1- + ) * [ / 1 ++ // - H) 

- 
* / * / 


1 


Val 


என்க . 


n 


lim Hn 

Ve 


- 


= 2 ( 40 ) 


ஆனால் 2 v . = = 


1 
no 


ஆனது ஒருங்குகிறது . 


ஃ 24 - ம் ஒருங்குகிறது . 


1 


+ 


1 

1 
+ 
V3-1 V4-1 


மு . வ . 


V 2 


+ 


1 


1 


| 


+ 


2 


- V21 - 1 


V 2 


1 


1 


1 


3 . 


V3-1 


V3 : 


1 


1 


1 
V4 ? 


முதலியன . 


V4-1 


! 


184 


* பகுப்பாய்வு: இயல் 


இவற்றை நிரல்வழிக் கூட்ட , 


1 


1 


1 


+ 


1 

+ 
V4 - 1 


+ 
V2-1 V3-1 


மு . வ . 


> } + 3 + + + 


மு. வ . 


. 


. 


அதாவது 1 + + + + 


மு . வ . --1 . 


T 


ஆனால் -- ஆனது விரிகிறது . 


ஃ சோதனை 1 - ன்படி , கொடுக்கப்பட்ட தொடர் விரிகிறது . 


குறிப்பு 

மேற்கண்ட 


கணக்குகளைப்போல் , இந்தக் கணக்கையும் ,, 


1 


lim 


น 1 


என்று வைத்து , 


-ஐக் கண்டுபிடித்துச் செய்ய 


n 


Vn 


லாம் . 


38 


( 12 ) 1 + + 


22 
+ 


38 


* 


மு . வ . 


nn 


up 


கம் 


( n + 1 ) n + 1 


1 


Vo 


- 
- 


n 


4 


* 


na 

n 
( n + 1 )n + 1 ( n + 1 } n n + 1 


VD 


1 


( + " 


itin 


4 . 


1 


lim 


- 


lim 


+0 


va 


( 1+ ! )"( +5 = + 


185 


மூடிவில்லாத் தொடர் 


1 . 


ஆனால் .- விரிகிறது ; ஆதலால் Eun- ம் விரிவது சரியே . 


11 . 


( 13 ) / 


2n + 3 

என்பதை n- ஆவது உறுப்பாகக் கொண்ட 
N5n + 7 


தொடர் 


1 


2n - 3 என்றால் , vn = 
5n * + 7 


என்க . 


un = 


n 


unl 


/ 


2n +3 . 
5n : + 7 


2 


2n + 3n 
5n + 7 


3 
2+ 

m 

7 
5+ 

n 


Yn 


lim 


Un 


# 0 . 


n- + 0 


Va 


ஆனால் 4 • 6 - ன்படி , Eva ஆனது விரிகின்றது . 
ஃ Eun- ம் விரிகின்றது . 


( 14 ) sin 


( 4 ) 


-ஐ , n ஆவது உறுப்பாகக் கொண்ட தொடர். 


1 


9 = 


என்றால் , n ஆனது -ஐ அணுக , 8 ஆனது 0 - ஐ 


அணுகுகிறது . 


... sin 


( H ) . 


அதாவது , sin 9 - ம் 0 - ஐ அணுகுகிறது . 


ஃ..8-0– sin 8–0 


} 


lim sing 


ஆனால் 8-00 


1 


(1) . 


lim sin 


அதாவது , n + 00 


n 


186 


பகுப்பாய்வு இயல் 


Un = sin 


-- 


lim- un 
n + 00 Ya 


1 + 0 


ஆனது விரிகிறது 


- sin (A ) --- என்ரூல், " 
ஆனால் , 
* 3 sin ( H ) ம் விரிகிறது 
15 ) - 
z + sin ( H ) 

( H ) 


1 


un 


= 


sin 


n 


1 


Va 


II 


# 5in ( 1 ) 


unl 


= 


1 


* 
" 


1 


sin 


1 


1 


n 


1 

sin 
n 


1 


( A ) 


sin. 


lim 


sin 


lim 


n 


lim 
1 

0 
n 


1 


1 


1 


n 


. 


1 + 0. 


-- 


lim sino 
- 0 0 


1 





lim 


ta 


- 


1 + 0 


Yn 


முடிவில்லாத் தொடர் 


ஆனால் 2 ஆனது விரிகிறது : 24 - ம் விரிகிறது . 


1 
2 ; 

ml+ ( 1 /n ) 


un 


1 
n + ( 1 / n ) 


1 


என்க . 


- 


n 


up 


1 


Val 


nl+ ( 1/ n ) n 


1 


n 


lim 


3-10 கணக்கு ( 11 )-ன் படி , 


ml / n = 1 


1 


lim 


นก 


lim 


= 1 + 0 


Vn 


ml / n 


n + 00 


ஆனால் 2 ஆனது விரிகின் றதால் , 2 


1 

ம் விரிகின்றது . 
ml + ( 1/2 ) 


4 • 8 . தேற்றம் | 

ஒரு முடிவில்லாத் தொடர் ஆனது ஒருங்குகிறது என்றால் 
இத்தொடரின் உறுப்புகளை , நம் விருப்பம் போல் உறுப்புகளின் 
வரிசையை மட்டும் மாற்றாமல் , அடைப்புகளைப் புகுத்தினால் 
கிடைக்கும் தொடரானது கொடுக்கப்பட்ட தொடரின் தொகைக்கே 
ஒருங்குகிறது . 


நிறுவல் 

கொடுக்கப்பட்ட ஒருங்கும் முடிவில்லாத தொடர் 


Sun + , 

= u1 + u , + . . . + us + . . . ( மு.வ. ) என்க . 


ΣΗ , = 5 என்க . 


183 


பகுப்பாய்வு இயல் 


+ Un , 


- , S = -u + u . + . 


... 


. 


. 


S ; Eu , T U + us , 

( மு.வ. ) என்றால் , 


{ sa } + S என்பது உண்மை . 


MS 


ல் அடைப்புகளைக் கீழ்க்கண்ட 


+ u , + ...... + un + . 
வாறு புகுத்துக . 


Eus = ( u + ... + ut ) + ( uk + ... + um ) 


+ um + ( um + 7 + um + s ) 


+ ( um + + ... + ur ) + ... + (un + uns ) + 


( un+ 2 + .. 


+ un + p ) + 


. 


. 


. 


மு.வ . என்க 


y = ux + . . . + u , V , = uk + 1 + 

+ uk , V. = Uk + 1 + ... + lm , Vs 


= um + 1 


v . = um + 2 + um + 8 , Y ; = um + i + 


... 


+ ur . 


va = un + , + 


+ un+ p , 


என்றால் நமக்குக் கிடைப்பது 


Ev = V + v2 + + Vn + ... மு.வ. என்ற தொடராகும் . 
s , = 1 , 3 , = uy + uy , s = us + uy + uy , . . . , 


+ un , Sn + 1 = u + 


- 


+ un + Un + 1 , . . . 


. 


Sa + p = u + 


+ un + p , 


என்றால் , 


கோஷியின் ஒருங்கல் பொது விதிப்படி , > 0 , | Su + p - sa | 


E 


< . 

nar , p ஒரு முழு எண் . 


1 , = 11 , 1 , = V + v2 , . . . , In- v1 + 

Inv , + ... + vn , 


என் க . 


to = v . + . 


+ vn = u , + ... + un + p 


Sn + p 


ஃ . tn - s = snip - S 


--- 


= (sn - s) + (sn + p - sa ) 


| ta - s | 5 | sa - s / + | snip - sn | 


முடிவில்லாத் தொடர் 


189 


E 
+ 

2 


+ 


= s . [ { sp } + s , | Sasp - sn / < ] 


. 


ஃ { t } – S 


ஃ Evn - s. 


குறிப்பு 

இத்தேற்றத்தின் மறுதலை சரியாகாது . இதற்கு எதிர் 
உதாரணம் , இதோ : (1-1) + ( 1-1 ) + ( 1-1) + . 
ஆன 0 + 0 + 0 + . 

. . . மு.வ. ஆவதால் , இத்தொடர் 0 - க்கு ஒருங்கு 
கிறது . இப்போது அடைப்புக் குறிகளை அப்படியே நீக்கிவிடு . 


மு . வ . 


கிடைப்பது 1-1 + 1-1 + 1-1 + . . . மு.வ. ஆகும் . இப்புதிய 
தொடர் 0 - க்கும் , 1 - க்கும் இடையே அலைகிறது ; அதாவது 
ஒருங்காது . 


தேற்றம் 2 

ஒருங்கும் அல்லது விரியும் முடிவில்லாத் தொடரின் 
ஆரம்பத்தில் முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள சில உறுப்புகளைத் 
நீக்கினாலோ அல்லது விருப்பம் போல் முடிவுள்ள எண்ணிக் 
கையால் மாற்றினாலோ அத் தொடரின் தன்மை மாறாது . 


1 


நிறுவல் 

கொடுக்கப்பட்ட தொடர் 


= uy + uz + .... + un . + uno + 1 + ... + up + ... ( மு.வ.) 


என்க . 


கோஷியின் ஒருங்கல் பொது விதிப்படி , 


| pRa | < t , nan 


இந்த நிபந்தனையில் , முதல் 1. உறுப்புகளைப் பற்றி நமக்குத் 
தேவையில்லை . அப்படியானால் இந்த ஆரம்ப n . உறுப்புகளை 
நீக்கினாலென்ன , நம் விருப்பம் போல் மாற்றியமைத்தாலென்ன ? 
எப்படியும் , 


ஆதலால் 


| pRn | < t , nan என்பது உண்மையே . 
கொடுக்கப்பட்ட தொடரின் தன்மை மாறாது . 


4490 


பகுப்பாய்வு இயல் 


49. சோதனை 4 ( ஒப்பீட்டுச் சோதனை ) 

Eur , Eva என்ற இரு நேருறுப்பு முடிவில்லாத் தொடர்கள் 
என்க . 


( 1 ) 25. ஆனது ஒருங்குகிறதென்க . 


tn + 1 


Yn + 1 , nan என்றால் , En ஒருங்குகிறது . 


un 


Vn 


( 2 ) Eva ஆனது விரிகிறதென்க. 


tn + 1 


vn + 1 

Vn 


nan , என்றால் , 2. விரிகிறது . 


. 


un 


நிறுவல் 

( 1 ) Evn ஒருங்குகிறது , 


Vn + 1 என்க . 


un + 1 

uni 


VO 


48 தேற்றம் 2 - ன்படி , நேருறுப்புத் தொடரின் ஆரம்பத்தில் 
முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உறுப்புகளை நீக்குவதால் அத் 
தொடரின் தன்மை மாறா தென்பதால் , 


un + 1 


vn + 1 


என்ற 


சமனின்மை எல்லா நேர் முழு n- க்கும் 


Un 


உண்மை எனக் கொள்ளலாம் . 


Va 


us 


4 
Y , us 


K 


. 


i 


y , 


up 


இப்போது 


u tugtugt 


Ms 


u , 
+ + 

4 . 4 . 


us 
+ 

4 


.. ) 


Ug 


4g 


u , 


us 


. 


+ 


+ 


12 
1 


+ 


. 


น 


1 . 


Ms 


น 


- 4.(1+ 
( 1+ 


) 
+ ) 


Ve 


VS 


Y , 


-- 


< us 


VE 
+ 

Y , 


+ 


7 . 
V. 


9 . 


முடிவில்லாத் தொடர் 


191 


* (x++ 


+ : + v + 


) 


4 . 
V. 


என்பது 


மாறலி . மேலும் , 


எடுத்துக்கொண்டபடி , 


En ஆனது ஒருங்கு கிறது . 


ஃசோதனை 1 - ன்படி , Eux- ம் ஒருங்குகிறது . 


Ya + 1 


( 2 ) Evn விரிகிறது , 


Un + 1 
Un 


என்க . 


Vn 


ue 


Y 


us 


அதாவது , 


> 


7 


tly 


V9 


u + u, + u ; + u + . . . 


+ 


tle 

+ 
1 


us 
4 


+ 


M 


1 


. 

+ 
u . 


- 


. 


. 


Us 


uy 


= ( 1+ - ) 
= ( 1+ 
> 4 ( 1+ 
= "; ( x + x + vs + x + ... ) 


+ ... ) 

) 


V. 


12 


V 


+ 


+ 


P. 
V : 


2+ 


. 


99 


V. 


ஆனால் , என்பது மாறிலி ; Zn என்பது விரியும் தொடர் 
எனக் கொண்டோம் . . சோதனை 1 - ன்படி , 2 - ம் விரிகிறது . 


விகித சோதனை ( d Alembert s 


சோதனை 5. தலம்பேரின் 
Ratio Test ). 


Zun ஆனது நேருறுப்பு முடிவில்லாத் தொடர் என்க . 


lim 


un + 1 = ) என்க . 


un 


பகுப்பாய்வு 


192 

1 < 1 என்றால் , 2. ஒருங்குகிறது 


I > | என்றால் , 24. விரிகிறது . 


நிறுவல் 


( i ) I < 1 என்க . 


l < B < 1 என்றவாறு B என்ற எண்ணை எடுத்துக் கொள்க . 


lim un + 1 

= l என்பதால் 
1- + O 

un 


นาน เ 


nano 


< e , E > 0 


un 


un + 1 
up 


அதாவது , ஆனது !-லிருந்து நம் விருப்பத்திற்குரிய 
மிகச்சிறிய அளவு வேறுபடுகிற விகிதத்தில் n- ஐப் பெரியதாக 
எடுத்துக் கொள்ளலாம் . 


- 


tint1 


. nano 


< l + E = B 


Un 


up . > 0 


su 


una 


+1 


Buno 


| 


uno + < Buno + 1 < B./ Bunes 

= Bur 
uno + s < p un + 2 < BBeun . = Bune 


uno + un . + 1 + un. + 2 + un . + 8 + 


< wn + Bun + Bun + B. + 

un ( I + P + 8 " + 6 + .... ) 
w , என்பது நேர் மாறிலி. அத்துடன் 1 + 8 + 3 : + B * + ... 
மு . வ . என்பது , $ < 1 என்பதால் , முடிவில்லாத ஒருங்கும் பெருக் 
குத் தொடர் . 


முடிவில்லாத் தொடர் 

193 
ஃ ஓப்பீட்டுச் சோதனை 1 - ன்படி Sun- ம் nano- க்கு ஓருங்கு 
கிறது . 


( ii ) 1 > 1 என்க . 


La + 1 > 3 > 1 


n = no - 


Un 


ஃ ups + i > Buno , up + 2 > Puna +i > Bun. முதலியன . 
+ un + 1 + 

( 1 + 9 + 3 + .... ) 


dee 


> une 


Mp > 0 என்பது மாறிலி. B > 1 என்பதால் , 1 + 3 + 3 என்பது 
விரியும் தொடர் . ஃ . ஒப்பீட்டுச் சோதனைப்படி , Zus ஆனது 
nan , - க்கு விரிகிறது . 


கிளைத்தேற்றம் 1 

E என்பது 1 - ஐவிடச் சிறிய மாறிலி எண் என்றும் , 
என்றால் , , un ஆனது ஒருங்குகிறது . 


un + 1 < 8 


ta 


கிளைத்தேற்றம் 2 

I = 1 என்றால் , நமக்கு ஒருங்கலைப் பற்றியோ , விரிதலைப் 
பற்றியோ செய்தி ஒன்றும் கிடைக்காது . 


உதாரணமாக , 


1 
+ - + 
n 


+ 


. 


மு . வ . என்றால் , 


Z4x = 1+++ 

( + ) 


un + 1 


1 


1 


- 


Un 


h + 1 


( H ) 


1 


+ 


n 


lim 


Un + 1 


1 


n + 0 


T 


ஏற்கனவேயே 46 - ல் pun ஆனது விரியும் தொடரெனக் 
கண்டோம் . 


1 


sva = 1 +22 


+ 


1 
32 


1 
4 


+ 


மு . வ . என்றால் 


ப . இ . - 13 


194 


பகுப்பாய்வு இயல் 


un + I 


( n + 1 } 2 , 


1 


+ ) 
(H ) 


un 


( n + 1 ) 


(1+ 1 ) 


lim 


un + 1 


1 


n + 00 


Un 


ஏற்கனவேயே 4 6 - ல் z un ஆனது ஒருங்கும் தொடரெனக் 
கண்டோம் . 


tn + 1 


.. 


lim 

= 1 என்பது நமக்குத் திட்டவட்டமான 
செய்தி ஒன்றையும் தருவதில்லை . 


un 


இம்மாதிரி நிகழ்ச்சிகளில் வேறு ஏதாவது நமக்குத் தெரிந்த 
சோதனைகளைக் கருதுவது பயன் தரும் . 


4:10 . தலம் பேரின் விகித சோதனையை யொட்டிய கணக்குகள் 

I. தரப்பட்டுள்ள தொடர்கள் ஒருங்குகின்றனவா 
சோதனை செய் ! 


என்று 


2 


( 1 ) 


2.3 
3 : 5 


+ 


2.34 

+ 
3-5-7 


. 


3+ 


( மு.வ. ) 


. 


unt 


2 • 3-4 ( n + 1 ) 
3• 5• 7 • • • ( 2n + 1 ) 


un + 1 


2 • 3-4 ..... ( n + 1 ) ( n + 2 ) 
3.5.7 ( 2n + 1 ) ( 2n + 3) 


. 


Un + 1 


n + 2 
2n +3 


un 


2 
1+ 


1 


3 
2+ 

n 


lim 


un + 1 / 


< 1 


n 


Uu 


தலம் பேரின் சோதனைப்படி , தொடர் ஒருங்குகிறது . 


195 


முடிவில்லாத் தொடர் 


( 2 ) ++++++... ( மு.வ ) 


n 
1 + 2 


1 


un + 1 


- 


n + 1 
1 + 2 + 1 ) 


un + 1 ) 


- 


n + 1 1 + 2n 
1 + 2n + 1 


up 


n 


+1 
2n 


1 


+2 
20 


= ( - ) ( +2 )- ( I+ !) 
1+0 (6 + 3) 

(6 + 2) = <1 ஃ தலம்பேரின்படி 5 


lim un + 1 


noun 


ஒருங்குகிறது . 


( 3 ) 


10x 
1 ! 

+ 


102x2 

2 ! 


+ 


108x3 

+ 
3 ! | 


. 


மு . வ . ( மெய்யெண் x) 


10n 


นัก 


கா 


Xa 


10n + 1 


un + 1 


xt + 1 


( n + 1)! 


un + 1 


10n + 1xn + 1 n ! 
( n + 1 ) ! • 10nxn 


10x 
n + 1 


= 


นัก 


lim un + 1 

un 


= 0 < 1 


n- + 00 


ஃ . தலம்பேரின்படி , Zun ஆனது ஒருங்கும் . 


II . தரப்பட்டுள்ளனவற்றை n ஆவது உறுப்புகளாக உடைய 
முடிவில்லாத் தொடரைச் சோதிக்க : 


3-6 9 ... 3n 

2n 
47.10 .... ( 3n + 1 ) 3n + 2 


196 


பகுப்பாய்வு இயல் 


Up 


- 
- 


36 : 9 ... 3n 2n 
4-7-10 ... ( 3n + 1 ) 3n + 2 

3.69 ... 3n ( 3n + 3 ) 
4-7-10 . . . ( 3n + 1 ) ( 3n +4 ) 

( 3n + 5 


2n + 1 


un + 1 


= 


un + 1 


2n + 1 


3n + 3 
3n + 4 


. 


3n + 2 

2n 


ue 


3n + 5 


( 3n + 3 ) ( 3n + 2 ) 
2 

( 3n + 4 ) ( 3n + 5 ) 


== 


( 3+ ) ( 3+2 
(3+1 ) ( 3+ ) 


- 


2 


lim 


- 


Un +1 
Un 


2.3.3 

= 2 > 1 
33 


ஃ தலம்பேரின்படி , Zun ஆனது விரிகின்றது . 


4 


n ! 


(5 ) 


nn 


n ! 


un 


nn 


un + 1 


( n + 1 ) ! 
( n + 1 ) n + 


+1 


nn 


( n + 1 ) 


. 


. 


- 


nn = 


un + 1| 

una 


n + 1 ! 
( n + 1 ) n + 1 n ! 


( n + 1) n + 1 | 


- ( - ) 
- ) 


1 


lim 


1 
< 1 


- 


up + 1 | 

un 


. 


e > 1 


no 


ஃ தலம்பேரின்படி Eun ஆனது ஒருங்குகிறது . 


n ! 


( 6 ) 3n 


nn 


n ! 


ur = 3n 


na 


மூடிவில்லாத் தொடர் 


197 


un + 1 


- 


30 + 1 


( n + 1 ) ! 
( n + 1 ; n + 1 


un + 1 


nn 


3n + 1 ( n + 1 ) ! 
( n + 1) n + 1 


Up 


3 ^ { n } ! 


3 ( n + 1 ) 


nn 


( n + 1) n + 1 | 


n 


3 


= 3( + ) 


(1+ ! )" 


lim 


un + 1 


3 


5 


... 2 < e < 3 


n-> 


un 


e 


ஃ zu , ஆனது , தலம்பேரின்படி விரிகிறது . 


III . சோதிக்க :: 

V1 + 4n 
( 7 ) 2 

n = 1V1 + 5r 


uni 


VI + 4a 
V1 + 5n 


ஃ un + 


V1 + 4n + 1 
V1 + 5n + 1 


un + 1 


. 


1 + 4n + 1 
1 + 41 ) 


1 + 5n 
1 + 5 + 1 


Un 


1 


1 


4 " +4 


an + 1 


1 


1 


N 


+1 


S +5 


lim 


un + 1 


4 


/ 


4 


| 


Un 


ஃ தலம்பேரின்படி , Eun ஆனது ஒருங்குகிறது . 


np 


( 8 ) 


p = 1 


198 


பகுப்பாய்வு இயல் 


hp 


un 


un + 1 


( n + 1 ) 
( n + 1 ) ! 


n ! 


1 


un + 1 


( n + 1 ) 

Pn! 
( n + 1 ) ! 


- 


นก 


nP 


n + 1 


( " * ) . 
+ 


. 


= ( 1 + 1 ) " 


lim 


un + 1 


( 1 + 0P . 0 = 0 < 1 


n- + 0 


Un 


ஃ . தலம்பேரின்படி , Zua ஆனது ஒருங்குகிறது . 


IV . கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 


( 9 ) 12x + 223 + 323 +423 + 


மு.வ. 


un = n2xn 


2 


un + 1 


( n + 


un + 1 


( n + 1 / 2xa + 1 

nixn 


- 


= ( n + 1 ) xn + 1 .. 


un 


1 . 


- ( 1+ 1 ) * 


lim 


un + 1 


นัก 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 
( i ) x < 1 தலம்பேரின்படி , Zun ஆனது ஒருங்குகிறது . 
( ii ) x > 1 தலம்பேரின்படி Eun ஆனது விரிகிறது . 
( iii) x = 1 என்றால் தலம்பேரினால் பயனில்லை . 
x = 1 என்றால் un = n ? 


lim 


m ? = 0 + 0 


ஃ Eun ஆனது விரிகிறது . 


( 10 ) > nkxn 


n = 1 


un = nkxn 


Ma + 1 = ( n + 1 ) k xa + 1 


முடிவில்லாத் தொடர் 


199 


k 


un + 1 


- 


(("*")" - (1+ 1 ) 


up 


lim 


un + 1 
Un 


3 


n- + 0 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 
( i ) x < 1 , தலம்பேரின்படி , un ஆனது ஒருங்குகிறது . 
(ii ) x > 1 , தலம் பேரின்படி 2un ஆனது விரிகிறது . 
( iii ) x = 1 என்றால் தலம் பேரினால் பயனில்லை . 


x = 1 என்றால் 


1 


un = nk : 


nok 


46 - ன்படி , 


-k > 1 அதாவது , k < -1 என்றால் Zun ஒருங்கும் 
( -kz1 , அதாவது k2-1 என்றால் un விரியும் . 


( 11 ) - 

xn 
D = 1 Nn + ] 


up 


n 

xn, un + 1 
n + | 


n + 1 
n + 2 


xn + 1 


un + 1 


1 


. 


- 


in +1 
Nn + 2 . 


xn + 1 


un 


xn 


( n + 1 ) ( n + 1 ) 

( n + 2 ) n 


* 
+ [ 1 

( 1+ 1 ) 


1 


1+ , 


11 
1+ 

n 


மா 


X 


2 
1 


lim 


un + 1 


= X 


Wa 


தலம் பேரின்படி , 
x < 1 என்றால் 2 ஒருங்கும் . 


200 


பகுப்பாய்வு இயல் 


x > 1 என்றால் Sun விரியும் . 


x = 1 என்றால் தலம்பேரினால் பயனில்லை . 


1 


x = 1 என்றால் , un = 


. 


n 
n + 1 


+ - / 


1+ 


.. 


lim 

un = 
n > ல 


/ + 


1 

= 1 + 0 
+0 


ஃ un ஆனது விரிகிறது . 


xn 


( 12 ) + 


xn 


xn + 1 


= 


Un = 


un + 1 


1 + xn 


1 + x ( n + 1 } | 


2n + 1 


an + 1 


1 + xan 


- 


Un 


+ xan + 2 


XN 


1 + xan 


- 


-X 


1 + x2n + 2 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 


1 
( i ) x < 1 என்றால் , x = - , y > 1 என்க . 


4 v > 
* ** = ( A ) , >> | 

( A ) -0 


lim 


lim 


.. 


x2n = 


n- + 0 


lim 


un + 1 


.. 


1 + 0 
1 + 0 


X 


1 + 0 


Un 


< 1 (எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ) 


.. தலம்பேரின்படி , 2. ஒருங்குகிறது . 


முடிவில்லாத் தொடர் 


2011 


( ii ) x > 1 என்க . 


. 


. 


un + 1 

น 


1 + xn 
1 + x ^n + 2 


1 


+1 
x2D 


= 


1 


( ran + ra 


lim 


un + 1 


X 


- 


X 


( 0 + 1 
0+ 


1 < 1 x > 1 


--- 


= 


un 


x® 


X 


ஃ தலம்பேரின்படி , Zun ஆனது ஒருங்குகிறது . 


1 


a 
( iii ) x = 1 என்றால் , up = 

1 +12n 


- 


ஃ கொடுக்கப்பட்ட தொடர் 

Sun = k +++++ .. 
1 ( 1 + 1 + 1 + . 

மு.வ. ) 
121 


மு . வ . 


- 


. 


= 


ஆனால் 21 ஆனது விரியும் தொடர் . 
ஏனெனில் { sn} = { n } – 0 


( 13 ) x (log ) 9 + x (log j9 + x ( log ) 4+ ... ( மு.வ ) . 


g > 0 


un = xn + 1 [ log ( n + 1 ) ] 4 


un + 


- 


= xn + a 


[ log( n + 2 ) ] 


Un + 1 


- 


X 


un 


[ log ( n + 2 ) ] 

log ( n + 1 ) / 
ஆனது 3 - ஐ அணுக , log ( x + 1 ) > 0 , log ( n + 2 ) 
ஆனால் 2 ஆனது தேராக் கணிதம் ( Indeterminate quantity ). 
ஆகையால் , log ( n + 2 ) - ஐ n- ஐக் குறித்து வகையிடு . அதுபோல் 


n 


202 


பகுப்பாய்வு இயல் 


log ( n + 1 ) - ஐயும் 7 - ஐக் குறித்து வகையிடு . பின்னர் எல்லை காண்க . 
இம்முறையைப் பற்றி விரிவாகப் பின்னர் காண்போம் . அதுவரை 
குருட்டுப் பாடமாக இம்முறையைப் பின்பற்றுக . இம்முறைக்கு 
லோபிதால் விதி (d Hospital s Rule ) என்று பெயர் .. 


4 


un + 1 


lim 


lim 
> 


( log { n + 2 ) ] 9 


lim 


( 


] 


X 


( n + 2 ) 

1 


Un 


( n + 1 ) 


lim 


n + 1 79 
X 

[ n + 2 


41 


பு 


lim 


1+ 

n 

2 
1+ 

n 


= x 


* (H+ 3 ) 


1 - ல 


x < 1 என்றால் தலம் பேரின்படி , un ஒருங்குகிறது . 
x > 1 என்றால் தலம் பேரின்படி 2 விரிகிறது . 


x = 1 என்றால் தலம்பேரினால் பயனில்லை . 


x = 1 என்னும்போது , un = [ log { n + 1 ) ] 9 


lim 


lim 


un = 


[ log ( n + 1) ] = 0 +0 


R+ o 


ஃ . Eun ஆனது x = 1- க்கு விரிகிறது . 


. 


( 14 ) 


Σ 


xn 
1 + n xan 


n = 1 


xn + 1 


ups 


xn 
1 + naxan 


ஃ 


un + 1 


- 


1+ ( n + 1)} x^{ n + 1 ) 


xn + 1 


La + 1 
1 


1 + n x ? a 
1+ ( n + 1 ) x2 ( n + 1 ) 


xn 


= x 


1 + n2x2 
1+ ( n + 1 )-xan + 2 


முடிவில்லாத் தொடர் 


203 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 


1 


( j ) x < 1 என்க . 


X 


- 


y > 1 எனலாம் . 


na 
mex ? n = 

y n 


n- என்றால் n 0 , y’0. ஆனால் ஃ என்பது தேராக் 
கணியமாயிற்றே ! ஆகையால் லோபிதால் விதியைக் கடைபிடிக்க ! 
m " - ஐயும் , yn- ஐயும் தனித்தனியே வகையிட்டுக் காண்க ! 


lim 


. 


lim n ? 
mix ? n = 

no oyn 


= 


lim 2 
n + o | 2nyaa- 1 


lim 1 
n + o yen 


lim 


இதுபோல் 


( n + 1 ) ? x ?n + 2 = 0 என்று நிறுவலாம் . 


lim 


. 


x < 1 என்னும்போது , 


un + 1 

1 
un 


1 + 0 

= xK1 
1 + 0 


ஃ தலம்பேரின்படி , x < 1 என்றால் 2un ஒருங்குகிறது . 


( ii ) x > 1 என்க . 


Un + 1 
นัก 


- 


1 + nixen 
1+ (n + 1)} x}n + 2 


1 

+1 
m2xan 
1 n + 

+ 
nexan 

1 


X 


2 


1 
nix n 
1 

+1+ 
n x2n 

n 


* + 1 

(1+1) * 


lim unil 


0 + 1 
0+ ( 1 + 0) 3 " 


n + 0 


นัก 


* 


1 


< 1 


204 


பகுப்பாய்வு இயல் 


ஃ தலம்பேரின்படி , Sun ஆனது ஒருங்குகிறது . 


( iii ) x = 1 என்க ,. 


. 


* 


1 
1 + n 


1 


Vn 


என்க . 


* 


--- 


Un 
Vn 


1 
1 + n 


n2 


in 


1 


- 


1 


+1 


lim 


1 
0 + 1 


1 + 0 


n- + ல 


Vn 


ஃ . ஒப்பீட்டுச் சோதனைப்படி , Eun- ம் , 2 - ம் ஒரே தன்மையன . 


ஆனால் 46 - ன்படி , 2 ஆனது ஒருங்குகிறது . 
ஃ Eur- ம் ஒருங்குகிறது . 


3 


4 


( 15 ) 2x + 3x + 


+ 


27 


மு.வ . 


3 4 
x + 

x + 
28 37 


. . மு . வ . என்று எழுதலாம் . 


un 


-- 


n + 1 
ne 


** 


X7 


n + 2 


un + 1 


(n + 1)xx | 


3 


us + 1 ) 


xn + 1 


n + 2 ne 
( n + 1 ) n + 1 


- 


+2 
n + ] 


( * ) 


un 


xn 


2 
1+ 

n 


1 


1 


1+ 


+ ) 


H 


lim 


un + 1 


un 


205 


முடிவில்லாத் தொடர் 


x < 1 என்றால் , தலம்பேரின்படி Sun ஆனது ஒருங்குகிறது . 
x > 1 என்றால் , தலம்பேரின்படி Zus ஆனது விரிகிறது . 
x = 1 என்றால் தலம்பேரினால் என்ன பயன் ? ஒன்றும் இல்லை . 


n + 1 


x = 1- க்கு , un = 


n8 


1 


1 


n + 1 


n + I 


un 


என்றால் 


sn2 


* = 1+ 


ni 


lim 


uni 


ஃ 


" 2 = 1 + 0. ஆனால் , vn ஆனது 4-6 - ன்படி 

Lun- ம் ஒருங்குகிறது . 


Vn 


ஒருங்குகிறது . 


xn ! 


( 16 ) 


1 
1k 


x 
+ 


* + + 


+ 


(2n+ 1)k+ ... ( மு.வ.) 


xn - 1 


un = 

( 2n - 1 ) 


xn 


un + 1 


( 2n + 1 ) k 


2 


1 


un + IL 


xn 


( 2n - 1 ) k 


= x . 


2n 
( 2n + 1 / 


- 


uni 


( 2n + 1) 


xn - 1 


2+ 


n 


lim 


un + 1 


1- + 0 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 

( 1 ) x < 1 என்றால் தலம்பேரின்படி , Zun ஆனது ஒருங்குகிறது 
( ii ) x > 1 என்றால் தலம்பேரின்படி Zun ஆனது விரிகிறது 
( iii ) x = 1 என்றால் தலம்பேரினால் பயனில்லை . 


r = 1 க்கு , 4n = 


1 
( 2n - 1) 


206 


பகுப்பாய்வு இயல் 


1 


- என்றால் 
** -- 

( 21 ) 


2n - 1 


- )) 


lim 


un 


1 


- 


+0 


Vn 


2k 


ஃ ua- ம் , - Y- ம் ஒரே தன்மையன . 


( k > 1 என்றால் ஒருங்குகிறது 
ஆனால் 2 ஆனது 

lks1 என்றால் விரிகிறது 


: 4 - ம் / > 1 என்றால் ஒருங்குகிறது 


ks1 என்றால் விரிகிறது . 


4:11 . சோதனை 6. கோஷியின் முதல் மூல சோதனை ( Cauchy s 

Root Test ) 


z un என்பது நேருறுப்பு முடுவில்லாத் தொடர் என்க . 


1 


أن 


lim 


unl / n < 1 என்றால் 


z un ஆனது ஒருங்குகிறது 


n = 1 


lim 


unl / n > 1 என்றால் , 5 un ஆனது விரிகிறது .. 


n = 1 


நிறுவல் 


lim 


( i ) 


up1 / n = l < 1 என்க . 


1 < 1 என்பதால் +5 < 1 என்றவாறு மிகமிகச் சிறிய S > 0- ஐத் 
தேர்ந்தெடுக்கலாம் . 


lim 


1 


was = /| என்பதால் nan - | un - 1 | < E 


அதாவது / - << u, i < l + 


முடிவில்லாத் தொடர் 


207 


ஃ us < ( l + s ) 


un . < (I + )" 
uno + l < / l + c ) +1 


uno + z < [I + )" * முதலியன . 
இவற்றைக் கூட்ட , n. + no + 1 + ...... < l + c ) " + (I + c ) + 

+ ( 1+ c ) o *8 . 


1 


<!l+s)*. 1+( +-)+( + + ..... 


(1+ )r . > 0 என்பது மாறிலி. 

மேலும் 1 + ( + ) - ( + ) + என்பது ஒருங்கும் 
பெருக்குத் தொடர் ( ஏனெனில் / + << I ) 

ஃ ஒப்பீட்டுச் சோதனையின் படி , Sup ம் ஒருங்குகிறது . 


( ii ) lim 


unl/n = l > 1 என்க . ஃ nan + l - S < ulln < l + s , 


E > 0. 


I > 1 என்பதால் , 1- > 1 என்றவாறு மிகச் சிறிய = > 0 ஐத் 
தேர்ந்தெடுக்கலாம் . 


unl / n > l - < > 1 , nan . 
un > ( l - e ) n , nan 
un . > ( l - t )" 
đao + > 1 - e not 
uao + 2 > ( l - s ) no + 2 


1 


இவற்றைக் கூட்ட 


| 


un + uno + 1 


+ uao + 2 


+ ... > (!- C )^ o {1 + (! - c ) + 

( ! -C ) + .... மு.வ.} 


208 


பகுப்பாய்வு இயல் 


(I - e ) " என்பது நேர் மாறிலி எண் . 


மேலும் 1+ ( ! - c ) + (1-4) + . ... மு . வ . என்பது 1 - ஐ விடப் 
பெரிய பொது விகிதமுள்ள பெருக்குத் தொடராகையால் , 
இப்பெருக்குத் தொடர் விரிகிறது . 


ஃ ஒப்பீட்டுச் சோதனைப்படி un ம் விரிகிறது . 


சோதனை 7. கோஷியின் இரண்டாவது சோதனை 


un > 0 , 


lim Un + 1 

= > 
noun 


lim 

U.I / n = 1 
n - 00 


நிறுவல் 


lim 


un + 1 | 


= 1 என்றால் 


un 


nan + 


| 


un + 1 

tuni 


- /| 

< 6 , > 0 


un + 1 < l + 6 , nano 


அதாவது- > 


un 


அதாவது 1 - E < 


uno + 1 / I + 
uno 


1 - E < 


un , + 2 
uno + 11 


1+ 


1 - E < 


Uy . + s 
uno + a 


< I + € 


1-4 


u 

O +PA I + 
Ano + p - 1 


இவற்றையெல்லாம் மேலிருந்து கீழ்பெருக்க , 


uno + 1 


uno + 2 


( 1- E } P < 


uni + 3 

2 


Lino + P 
unatp - 1 


< ( I + ) 


, 


una 


un . 


uno + 


+1 


+2 


மூடிவில்லாத் தொடர் 


209 . 


அதாவது ( ! -C ) p < 


unop 
tuno 


< { l + EP 


. : un > 0 , ஃ un , (l - d ) P < un + p < un , ( l + s ) P 
( n . + p ) படி மூலம் எடுக்க , 


1 


uno 

1 /( no + p ) ( ! -- CPI ( ro + P ) < un . + p n + p < 


P 


n + ( I + ) o+ P 


n , என்பது ஒரு மாறிலி எண் . p- ஐ -க்கு அணுக விடுக . 


lim 

(1-4 ) 
pa 


n tp 


= 1-4 


p 


.. ! - 25 < (l -6 ) " P < l , nan , 


p 


lim 


m 


no + P = 1 + E 


( + ) 


pO 


p 


ஃ I < (l + n + p < l + 26 , nan , 

c) 


1-26 > uml / mz1 + 26 , nam , m = max (no , n , 


n ) 


lim 


unl / n = 1. 


குறிப்பு 

இத்தேற்றத்தின் மறுதலை உண்மையாகாது . இதற்கு எதிர் 
உதாரணம் : 
1 + a + ab + ab + ab + + aazn - 1 + anza + ... ( மு.வ.) 

a > 0 , b > 0 , a + b . 
1 

( n இரட்டை எண் ) 


. 


up = a ba 


. 


= a2b2 


upl / n = Vab 


1 
b1 / n 


ப . 


-14 


210 


பகுப்பாய்வு இயல் 


lim 


up1 / n = Vab 


= vb 


D 
Un = a 


n - 1 

-1 ( n ஒற்றை எண் ) 
b 2 


2 


8 


-1 

b 


2 


2 


ம 


= 


aeb2a- ( 1/2 ) 


b- { 8/2 ) 


| 


an/ 2 

bn / 2 
al /2b3 / 2 


unl / n = 

Vab 
al / { 2n ) 53/ { 2n ) 


| 


lim 


up 1 /n = Vab 


ஃ n ஆனது இரட்டை எண்ணானாலும் , ஒற்றை எண்ணானாலும் , 


lim 


u.l / n = Vab 


n இரட்டை எண் என்றால் , 


un = an /26 ( 1/2 ) - 1 
unt = an / 2 bn / 2 


un + 1 

un 


an / 2 bn / 2 

= b . 
an / 2 b { n / 2 ) -1 


இப்போதும் ஒற்றையெண் என்றால் 


n - 1-1 


n 1 

2 
un = a 


b 2 


n 


n - 1 


1 


+ 1 


un + 1 = a 


n - 1 +1 


n -- 1 


2 


-- 


2 


un + 1 

| 
up 


b 


- 


1 
a . 
-1 


m 


22 


b 


21 


a 





முடிவில்லாத் தொடர் 


21 


up1 /n - Vab என்றால் , 


un + 1 + Vab 


Un 


4:12 . கோஷியின் விகித சோதனையை ஒட்டிய கணக்குகள் 


கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 


1 


n2 


( 1 ) 


n = 1 


1 


1 


un 


02 


( + ) 


1 


url/ n = 


lim 


up1 / n = 


lim 


n 


(1+ ) 


* 


ஃ கோஷியின் விகித சோதனைப்படி , Eup ஒருங்குகிறது . 


( 2 ) 2 


n2 


.1 
Vn 


* 


n = 1 


என்றால் 


( 1+ 
--( + ) 

+ " 
4.-- (+++ ) 

- " 
I++ ) 


1 


) " 


lim 
no 


win = < :: e> 


கோஷியின்படி , Zun ஒருங்குகிறது . 


( 3 ) 


2 , 


In + 2j 


( n + 1 ) n 

xn 


n = 1 


212 


பகுப்பாய்வு இயல் 


( + })) 


n + 1 
n +2 xn 


1 / 


(n + 1 ) 


( 


in +2 


+ 


lim unl / n 


X 


- 0 


- 


2 
1+ 


n 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 

( i ) x < 1 என்றால் , கோஷியின்படி un ஆனது ஒருங்குகிறது 
( ii ) x > 1 என்றால் கோஷியின்படி Eun ஆனது விரிகிறது 
( iii ) x = 1 என்றால் கோஷியினால் பயனில்லை . 

x = 1 என்னும்போது , 


D 


2 
1+ 


+ 


lim 


lim 

un 


( +1) 
4.- (1-3) 

( 1+ :) 
+ 2)" ) 
* - :) : 42: (+ ;) 
( -- (1+ 2)" ] 

y = ) 
= 140 


n - o 


= 


ஃ un ஆனது விரிகிறது . 


( 4 ) 


nna 


Σ 

(n + 1 ) n " 


4 - ன் ஃடி- - (H )" ( + 


முடிவில்லாத் தொடர் 


213 


lim 


. 
up 


< 1 : 


- 


11 


7+ 0 


ஃ கோஷியின்படி , Sun ஆனது ஒருங்குகிறது . 


4-13 . சோதனை 7. " ராபெ " யின் சோதனை ( Raabe s Test ) 

Eup என்பது நேருறுப்பு முடிவில்லாத் தொடர் என்க . 
lim | un 

> 1 என்றால் Eun ஒருங்குகிறது . 
un + 1 


n - 00 


" { " 
( 


-1) 1 
1 )} 


lim 


n 


Un 
un + 1 


< 1 என்றால் un விரிகின்றது . 


n + 00 


நிறுவல் 

உடன் ஒப்பிடுக . 
yun- ஐ 


nP 


1 
Σ P ஆனது 


p > 1 என்றால் ஒருங்குகிறது . 
p < 1 என்றால் விரிகிறது . பார்க்க 46 . 


( 21 என்றால் இருக்குதல் கார்க்கக் 

21, ஒருங்குகிறது . 


p > 1 என்க . 


.. 2 


49 சோதனை 4 - ன் படி , un ஒருங்கவேண்டுமானால் 


un + 1 


nP 


( n+1} ) 

( 1 ) 


. 


Un 


(in + 1 ) 


uni 


( அதாவது ) 


( n + 1 ) P_ ( n 

int 
nP 


- 


(" * ) - (1 + 1 ) 


un + 1 


u 


( அதாவது ) 


p(p - 1) + 


> 1 + 2 


+ 


+ 


un + 1 


2n2 


4 .... 


un 
un + 1 


--- 


( அதாவது ) 


1 > P + P/pl + ... 
( 14-1 ) > p + P2 + 


அதாவது ) 


.. 


- 214 


பகுப்பாய்வு இயல் 


lim 


அதாவது 


n 


( 


uni 
up + 1 


> 1 ( : p > 1 ) 


lim 


( 7(4. -1) ) 


> 1 என்றால் Eu . ஆனது ஒருங்கும் . 


1 


n - 0 


1 


இப்போது p < 1 என்க ... - விரிகிறது . 


49 சோதனை 4 - ன்படி , Zun ஆனது விரிய வேண்டின் 


wn + 1 ) 


nP 


Up 


(n + 1 ) P 


un 


( அதாவது ) 


< ("+ ) -( 1+ ) =1 +2 + P 


P( - 1 ) 


un + 1 


12 


n . 


+ 


. 


. 


மு . வ . 


- 1 ) 1 

m 


+ 


. 


அதாவது 


மு.வ. 


அதாவது n 


மு . வ . 


un + 1 


14 -1 <A + " ? 
( 1 ) < p + !!? - + 

-1 ) < p < 1 (= ] < I ) 
( 1 ( 146 - 1 ) ] < 1 என்மூல 344 ஆனது விரியும். 


lim 


Un 


( அதாவது ) 


( 


n > 0 


Un -t1 


lim 


குறிப்பு 


தலம்பேரின் சோதனை தவறினால் ராபெயைத் துணைக்கு 
அழைக்கலாம் . 


lim 


( " 
( 7 ( 416, - : ) ) - 1 என்னுல் ராபெயினால் ஆதாயம் 


n- + O 


இல்லை . 


4:14 . ராபெயைப் பயன்படுத்தும் கணக்குகள் 
கீழ்க்காணும் தொடர்களைச் சோதிக்க : 

1+ a ( 1 + c ) ( 2 + a ) 
( 1 ) 1+ + 

+ 
1 + B 

( 1 + B ) ( 2 + B ) 


215 


முடிவில்லாத் தொடர் 


முதல் உறுப்பாகிய 1 - ஐ நீக்குக . அப்படியே நீக்கினால் 
தொடரின் தன்மை மாறாது எனக் கண்டோம் . இப்படி நீக்கு 
வதால் பயன் , -ஐத் தெளிவாக எழுதலாம் என்பதுதான் . 


. 


-- 


un 


( 1 + a ) ( 2 + a ) 
( 1 + B ) ( 2 + B ) 


( n + a ) 
. ( n + B ) 


. 


tun + 1 


( 1 + c ) ( 2 + c ) ( n + a ) ( n + 1 + a ) 
( 1 + B ) ( 2 + B ) ... ( n + B ) ( n + 1 + B ) 


un + 1 
un 


n + 1 + 
n + 1 + 3 


] 


1 + a 


1 * 


1+ 
1+ 


lim 


un + 1 ) 
un 


- 


= 1 


தலம்பேரின் சோதனை தவறிவிட்டது . 


ராபெயைப் பயன்படுத்தலாம் . 


*(... -1 ) == (#+I+ 2-1 ) == (" + 1# Ar + = - " ) 


n ( B - o ) 
n + 1 + a 


- 


1 

1. + a 
1 + 

n 


( B - a ) 


Jim 


un 


B - a 
1 +0 


- 


( 


= B - a 


1 + 0 


14n + 1 


ஃ ராபெயின்படி 
B - a > ] ( அதாவது ) B > 1 + x என்றால் , Zun ஆனது 

ஒருங்குகிறது . 
B - a < 1 ( அதாவது ) B < 1 + a என்றால் , Zua ஆனது விரிகிறது . 
B - x = 1 என்றால் , ராபெ " தவறுகிறது . 
அதாவது B = 1 + a என்றால் 


216 


பகுப்பாய்வு இயல் 


( 1 + a ) ( 2 + a ) ( 3 + a ) ...... ( n + a ) 
( 2 + c ) ( 3 + a ) ( n + c ) ( n + 1 + a ) 


- 


1+ 
n + ( 1 + a ) 


1 


என்க . 


7 


unl 


- 


1 + a 
n + 1 + 


1+ 
sn = 

1+ a 
1+ 


va 


i n 


lim un 

= 1 + a + 0 
n > 0 vn 


( a + - 

- 1 ஏனெனில் , a = -1 என்றால் கொடுக்கப்பட்ட தொடர் 
1 + 0 + 0 + . என்றாகிவிடும் .) 


ஃ Eun- ம் Era- ம் ஒரே தன்மையன . 


ஆனால் Evn 


-- 


2- ஆனது விரிகின்றது . 


ஃ up ஆனது விரிகின்றது . 


1 


82 


( 2 ) 1 + 2 3 


1.3x3 1.3.504 
+ + 

-- 
2:45 2.4.67 


மு.வ. 


முதல் உறுப்பை நீக்குக . x உறுப்பின் கீழுள்ள உறுப்பானது , 
அண்மையிலுள்ள பின்னத்தின் விகுதியின் கடைசி எண்ணுடன் 
1 - ஐக் கூட்ட வரும் . 


1.35 ... ( 2n - 1 ) xn + 1 
அப்போது , un = 

2.46 

2n 2n +1 


un + 1 


1.3.5 
2.4.6 .. 


( 2n - 1 ) ( 2n + 1 ) xn + 2 

2n ( 2n + 2 ) 2n + 3 


. 


un + 1 
tin 


1.3.5 .... ( 2n - 1 ) (2n + 1 ) an + 2 
2-4-6 ... 

20 ( 2n + 2 ) 2n +3 


24.6 ..... 

2n 

2n +1 
135 .... ( 2n - 1 ) xn + 1 


217 


முடிவில்லாத் தொடர் 


= 


( 2n + 1 ) ( 2n + 1 ) 
( 2n +2 ) ( 2n + 3 ) 


X 


( 2+ :)(2+1 ) 
(2+ ) ( 2 


X 


3 
2+ 

n . 


lim 


un + I1 


10 


un 


என்றால் , 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 
( j ) x < 1 

தலம் பேரின்படி , Eua ஆனது 
ஒருங்குகிறது . 
( ii ) x > 1 என்றால் , தலம்பேரின்படி , Zun ஆனது விரிகிறது . 


( iii ) x = 1 என்றால் , தலம்பேரினால் பயன் இல்லை . 


x = 1 என்றால் 


un 


( 2n + 2 ) ( 2n + 3 ) 

( 2n + 1 ) 


un + 1 


:(12,-1 ) -n ( 2n+2) 21 +3) 


( 2n + 2 ) ( 2n + 3 ) 

( 2n + 1 ) 


= " [ 


4n3 + 10n + 6- 4n - 4n - 1 

( 2n + 1) 


5 
6+ 


6n + 5 
( 2n + 1 ) 


- 


= " 


6ns + 5n 
41 + 4n +1 


4 . 


1 


4+ 


+ 

n ? 


1 


lim 


tuni 


3 


( 


- 


- 1) 
= 4 


1 


tip + 1 


r-> 


ஃ . ராபெயின்படி , Zun ஆனது ஒருங்குகிறது . 


22.42 


22.42.62 


22 
( 3 ) x + 

3-4 


+ 3+456 

x + 3+4+5 +673 * 


x + 


218 


பகுப்பாய்வு இயல் 


முதலுறுப்பை நீக்குக . 
22.42.62 ( 20 ) 

x 
3.4 5 . ( 2n + 2 ) 


+ 2 


- 


. 


un + 1 


22 • 47 • 6 . . . ( 2n ) " ( 2n + 2) 
345 ... . ( 2n + 2 ) ( 2n + 3 ) ( 2n + 4 ) 


-- 


x ? n + 4 


un + 1 


x2n + 4 


( 2n + 2 ) 
( an r 3 )( 2n + 4 ) xn+ 2 


un 


4 + 


2 


( 2n + 2 ) 
( 2n + 3 ) ( 2n +4) 


-- 


= 


40 + 8 + 4 
40 + 14n + 12 


2 


8 4 
n 

m2 
14 12 
4 + + 

n 


m2 


lim up+1 

un 


2 


- 


2 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 
( i ) x < 1 என்றால் , தலம் பேரின்படி , Sun ஆனது ஒருங்கு 

கிறது . 
( ii ) x > | என்றால் தலம் பேரின்படி pun ஆனது விரிகிறது . 
(iii ) x " = 1 என்றால் தலம்பேரினால் பயனில்லை . 

x = 1 என்னும்போது 


up 
1 + 1 


412 + 14n + 12 
4n + 8n +4 


ஃ ( 4., -1 ) - ( 1 


4 + 14n + 12 
4n + 8n +4 


6n + 8 
4n + 8n + 4 


- 


6n2 + 8n 
4n + 8n + 4 


8 
6+ 

11 
8 
4 + - + 

n 


4 


m2 


lim 


6 


( 


- 


-1 ) 


un + 1 


4 


... ராபெயின்படி , un ஆனது ஒருங்குகிறது . 





முடிவில்லாத் தொடர் 


219 


( 4 ) x (2n )! 

2 = 1 ( n !) 


----- 


x ( 2n ) ! 

( n ! ) 


un + 1 


xn + 1 [ 2 { n + 1 ) ! ] 

[ { n + 1) !? ) 


2 


un + 1 
un 


xn + 1 ( 2n + 2 ) ! { n! ) 

( n + 1)!? xn ( 2n ) ! 


( 2n + 2 ) ( 2n + 1 ) 
( n + 1) ( n + 1 ) 


X 


( 2 + 2 ) ( 2 + 1 ) 


X 


1 
1+ 

n 


1 + 

T 


... lim 


up + 1 
un 


= 4x 


1-0 


1 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 
( i ) 4x < I ( அதாவது ) x < / என்றால் தலம்பேரின்படி 

Sun ஒருங்குகிறது . 
( ii ) 4x > 1 ( அதாவது ) x > + என்றால் தலம்பேரின்படி Eus 

விரிகிறது . 


( iii ) 4x = 1 என்றால் தலம் பேரினால் பயனில்லை . 


bin + 


4x = 1 க்கு , 


( 2n + 2 ) ( 2n + 1 ) 

( n + 1 ) 


un 


4n + n +2 
4n ? + 8n +4 


- 


un 


n + n 


in 


-- 


( 


4n + 8n + 4 
4n + 6n + 2 


- 


-1 ) - 


-1 ) 


n ( 2n + 2 ) 
4n + 6n +22n + 31 + 1 


( un + 1 


220 


பகுப்பாய்வு இயல் 


1 


1+ 


3 1 
2 + - + 

ne 


lim 


1 ( 4 -1 ) - </ 


10 


ராபெயின்படி , Zun ஆனது விரிகிறது . 


4-15 . சோதனை ! மடக்கை விகித சோதனை | ( Logarithmic 

Ratio Test ) 
Lun ஆனது நேருறுப்பு முடிவில்லாத் தொடர் என்க . 


lim 


Un 


n log 


ஆனது 


un + 1 


> 1 என்றால் Eun ஒருங்குகிறது . 


< 1 என்றால் un விரிகிறது . 


( Schlomilch ) CFT GEOT 


என்றும் 


இதனை ஷ்லோமில்ஃ 
சொல்லுவர் . 


நிறுவல் 

1 
49 சோதனை 4 - ஐப் பயன்படுத்தி , Zun- ஐ 2 உடன் ஒப் 

nP 
பிடுவோம் . 


p > 1 என்றால் -- ஆனது ஒருங்குகிறது . 


மேலே குறிப்பிட்ட சோதனைப்படி , 

np . 

என்றால் தான் un ஆனது ஒருங்குகிறது . 
( n + 1) 


up + 1 


un 


un 
( அதாவது ) 

up + 1 
ஒருங்குகிறது . 


> ( + ) என்றால்தான் 22 ஆனது 


(அதாவது)... > (1+ 1) 


முடிவில்லாத் தொடர் 


221 


( அதாவது ) 


นก 


log 


> p log 


og (1+ ) = p (H - > + -... மு .. 

மு.வ. ) 


un + 1 


Un 


P 


( அதாவது ) log : 


> 


p 

+ 
2n2 


up + 1 


p | 


அதாவது n log 


un 
un + 1 


> p 


+ 
2n 


lim 


un 


( அதாவது ) 


n log 


- > p > 1 ( :: p > 1 ) 


un + 1 


lim 


Un 


.. Sun ஆனது , 


(" 


n log 


1 என்றால் ஒருங்கு 


100 


) 1 


un + 1 


கிறது . 


1 
இப்போது p < 1 என்றால் 2 ஆனது விரிகிறது . 

Mp 
அதே சோதனையை மேற்கண்டவாறு பயன்படுத்தினால் 


lim 
100 


(க logs , ) < 1 என்றால் 3 , விரிகிறது . 


இந்தச் சோதனையைப் பயன்படுத்திக் கணக்குகள் 


கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 


( 1 ) x + 


2282 

+ 
2 ! 


388 
3 ! 


+ 


44x4 555 

+ + 
41 

5 ! 


மு.வ. 


nnxn 


uns 


un + 1 


{ n + 1 } n + 1 xn + 1 

( n + 1 ) ! 


un + 1 
unl 


( n + 1 } n + 1 n ! xn + 1 
( n + 1 ) ! nn 


xn 


- ( " + " )" = = ( 1+ !) 


X 


222 


பகுப்பாய்வு இயல் 


lim 


lin + 1 


lim 


--- 


e x 


( 1 + 1 ) - - 


e 


uni 


10 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 


( i ) ex < 1 ( அதாவது ) x < - என்றால் தலம் பேரின்படி 

Sun ஒருங்கும் . 
(i) ex > 1 ( அதாவது ) x > என்றால் தலம்பேரின்படி 

Eun விரியும் . 


1 


( iii ) ex = 1 ( அதாவது ) x = 


என்றால் தலம் பேரினால் 

பயனில்லை . 


un + 1 


1 


x = - என்னும்போது , 


Un 


e 


Un 


.. log 


log 


- 


(1+ ) ". 
( + 

log(1 ++ ) 
log e-"{ - ++ ... ) 


loge - n log 


un + 1 


= loge - n 


- 


1 
+ 

3n3 


n 


22 


1 
= 1-1 + 

2n 


1 1 

+ 
303 

4ns 


( 1 


- 


- 5 


1 

+ 
Зп 4n ) 


1 


Un 
n log 


1 
Зп 


- 


- 


1 
+ 

4n2 


un + 1 


2 


lim 


un 


. 


n log 


1 
2 


< 


11 


n- ல 


un + 1 


ஃ மடக்கை விகித சோதனைப்படி , un ஆனது விரிகிறது . 


( 2 ) 


d + x ( a + 2x )" , ( a + 3x ) 
+ 

+ 
1 ! 2 ! 

3 ! 


+ 


* 


- 


متمر 


* 


முடிவில்லாத் தொடர் 


223 


( a + nx ) 


--- 


un 


4 


un + 1 


[ a + ( n + 1 ) x ] n + 1 

( n + 1 ) ! 


| 


un + 1 


[ a + ( n + 1 ) x ] +1 

{ n + 1 ) ! ( a + nx ) n 


tuni 


a 


10 + 1 


+ 1 


( n = 1 ) 


- 


n ! 
( n + 1 ) ! | 


( n + 1 ) + 1xn + 1 

mara 


( +1 ) 


+1 
( n + 1 ) x 


n + 


n 


(A +1 ) 
_{ n +in + ) 

( 1+ )" 


X 


n 


a 

+1 
nx 


lim 


un + 1 


== ex 


un 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 


1 


என்றால் தலம்பேரின்படி , Eur 


( i ) ex < 1 ( அதாவது ) x < 
ஒருங்குகிறது . 


e 


1 


( ii) ex > 1 ( அதாவது ) x > 


என்றால் தலம்பேரின்படி un 


e 


விரிகிறது . 


1 


என்றால் 


தலம் பேரினால் 


( iii ) ex = 1 ( அதாவது ) x = 
பயனில்லை . 


1 


X 


என்னும் போது , 


224 


பகுப்பாய்வு இயல் 


ae 


In + 1 


+1 


( n + 1 ) 


Ua + 1 
Ua 


ea 


+1 


n 


e . 


+1 


n 


Un 


11 * 

( 1 + y )" . 

1 " 
Cent + 1 ) " 

) 
y**(1+ 
(in 
log e + nlog ( 1+ 3 1 

) -(n +1)log ( 

log (1+ m71) 
-- 100 ( + ) 


Unti 


n 


n + 1 + 1 


Un 


n log 


w 


n 


Un + 1 


ea 


1 + n 


ea eas 

+ 
2n ? 3n8 


N 


t 


ae 


–(n +1) { 


a ea a es 
In +12(n + 1) 
2 (n + 1 ) ( 3n + 1 ) 

+ 


{ 


1 

+ 
2n ? 


1 
3n8 


... 


} ] 


e aº ea 
2n 3n2 


+ 


a e ? 


eas 


ae + 


2 (n + 1) -3 (n + 1 )2+ 


iton- 


-1+ 


1 
3nº 


+ 


] 


e a® + 1 

a e * eas_1 
+ 

+ 
2n 2 ( n + 1 ) 

3n ? 


a % e3 

+ 
3 (n + 1)* 


... ] 


a e 


a8e8 


1 - e aº 

+ 
2 


+ 


e8a8 - 1 

3n 


+ 


2 


2 (1+1) 


3 [n+2+ ) 


முடிவில்லாத் தொடர் 


225 


lim 


n log 


1 - e a 

+ 
2 


are 
2 ( 1 + 0 ) 


uy + 1 


= < / 


ஃ மடக்கை விகித சோதனைப்படி , Zun ஆனது விரிகிறது . 


4-16 . சோதனை 9. கோஷியின் ஒடுக்கல் சோதனை ( Cauchy s 

Condensation Test ) 
( i ) எல்லா நேர் முழு ா - க்கும் f( n ) நேர் . 
( ii) n அதிகமாக அதிகமாக , f ( n ) நிலையாகக் குறைகிறது . 
( iii ) a என்பது 1 - ஐ விடப் பெரிய நேர் முழு எண் என்றால் 

f ( 1 ) + f( 2) + f ( 3) + ..... + f ( m ) + மு.வ. 
af (a ) + a°f (a ) + a°fla ) + .... + af(a ) + . 

... மு.வ. என்ற 
இரு முடிவில்லாத் தொடர்கள் ஒரே தன்மையன , அதாவது 
இரண்டும் ஒருங்குகின்றன , அல்லது இரண்டும் விரிகின்றன . 


நிறுவல் 


A f(m ) ன் உறுப்புகளைக் கீழ்க்கண்டவாறு தொகுக்க : 
f (1 ) +1 (2 ) + ... + f (a ) } 
+ { f ( a + 1 ) + f ( a + 2 ) + . + f { a ) } 
+ { f ( a +1 ) + f ( a + 2 ) + + f ( as ) } 


. 


. 


. 


+ { f ( an - 2 + 1 ) + f ( a" -2 + 2 ) + 
+ { f ( an- + 1 ) + f ( an - 1 + 2) + 


+ f ( an - 1 ) 
+ f ( ar ) 


. 


7 - வது தொகுதியிலுள்ள தொகையை g ( n ) என்க . 
அதாவது f (an- 1 + 1 ) + f ( ar- 1 + 2 ) + .... + f ( ar ) = g ( n ) என்க . 

இத்தொகுதியிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை = an - an - 1 
f ( n ) ஆனது ஒரே முறை இறங்கும் சார்பாதலால் , 

f ( an - 1 + 1 ) > f (an- 1 + 2 ) > ... > f ( ar) . அதாவது இத் 
தொகுதியின் மிகச் சிறிய உறுப்பு f ( ar ) ஆகும் . 

ப.இ. - 15 


T 


226 


பகுப்பாய்வு இயல் - 


இப்போது , 1 ஆவது தொகுதியின் ஒவ்வொரு உறுப்பையும் 
f ( ar ) - ஆல் பிரதியிட்டால் , 

f (an) + f (ar) + ..... < f (an- 1 + 1 ) + f (an - 1 + 2 ) + .... + flar ) 
அதாவது ( ar - an- 1) f (ar ) < g ( n ) 
an - 1 ( a - 1 ) f ( ar ) < g ( m ) 


< g ( n ) 


c=f(ar) (" ~ )< s 
அதாவது a f (ar ) < - 8 ( m ) 


a 


a > 1 என்பதால் 


ஆனது நேர் முழு எண் 


a 


ஒப்பீட்டுச் சோதனைப்படி , 28 ( n ) ஆனது ஒருங்கினால் , 
Ear f ( an ) ஆனது ஒருங்கும் . 
ஆனால் 2g ( n ) என்பது 2 f ( n ) 


ஃ zan + ( an ) - ம் 2 f ( n ) - ம் ஒன்றாக ஒருங்குகின்றன . 
போது n- ஆவது தொகுதியின் ஒவ்வொரு உறுப்பையும் f (an- 1) 
ஆல் பிரதியிட்டால் 


( an - ar - 1 ) f ( an- 1 ) > g ( n ) 
ar- f ( an- 1 ) ( a - 1 ) > g ( n ) 


an - 1 


if ( an - 1) > 


1 
a - 1 


8 ( n ) 


zs ( n) ஆனது விரிந்தால் , Zar - lf (an - 1 )- ம் விரிகிறது . 
அதாவது 2f ( n ) -ம் Ear f { ar ) - ம் ஒன்றாக விரிகின்றன . 


+ 


ஃ Ef ( n) - ம் Lag f ( ar ) - ம் ஒன்றாக ஒருங்குகின்றன அல்லது 
ஒன்றாக விரிகின்றன . 


சில சிறந்த முடிவுகள் 

இரு முக்கியமான ஒப்பீட்டுத் தொடர்கள் கோஷியின் ஓடுக்கல் 
சோதனையைக் கொண்டு இரு ஒப்பீட்டுத் தொடர்களை அமைக் 
கலாம் . இவற்றில் ஒன்றை ஏற்கனவே வேறு வழியில் படித்தோம் . 


முடிவில்லாத் தொடர் 


227 


ன் தன்மை என்ன ? 


nP 


1 


hp 


f ( n ) a = 2 என்க . f ( n ) ஆனது ஒரே முறை இறங்கும் 
தொடர் . 

1 

1 
an f ( ar) = 2" f ( 2 # ) = 2 " . 

(2 " P ( 21 ) P - 1 
2 - 

+ ம் , 2 ( 2 ,. -ம் ஒன்றாக விரிகின்றன , அல்லது ஒருங் 
குகின்றன . 


1 
( 2P - 1 ) " 


1 
Σ 

2 ( p - 1n 


ஆனது ஒரு முடிவில்லாத பெருக்குத் தொடர் . 


1 


20p - 1 ) P > 1 என்றால் 


< 1 


இதன் பொது விகிதம் : 

, , - 
. பெருக்குத் தொடர் ஒருங்குகிறது . .. p > 1 க்கு 2 - ம் 
ஒருங்குகிறது . 


2 ( p - 1 ) 


p < 1 என்றால் 


1 
2P 


> 1 . ஃ பெருக்குத்தொடர் விரிகிறது . 


1 


ஃ p < 1 க்கு - 


-ம் விரிகிறது . 


nP 


p = 1 என்றால் 2 , = 5, + z ) 


20 


- 


21 = 1 + 1 + 1 + 


மு.வ. என்றாகிறது . 


. 


. 


இத்தொடர் 


விரிகிறது . 


* p = 1 க்கு = z ;- ம் விரிகிறது . 


1 


... 25 ஆனது 


p > 1- க்கு ஒருங்குகிறது . 
ps1- க்கு விரிகிறது . 


1 


228 


பகுப்பாய்வு இயல் 


1 


2. ஐப் பற்றி ஏற்கனவே படித்துள்ளோம் . 


1 


(ii ) Enlogm 


ன் தன்மை என்ன ? 


1 
f ( m ) 

என்க . f (n ) ஆனது ஒரே முறை இறங்கும் 
n ( logn ) P 
சார்பு . 

1 
a > 1 என்றால் an f ( ar ) = au 

an ( log an ) P 


1 
( n log a ) 


- 


1 1 
( loga ) P nP 


nP 


Ef ( n) ம் Ear f ( ar) ம் ஒன்றாக ஒருங்குகின்றன ,, அல்லது 
விரிகின்றன . 

1 

1 
அதாவது En{log mp 

ம் , 

Σ 

ம் ஒன்றாக ஒருங்கு 

( log a ) 
கின்றன அல்லது விரிகின்றன. ஆனால் , 2 ஆனது 

- 
p > 1 என்றால் ஒருங்குகிறது . 
p : 1 என்றால் விரிகிறது . 

1 p > 1 என்றால் ஒருங்குகிறது . 
ஃ E 

n (log n ) P | p51 என்றால் விரிகிறது . 


{ 


இதுவும் ஒரு முக்கியமான ஒப்பீட்டுத் தொடர் . 


4-17 . கோஷியின் ஒடுக்கல் சோதனையை ஒட்டிய கணக்குகள் 
கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 

1 
( ) 
n logn 
1 

1 
f ( n ) = 

என்றால் 21 f ( 21 ) 21 
n logn 

2" log 2" 


1 
n log 2 


முடிவில்லாத் தொடர் 


229 


Ef ( n ) ம் 


ம் ம் ஒரே தன்மையன . ஆனால் 
E- ஆனது விரிகிறது . ஃ 2 


1 
n log in 


ம் விரிகிறது . 


log n 


M8 


( 
2 
) 


n 


log " என்றால் 2 " f ( 2 " ) 


f ( n ) 


- 


log an 

2n 


= 2n 


log 27 


m 


= n log 2 


22" f ( 2 " ) = ( log 2 ) z n . இது விரியும் தொடர் . 


lim 


ஏனெனில் 


n = 0 = 0 


Ef( m)- ம் விரிகின்றது . 


( 3 ) 


1 
Σ 
n = 3 n lognlog log n 


f ( n ) 


1 
n logn log logn 


2 " f ( 20 ) 


2n , 


1 
2" log 2n log log an 


- 


- 


| 


1 
n log 2 log (n log 2 ) 


n23 என்றால் தான் log ( n log 2 ) < 1 ; ஏனெனில் log2 < 1 


1 


1 
n log 2 log ( n log 2 ) 


* 


7 


1 


ஆனால் 2 


ஆனது விரிகின்றது . 


. 


n = 31 


1 


ஒப்பீட்டுச் சோதனைப்படி , 2nlog2 log (n log 2) 

2 ) ம் 


ம் விரிகிறது . 


.. கோஷியின் ஓடுக்கல் விதிப்படி , f (m)- ம் ஒருங்குகிறது . 


230 


பகுப்பாய்வு இயல் 


4-18 . சோதனை 10. மடக்கை சோதனை || - தமோர்கன் - பெர்ட்ரான்ட் 

Gorgeur ( De Morgan - Bertrand Test ). 
Lux என்பது நேருறுப்பு முடிவில்லாத் தொடர் என்க. 


lim 


[{" ( .,-1 ) -1 } logn ) ஆன . 


ஆனது 


1 என்றால் un ஒருங்குகிறது . 
< 1 என்றால் Eun விரிகிறது . 


நிறுவல் 
zun , EV . என்பவை இரு நேருறுப்பு முடிவில்லாத் தொடர் 

Vn + 1 
களென்றும் nano 

< 

என்றும் கொண்டால் , 20 


un+ 1 
Un 


Yn 


ஆனது ஒருங்கினால் , Zur ஆனது ஒருங்குமென்றும் கண்டோம் . 


1 
Σνη = Σ 

என்க . 
n ( logn ) P 


4-17 - ன் படி , p > 1 என்றால் 20. ஒருங்குகிறது . p > 1 என்க. 


un + 1 / 


Va + 1 என்றால் - un ஒருங்கும் . 


In 


Vn 


i 


அதாவது 2ua ஆனது ஒருங்க வேண்டின் 

n ( log n ) P 
( n + 1 )[log { n + 1 )] p 


. 


un + 1 / 
นัก 


un 


n + 1 


( log ( n + 1 ) 


| 


( அதாவது ) 


+ 


n 


loġn 


( அதாவது ) 

un + 1 


log n 


p 


> (1+ ) 

logn ( 1 + 

2 ) 
( 1+ 1 ) 

( 1 + 1 ) 
16. > ( 1+ + ) { i + low los (1+ 1)] 


log n + log | 1+ 


log in 


அதாவது 


முடிவில்லாத் தொடர் 


231 


அதாவது 


> ( 1+ 1) 1 + 4H- + ... )] 


+ 


அதரவது 


+ 


. 


> ( 1+ 1 ) 1+ wign - 2x logn - ) 

>( 1+ + ) [ 1+ =1oga + (alben k 22-8 


அதாவது > 


+ 


உடைய உறுப்புகள் ) 


அதாவது 


P 

1 
+ 

k = 2 - ஐ 
n logn nk 

log 
உடைய உறுப்புகள் ) 


அதாவது 


Un 


- 


1 > 


+ 


un + 1 


1 

k 22 - ஐ உடைய 
nk logn 

உறுப்புகள் ) 


அதாவது 


" ( " , -1 ) > 1 + 1/ben + ( x- log in 


k 22- ஐ உடைய உறுப்புகள் ) 


அதாவது 


1 

k22- ஐ 
flogn 

உடைய உறுப்புகள் ) 


( அதாவது ) 


[ 1 (24 - )-1 ]logn > p + (s 


k > 2- ஐ உடைய 


உறுப்புகள் ) 


lim 


அதாவது 


[ " (... -1 ) -1] logr > p >1 : p > I 


232 


பகுப்பாய்வு இயல் 


lim 


Un 


[ " ( 


- 


-1 ) ] 


logn > 1 என்றால் Zun ஆனது 


n + 0 


un + 1 


ஒருங்குகிறது . 


1 


இப்போது , p < 1 என்றால் En (logn )p ஆனது விரிகிறது . 
Lun ஆனது விரிய வேண்டின் 


tun 
un + 1 


Vn + 1 


( அதாவது ) < 1+ 


p 

மேற்கண்டவாறு . 
n log n 
un 


lim 
( அதாவது ) 


+++ 
{ " 1 ) -1 } logn < p < I 

1) liogn <I என்றால் 34 ஆனது 


un + 1 


lim 


Un 


n + 0 


uns 


விரிகின்றது . 


குறிப்பு 

இச்சோதனையைப் பொதுவாக , ராபெயின் சோதனை தவறி 
னால் பயன்படுத்தலாம் . 


இச்சோதனையை ஒட்டிய கணக்குகள் : 

கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 


12 


1 . 


12:32 12.32-52 

x + 
22.42 22.4.62 


x2 + 


2 : + 


மு.வ. 


முதல் உறுப்பை நீக்குக . 


unl 


- 


12.33.52 
22.4262 


( 2n + 1 ) 
( 2n +2) 


X7 


uln + 1 


12 • 32 • 52 . . . ( 2n + 1 ) 2 ( 2n + 3 ) 
22.4 . 62 . ( 2n + 2 ) 2 ( 2n + 4) " 


XR + 1 


2 


un + 1 


( 2n + 3 ) 
( 2n + 4 ) " 


( 2 + ) 
( 2 + 3 ) 


un 


முடிவில்லாத் தொடர் 


233 


lim un + 1 


- 


K 


பா 


( x < 1 என்றால் தலம் பேரின்படி 20. ஒருங்குகிறது . 
x > 1 என்றால் தலம் பேரின்படி un விரிகிறது . 
( x = 1 என்றால் தலம் பேரினால் என்ன பயன் ? ஒன்றுமில்லை . 
x = 1- க்கு 

( 2n + 4 ) 41 + 16 + 16 
( 2n + 3 ) 4m + 120 +9 


un 


un + 1 


นก 


1 


4n +7 
4n ? + 12n +9 


un + 1 


un 


..n 


( 


-1 ) 


un + 1 


4n + in 
4n + 12n + 9 

7 
4 + 

n 
12 

+ 


9 


4 + 


m2 


lim 


11 


un 
un + 1 


= 1. ஃ ராபெயினாலும் பயனில்லை . 


( 
( 


-1) 
-1) -1 


. 


น 


4n2 + 7n 
4n + 12n +9 


un + 1 


4n + Tn - 41 - 12n- 9 

4n + 12n + 9 


- 


- 5n - 9 
4n + 12n + 9 


--- 


9 


- 


-5 


- 


9 
4 + 12 + 


- (5 + 2) 


1 


12 

+ 


9 


n 


4+ 


234 


பகுப்பாய்வு இயல் 


9 
5+ 


lim 


un 


lim 


-- 


n 


-1 )- 1) os 


- 


un + 1 


9 


12 
14 + 

+ 
n 


lim log n 

n- + O n 
5 lim login 
4 n > - n 


= 


lim 


lim 


இப்போது , 


log n = 0 


n = 00 . ஃ 


என்பது 


தேராக் கணியம் . ஆகையால் " லோபிதா விதிப்படி ( I Hospital s 
Rule) பகுதி விகுதியில் உள்ள log n- ஐயும் n- ஐயும் தனித்தனியே 
R- ஐப் பொறுத்து வகையீடு கண்டு , அதன்பின் எல்லை காண்க . 


A ) 


lim 


- 


* 


lim log n 
n- + 0 n 


0 


- 


n + 0 


1 


* [ " ( 1 - 1 ) - 1 ]lios - 


-1 |log n = 0 < 1 


தமோர்கன்- பெர்ட்ராண்ட் சோதனைப்படி, 2up ஆனது 


விரிகிறது . 


a ( a + 1 ) 


( 2 ) 1+ + 


1+ + (b + 1 ) 


a ( a + 1 ) ( a + 2 ) 
+ 

b ( b + 1 ) ( b + 2 ) 


முதல் உறுப்பை நீக்குக . 


a ( a + 1 ) . . . ( a + n - 1 ) 
b (b + 1 ) ( b + n - 1 ) 


. 


. 


un + 1 


a ( a + 1 ) . . . ( a + n - 1 ) ( a + n ) 
b (b + 1 ) ( + n - 1 ) ( b + n ) 


u 
1+ 


un + 1 


- 


a + n 
b + n 


นก 


b 
1+ 

n 


முடிவில்லாத் தொடர் 


235 


lim un + 1 = 1 : தலம்பேரின் சோதனை தவறியது . 


n + 0 un 


b - a 


"( ... -1 ) -- (a+n - 1) =n(e=%) 


a 
+1 
m 


Un 


lim 

1 
n + 0 


- 


= b - a 


tip + 1 


b - a > 1 என்றால் , ராபெயின்படி 2un ஒருங்குகிறது . 
h - a < 1 என்றால் , ராபெயின்படி Zun விரிகிறது . 
b - a = 1 என்றால் , ராபெயினாலும் பயனில்லை . 


n 


ஃ- a = 1 என்னும் போது , n 

( 


1) 


tn + 1 


a + n 


| lim 


tin 


lim . 


n 


ம 


-1 |lage 


n- + 0 


un + 1 


n > ola + n 


-1 ) logn = 
|tage 


lim 


lim : logn 


[ 


n - a - n 
a + n 


no a + n 


lim 


n 
a 


( லோபிதா விதிப்படி ) 


- 


= 0 < 1 ஃ zun ஆனது , தமோர்கன் - பெர்ட்ராண்ட் 
சோதனைப்படி விரிகிறது . 


( 3 ) 1+(A) + (23) + (223 ) + ... 


முதல் உறுப்பை நீக்குக . 


un = 


1 : 3 : 5 

( 2n - 1 ) 
24-6 .... 2n 


21 ) 


( 3 
( 


ula + 1 


== 


1.3.5 ..... ( 2n - 1 ) ( 2n + 1 ) 
| 2 •46 . 2n ( 2n + 2 ) 


236 


பகுப்பாய்வு இயல் 


U + 1 


(20 +2 ) 


2n + 1 
2n + 2 


1 
2+ 

n 

1 
2 + 

n 


lim 


Unt1 
Un 


- 


2 + 0P 

= 1 ஃ தலம்பேரினால் பயனில்லை . 
2 +0 


n- → 


2n + 2D 


U1 + 1 


2n + 1 


UB 


. 


log 


= p [ log ( 2n + 2 ) -log ( 2n + 1 ) ] 


Uo + 1 


1 

+ 
2nº 


1 
3n 


- P [1 

p[ 10g 2n ( 1 + ) – log 2n ( 1+ ) ] 
- p [ 108 21 + 108 ( 1+ ) – log 2n – 103( 1+ 2 ) ] 
e[106 (1+ 1) – 108 ( 1 + 2 ) ] 
[ a - z 

- (2 - + 2 mm - ... ) ] 
=P[2 .... 

1 
= P [1 Bň + $ , .... 


3 

7 
8n7 

+ 

24n 


2n 


UD 


:: n log 


пр 


3 
8n2 


+ 


7 
24ns 


Unti 


lim 


นัก 


13 log 


Hat ? 


2 


முடிவில்லாத் தொடர் 


மடக்கை விகித சோதனை -ன்படி , 
> 1 ( அதாவது ) P > 2 என்றால் 21 ஆனது ஒருங்குகிறது . 
< 1 ( அதாவது ) p < 2 என்றால் un ஆனது விரிகிறது . 


2 
P 
2 


2 


p 
2 


= 1 அதாவது p = 2 என்றால் மடக்கை விகித சோதனை 


உதவாது . 


2 என்றால் 


Un 


= ( 


2n + 212 
2n +1 


4n + 8n +4 
4n + 4n + 1 


un + 1 


n 


Un 
up + 1 


4n + 3 
4n " +40 +1 


4n + 3n 
4n + 4 +1 


3 


4 + 


n 


4 
+ 


1 


4 + 


m ? 


lim 


un 


4n + 3 - 413 - 4n - 1 

4n + 4n + 1 


unti 


4n + 4n + 1 


" (. , -1 ) - 1. ஃ ராபெயும் உதவாது . 
( 
( ( . -1 ) -1]log 

[ " (14, -1 ) -1 ] losm 


- ( n + 1 } log n 
4n + 4n + 1 


lim 


.. 


n + ல 


lim 


n + 1 

+ 
2 

8n + 4 


( லோபிதால் விதி ) 


-- 


lim 


1 
1+ 

n 
8n +4 


+ logm) 


228 


பகுப்பாய்வு இயல் 


1 


lim 


- 


1 

+ 
m2 


( லோபிதால்படி ) 


n + 0 


18 


= 0 < 1 ... 


! 


ஃ . தமோர்கன் - பெர்ட்ராண்ட் சோதனைப்படி , Sun ஆனது 


விரிகிறது . 


4. அதி பெருக்குத் தொடர் ( Hypergeometric Series ) 

a , p , Y ,x என்பவை யாவும் நேர் மெய்யெண்கள் என்றால் 


es 


1+ 


x + 


a ( a + 1); (9 + 1) + 

1 • 2 Y ( Y + 1 ) 


1.Y 


+ 


. . . மு.வ. என்ற 


a ( a + 1 ) ( a + 2 ) B ( B + 1 ) ( B. + 2 ) 

123Y ( Y + I )( Y + 2) 
தொடரைச் சோதிக்க . 


முதல் உறுப்பை நீக்குக . 


. 


. 


xn 


-- 
-- 


a ( a + 1 ) ( a + 2 ) ( a + n- 1) . ( 3 + 1) . . . ( B + n - 1 ) 

1.2.3 ...... n . y ( y + 1 ) +2 ) ( Y + n - 1 ) 


xn + 1 


Un + 1 


a ( a + 1 ) : : .( a + n - 1 )( a + n] B{ 9 + 1 ) ...( s + n - 1)(B + n ) 

1.2 n ( n + 1 } Y ( Y + 1 ) . . . ( Y + n - 1 ) ( Y + n ) 
( a + n ) ( 3 + n ) m ? + ( a +3 ) n + as 
( n + 1 ) ( Y + n ) m + (1 + Y ) n + Y 


x 


un + || 
นิ น 


a + B 


as 


+ 


N 


Y 


1 + Y 
1+ 

n 


+ 


. 


2 


lim 


un + 

1 


X 


1- + ல 


un 


தலம்பேரின்படி , Zun ஆனது 
( x < 1 என்றால் ஒருங்குகிறது . 
x > 1 என்றால் விரிகிறது . 
( x = 1 என்றால் தலம்பேரினால் ஆதாயம் இல்லை . 


முடிவில்லாத் தொடர் 


239 


x = 1 என்னும்போது , 
Un 

n + ( 1 + Y ) n + y 
un + 

m + ( a + B ) n + a B 


1 


ton 


- 


-1 = 


n ( 1 + Y - a - B ) + Y - as 

m + ( a + B ) n + as 


un + 1 


un 


- 1 ) 


n ( 1 + Y - a - B ) + ( Y - aB ) n 

n + ( a + B ) n + aB 


4n + 1 


( 1 + Y - a - B ) + 


( y - a ) 


n 


- 


1+ 


a + B 

+ 


α8 
n s 


m 


lim 


un 


[ 


un + 1 


-11 


1 + Y - a - 3 


ராபெயின் சோதனைப்படி , 


1 + y - a - B > 1 , அதாவது Y > a + B என்றால் , 2us 

ஒருங்குகிறது . 

Y < e + B என்றால் Eua விரிகிறது . 
Y = a + B என்றால் ராபெயின் சோதனையினால் பயனில்லை . 

Y a + 3 என்னும்போது , 


un 


( 


1 ) -1 = # Febjn +e -1 


n + (a + s_asan 
n + { a + B ] n + as 


up + 1 


- azn - a3 
n + ( a + B ] n + cB 


lim 


lim 


(7( 1 ). -1 ) -1 ]log m 


aan 

Gp 
n + ( a + pan + as : 


n- + 0 


log n 


1 


ap 


lim 


( - an - 03 ) 


n 


n 


( லோபிதால் விதி ) 


2n + a + B 


240 


பகுப்பாய்வு இயல் 


αβ 


as 


lim 
1- O 


es 


n 


- 


17 


2n + ( a +3 ) 


- ap 


209 
ms 


lim 


n 


a + 8 


2+ 


n 


< 1 


0 0 

0 < 1 
2 + 0 

தமோர்கன் - பெர்ட்ராண்ட் சோதனைப்படி , Lua ஆனது 
விரிகிறது . 
4:19 . மேற்கொண்டு ஒரு சோதனைக்கான ஒரிரு குறியீட்டு முறை 

களைக் காண்போம் . 


0 , 0 குறியீட்டு முறைகள் 


தற்காலத்திய முன்னேற்ற மடைந்துள்ள கணித இலக்கியத் 
தில் வெகுவாக இக்குறியீட்டு முறைகளைப் பயன்படுத்துகிறார்கள் . 
இவற்றை முதன் முதலில் கணித உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் 
லந்தொவ் ( Landau ) என்ற கணித மேதை . 


{ an } , { ba } என்பவை இரு ஒழுங்கு வரிசைகள் என்க . 
இவற்றில் b . > 0 , { bn } ஒரே முறைத்தன்மை ( monotonic) யது 
( அதாவது ஒரே முறை ஏறும் அல்லது இறங்கும் தன்மையது ) 
என்ற பண்புகளை { bn } பெற்றிருக்கட்டும் . 


ஃ n ஆனது -ஐ அணுக , { bn } ஆனது ஒரு எல்லைக்கு 
( இவ்வெல்லை () ஆகவோ , + ஆகவோ இருக்கலாம் ) ஒருங்கு 
கிறது . nork என்ற இரு நேர் மாறிலி எண்கள் , nan + | an | < kb . 
என்றவாறு இருந்தால் , an = 0 (bn) என்று எழுதுவோம் . 


| an | 


அதாவது , 


bo 


ஆனது வரம்புள்ள ஒழுங்கு வரிசை 


என்றால் , 


an = 0 ( ba ) என்றெழுதலாம் . 


lim 


| an | 
h . 


= 0 என்றால் , an = 0 ( ba ) என்றெழுதுவோம் . 


241 


முடிவில்லாத் தொடர் 


குறிப்பாக , - என்பது ஒரு மாறிலி எண்ணானால் , An = O ( n ) 

An = 0 ( n ) 
| un || 
ஏனெனில் 

< / + 1 . ns2n) 


n 


lim te 


n 
n ? 


= 


0 ஃ An = 0 ( n ) 


n 


n 


an 


= 


இக்குறியீட்டு முறைகளின் சில எளிய பண்புகள் 

0 ( 1 ) என்றால் | an I > k ( 1 ) அதாவது , n ஆனது 
0 - ஐ அணுக , { an } ஆனது ஒரு எல்லைக்கு ஒருங்குகிறது என்பது 
பொருள் . 


2n + 1 
உதாரணமாக = 0 ( 1 ) 

3n -5 


lim an 

= 0 அதாவது 


இப்போது ax = 0 ( 1 ) என்றால் 

n+ 01 


lim 


an = 0 என்று பொருள் . மேலும் கீழ்க்கண்ட 


1+ 0 


O ( an ) + Obn ) O ( an + ba ) 
Olan )ob . ) = 0 ( anb . ) 


bn = 0 ( an ) , cn = 0 ( an ) என்றால் 


bn + cn = 0 ( an ) , ba + an = 0 ( an ) என்ற பண்புகளின் நிறுவலை 
மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்பட்டது . 


4-20 . " கௌஸ் ” -ன் விதி ( Rule of Gauss ) அல்லது “ கௌஸ் ” -ன் 

Cerco ( Gauss s Test ) 


Lux என்பது நேருறுப்பு முடிவில்லாத் தொடர் என்க . 


--31+# + o(H ),p> 1 என்றவாறு எழுத 


முடியு 


un + 1 


மானால் , 

H > 1 என்றால் un ஒருங்குகிறது 
u < 1 என்றால் us விரிகிறது . 

16 


- 


பகுப்பாய்வு இயல் 


242 


நிறுவல் 





( i ) 4 + 1 என்க . 


Un 


- 


1+ 


+ 0 


un + 1 


Nn 


un 


+ 


- 


un + 1 


o ( H ) 

- # + o( + ) 
* ---1 )-4 +0 + ) 

" ( ...- 1)- 4 : P > 1 


lim 


n- + 0 


ராபெயின் சோதனைப்படி , 1 > 1 என்றால் Sua ஒருங்குகிறது . 
H < 1 என்றால் Sun விரிகிறது . 


( ii ) 1 = 1 என்க . 


un 


1+ 


Un +1 


- 


un 
Un + 1 


n 


Un 


+ + o ( - ) 
1 = + o ( - ) 
( 1 - 1 ) = 1 + 0 * 

( 1 ) -1 = o( - ) 
{ " (... - 1 ) - 1 } logn =(log ) 

o ( - ) 

wo( - ) 
[ " ( 1.- 1)- 1 ]los n = 0 < / 


n 


un + 1 


lim log n 
8 > 0 என்றால் n- co 

ma 


+ 


lim 
0ஃ- log no 


0 


lim 


n- + 00 


ஃ தமோர்கன் - பெர்ட்ராண்ட் சோதனைப்படி , 2up விரிகிறது . 


முடிவில்லாத் தொடர் 


243 


கவனிக்கத்தக்க குறிப்புகள் 

1. தலம் பேரும் , ராபெயும் நமக்கு உதவாத சமயங்களில் 
கௌஸை நாம் தைரியமாகத் துணைக்கழைக்கலாம் . 


2. கௌஸ் சோதனையின் மறு உரு : 


un 


= 1+ 


# +0 ( 1 ) 


A > 0 என்றால் 


un + 1 


v > 1 க்கு un ஒருங்குகிறது . 
41 க்கு Eun விரிகிறது . 


3. கௌஸ் சோதனையின் பிறிதொரு உரு : 


un 


ம an 
1+ 

என்றால் 
+ 

{ n } வரம்புள்ளது 
H > 1 க்கு Sun ஒருங்குகிறது . 111 க்கு ua விரிகிறது . 


un + 1 


n 


n 


ஒரு தொடரின் 


up 
4 . 

ஆனது தொகுதியிலும் , விகுதி 

un + 1 
யிலும் பல்லுறுப்புகளைக் கொண்ட பின்னமாக இருந்தால் கௌஸ் 
சோதனையினால் மிகுந்த பயனுண்டு . 


Un 


un + 1 


உதாரணமாக , 

nm + p.nm- 1 + panm- 2 + .. 

mm + gnm + qanm + 
வலது பக்க பின்னத்தின் தொகுதியையும் விகுதியையும் --ஆல் 
வகுக்க , 

Pi 

1+ 
Up 

ml 
+ 

91 92 
1+ + + 


+ 


p , 

+ 
n2 


. 


n . 


n 


-1 


-( 1 + 1 + 9 + ... )(1 + 3 + 3 + ... ) 
= { 1 + 3 + 0 ( H ) } { i + [ 1 +0(H )]] 
= {i+ + o (# )} {1- +o( H ) 

- ) 


244 


பகுப்பாய்வு இயல் 


- 1- % ++o( H )) 
= 1+ 2 = " + 0( H ) 


ஃ கௌஸின் சோதனைப்படி , 


Pr - q1 > 1 என்றால் Zun ஒருங்குகிறது . 
pi - q , 41 என்றால் Sun விரிகிறது . 


V 


5. கௌஸ் சோதனையின் மற்றொரு உரு : 
எல்லா n- க்கும் , un > 0 

A 
= 1 + 

(4,, ..... முடிவுள்ள 

n2 
எண்கள் ) என்றால் , 4 > 1 க்கு Eun ஒருங்குகிறது , 

1 க்கு Sun விரிகிறது . 


+ 


+ 


+ 

n8 


un + 1 


n 


4-21 . “ கும்மர் - ன் சோதனை ( Kummer s Test Criteria ) 
un என்பது சோதனைக்குட்பட்ட நேருறுப்புத் தொடர் 

1 
என்றும் 2 

என்பது தெரிந்த நேருறுப்பு விரியும் தொடர் 

do 
என்றும் கொள்க . 


un 


vn = dr 


-da + 1 என்றெழுதுக . 


un + 1 


( i ) எல்லா nan க்கும் , vn > a > 0 என்றவாறு o என்றொரு 
எண் இருக்குமானால் un ஒருங்குகிறது . 


( ii ) எல்லா nam-க்கும் vn 10 என்றவாறு m என்றொரு 
எண் இருக்குமானால் Eun விரிகிறது . 


நிறுவல் 


Un 


( i ) dn 


- d ... > a , n > n vaza 


un + 1 


dzun - dz + 1Un+ i > au n + 1 ) nan ... un + 1 > 0 


245 


tipo 


--- 


dn Uno 
முடிவில்லாத் தொடர் 
da . 

daoti una + 1 > a una - 1 
da + 1 uno + 1 dno + 1 uno + 2 > auno + 1 
... / da . + , un , +2 da , + s un , +3 > a ua . +8 
dnet 

+ p - 1 Un p - 1 dn , + p un , + p > a uno + p 
இவற்றைக் கூட்ட 
da , uns - dna +pun +p > e( uno + 1 + uni + 2 + • + uno + p) 
இப்போது ano +pun + P என்பது நேர் எண் .. 
ஃ da , up. > alupo + 1 + va, + 2 + + un , + p ) 
அதாவது .. un > a(sno + p - sn .) 
அதாவது , 

> Sno + p - sno 


- 


da.uno 


( அதாவது ) Sno + p - sn 


and no = மாறிலி எண் 
( அதாவது ) Snotp < Sno + 


.. கோஷியின் ஒருங்கல் பொதுவிதிப்படி , Zun ஒருங்குகிறது . 


குறிப்பு 


1 


ன் விரியும் தன்மையை எங்கும் பயன்படுத்த 


இங்கே 2 . 
வில்லை . 


do 


ஃ ( i ) - ஐப் பொறுத்தவரை , dn யாதேனும் ஒரு நேர் எண் 
என்று கொண்டாலே போதும் . 


( ii ) d . 


Up 

--da + 1 20, namo , ( . vn 10 ) 
un + 1 


d . ur = da+ I uns , n = m . 
dm . um som . + 1 umo + 1 < dm . + : ums + 21 : < da un 


246 


பகுப்பாய்வு இயல் 


= மாறிலி k என்றால் 


0 


dm. um 
ksdr us 


k 
( அதாவது ) une 1 . 

1 
ஆனால் 2 ஆனது விரிகிறது . 
ஃ ஒப்பீட்டுச் சோதனைப்படி , Zun- ம் விரிகிறது . 


4-22 . கும்மர் சோதனையின் மாற்றுவரை ( Alternative Form of 

Kummer s Criteria )) 
Lux என்பது கொடுக்கப்பட்ட நேருறுப்புத் தொடர் . 

1 
Σ do ஆனது தெரிந்த விரியும் நேருறுப்புத் தொடர் . 


an 


vn = di. 


-da + 1 


an + 1 


( i ) lim vn > 0 என்றால் Sun ஒருங்குகிறது . 


( ii ) lim vn < 0 என்றால் , Zun விரிகிறது . 


I ) 


lim 
குறிப்பாக , vn = 1 ( அதாவது lim Ya = lim va = 
என்றால் 

l > 0 க்கு , Zun ஒருங்குகிறது . 
1 < 0 க்கு , Eun விரிகிறது . 


நிறுவல் 

( i ) lim vn = A > 0 என்க . 
கீழ் எல்லையின் வரை இலக்கணப்படி , 

vn >> - } X 

( அதாவது ) vn > } } 
* 4-21 - ல் கும்மர் சோதனையின் ( i ) - ல் e- க்குப் பதில் இந்த } -ப் 
பிரதியிடுக . 


முடிவில்லாத் தொடர் 


247 


4 : 21 - ல் ( i ) - ல் vn > a , nan என்றால் 


lim vn > a > 0 , nano 


ஃ lim vn > X > 0 


ஃ இதுதான் 4-22 - ல் ( i ) - ன் நிபந்தனை . 


ஃ . 4-21 (i ) - ன்படி Lua ஒருங்குகிறது 


( ii ) lim ya < 0 என்றால் , 

lim vn = -A < 0 , ( A > 0 ) 

ஃ n > mo- க்கு , vn < 1 - A + A 
( அதாவது ) n > m . -க்கு , vn < 0 
இதுதான் 4-21 - ல் ( ii ) - ன் நிபந்தனை . 
ஃ un ஆனது விரிகிறது . 


4-23 . கும்மர் சோதனையின் முக்கிய விளைவுகள் 

( i ) கும்மர் சோதனையில் dr = 1 என்க . 


அப்போது 


M 


1 

= 1 + 1 + 1 + ... மு.வ. என்பது 
da 


n = 1 


விரியும் தொடர் . 


uni 


- 


1 


un + 1 


lim 


4-22- ன் படி , 


vn > 0 என்றால் Eun ஒருங்குகிறது . 


< 0 என்றால் Eun விரிகிறது . 


lim up + 1 < 1 + uz 


lim up 
( அதாவது ) 

> 1 , ( அதாவது ) 
n - o un + 1 

n + 0 

unl 
ஒருங்குகிறது . 
lim url 

lim ua + 1 > 1 - zun விரிகிறது . 
< 1 , ( அதாவது ) 

un 
H + coun + 


இதுதான் தலம்பேரின் விகித சோதனை . 


248 


பகுப்பாய்வு இயல் 


(ii ) கும்மர் சோதனையில் dh = n என்க . 


1 


1 


அப்போது 


Σ 


= 


Σ 


dn 


n 


ஆனது விரியும் தொடர் . 


n = 1 


n 
= 
1 


1 


. vn = n 


- 


- ( n + 1 ) 


an + 1 


an 


- 


n 


( 


1 ) 


1 


an + 1 


lim 


4-22 - ன்படி , 


vn > ) என்றால் ( அதாவது ) 


Hin. "( ... -1 )> என்றால் 2%, ஒருங்குகிறது . 

( 4 

-1 ) < 1 


lim 


lim 
ya < 0 என்றால் ( அதாவது ) n 

ho 


an 
an + 1 


என்றால் Eun விரிகிறது . 


இதுதான் ராபெயின் சோதனை . 


un 


( iii ) 


= 1 + # + o (H ) என்க. 


un + 1 


H + 1 என்றால் 


( 2 .. -1 ) = " + o ( H ) 

( -1 ) " 


un 


.. lim n 


un + 1 


ஃ . ராபெயின்படி , 1 > 1 என்றால் Zun ஒருங்குகிறது . 

4 < 1 என்றால் un விரிகிறது . 
இப்போது 4 = 1 என்க . 
கும்மர் சோதனையில் dn = n log n என்றால் 


விரிகிறது . 


( கோஷியின் ஒடுக்கல் 


1 
Sd . = 2 

z 

n logn 
சோதனையின் கீழ் ) 


முடிவில்லாத் தொடர் 


249 


Un 


-dn + 


Un + 1 


= ( n log n ) 


นก 

- ( n + 1 ) log ( n + 1) 
Un + 1 


=(vlogm){1+ 5 +0 

+0 (**)} – “ - + 1log (n + 1) 
+0 ( 108 )– m+1){ 1081( 1+ )}; 


= n log n + lognto 


= n log n + log nto 

logn 

-nlogn - logn 


== logn + log n + 0 (108 ") — n+ 1 ) { 10g n + los ( 1+ 

( 1+ ) } 
70(109 ) 

( ) 
-0 (108 ") (- + 13.08( 1+ 1) 


- ( n + 1 ) log | 1+ 


lim logn 


0 


nO 


+ (1 + 1)log( 1+ 


( 


+ ( n + 1 ) 


1 1 

+ 
2n % 

3n² 


1 


1 


1 1 
2n * Зn ? 
+ 

3n2 
1 1 

+ 
n 2n ? 


1 


+ [ 1+ 


+ 1 + zn 


1 


ба ? 


+ 


lim 


.. 


.n + 00 


(n +1) log ( 

( 1 + 


1 


lim 


Va = 0-1 = -1 < 0 


/ 


பகுப்பாய்வு இயல் 


250 


ஃ கும்மர் சோதனைப்படி Un விரிகிறது . 
4-24 . அபெல் அல்லது ப்ரிங்ஷைம் - ன் தேற்றம் ( Abel s or 
Pringsheim s Theorem ) 

) 


Lun ஆனது 
ஒரே முறை இறங்கும் ஒருங்கும் நேருறுப்புத் தொடர் என்றால் 


lim 


nun = 0 


நிறுவல் 

Zun ஒருங்குவதால் , 


> 0 


man - | - I < > p = 0 , 1,2,3, ......... 


என்றவாறு n , என்ற எண்ணைக் காணலாம் . இது கோஷி 
யின் ஒருங்கல் பொதுவிதி . 


( அதாவது ) un + 1 + up + 2 + 


+ un + pK 


Lux ஆனது ஒரே முறை இறங்குவதால் 


_un + p 


un +12tn + 2 = up + s 


ஃ . p up + p < 3 


என்க . 


. 


p = n + q + 1 , q = 0,1,2 , 


n < p + n Un + p <p Untp . 
ஃ n un + p + pun + p < 2p uz + p < 
( அதாவது ) ( n + p ) un + p < a 
( அதாவது ) ( n + n + q + 1) Un+ D +q + i < 
( அதாவது ) (2n + 1 + q ) uz + n + q + 1 < e 
( அதாவது ) ( m + q ) um + q < d , q = 0,1,2 , . 


lim 


mum = 0 


251 


முடிவில்லாத் தொடர் 


lim 
( அதாவது ) n ur = 0 . 
குறிப்பு 

இந்தத் தேற்றம் ஒருங்கலுக்கு வேண்டிய நிபந்தனை 
( Necessary Condition ) யே தவிர , போதிய நிபந்தனையே இல்லை . 
அதாவது , மேற்கண்ட தேற்றத்தின் மறுதலை உண்மை இல்லை . 
Lun என்பது ஒரே முறை இறங்கும் உறுப்புகளுடைய நேருறுப் 
புத் தொடர் என்றும் , lim n us = 0 என்றும் கொண்டால் . 


n - 0 


சுவையான ஒரு முடிவு 
ப்ரிங்ஷைம் தேற்றத்தைக் கொண்டு , 1 ஆனது 

ஆனது விரிகிறது 
என நிறுவலாம் . 

1 
ஏனெனில் , n un = n . 


lim 
n- 


n un = 1 + 0 


ஃ - ஆனது ஒருங்குகிறது . 


4-25 . நேர் , குறை உறுப்புகளைக் கொண்ட தொடர்கள் (Series of 

Positive and Negative Terms ) 
நாம் இதுவரையில் படித்தது எல்லாமே நேர் உறுப்புகள் 
அல்லது எல்லாமே குறை உறுப்புகள் உள்ள தொடர்களைப் 
பற்றியதாகும் . 

ஒரு தொடரில் முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள குறை உறுப் 
புகளும் , மற்றெல்லாம் முடிவில்லாத எண்ணிக்கையுள்ள நேர் 
உறுப்புகளாயிருப்பின் முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள குறை 
உறுப்புகளின் தொகையைக் கண்டுபிடித்து விடலாமாகையால் , 
எடுத்துக்கொண்ட தொடரின் ஒருங்கும் அல்லது விரியும் தன்மை 
யானது நேருறுப்புத் தொடரின் தன்மையைப் போலத்தான் . 
ஆனால் , இப்பகுதியில் நாம் படிக்கப்போவது , முடிவில்லாத 
எண்ணிக்கையுள்ள நேர் உறுப்புகளையும் , குறை உறுப்புகளை 
யும் கொண்ட முடிவில்லாத தொடரைப் பற்றியதாகும் . 
4-26 . அற ஒருங்குத் தொடர் ( Absolutely Convergent Series ) 

வரை இலக்கணம் , 
S | un | ஆனது ஒருங்கும் முடிவில்லாத தொடரானால் 


n = 0 


n = 1 


252 


பகுப்பாய்வு இயல் 


n = 0 


z un- ஐ அற ஒருங்குத் தொடர் அல்லது அற குவியுந் தொடர் 


n = 1 


என்போம் . சுருக்கமாக இதனை அ.ஒ.தொ. என்றெழுதுவோம் . 


தேற்றம் | 
2 

un ஆனது அ.ஒ.தொ. என்றால் , 


n = 1 


2 
un ஆனது ஒருங்கும் . 


n = 1 


நிறுவல் 

வரை இலக்கணப்படி , 2 | un | ஆனது ஒருங்குகிறது . 
ஃ கோஷியின் ஒருங்கல் பொதுவிதிப்படி , 


| | un + 1 | + | un + 2 | + ... + | un + p | | 

< p > 0 , € > 0 , nan , 


ஆனால் | un + 1 + un + 2 + 


. 


. 


+ un + p | 3 | un + 1 | + | un + 1 | 

+ ... + | un + p | SE , nan , 


ஒருங்கல் பொதுவிதிப்படி , Eun ஆனது 


ஃ.. கோஷியின் 
ஒருங்குகிறது . 


தேற்றம் 2 

ஒரு அ . ஓ . தொ . -வின் உறுப்புகளின் வரிசையை எந்த 
வீதமாகக் கலைத்தாலும் அத்தொடரின் தொகை மாறவே மாறாது . 


நிறுவல் 


24 , என்பது கொடுக்கப்பட்ட முடிவில்லாத் தொடர் என்க . 


n = 1 


n = 1 


2 un + என்பது கொடுக்கப்பட்ட வரிசையில் 

Eur- ன் 
நேருறுப்புகளை மட்டும் உடைய முடிவில்லாத் தொடர் என்க . 


Jun என்பது கொடுக்கப்பட்ட வரிசையில் 24 குறை 
உறுப்புகளை மட்டும் உடைய முடிவில்லாத் தொடர் . 


n = 1 


முடிவில்லாத் தொடர் 


253 


ஐ 


S = > un > 


S = 


U - S " = u- S " 


z unt 


* 


= 


| ual 


n = 1 


D = 1 


n = 1 


k . 
S = _ un 


n = 1 


uy +4+ 


+ um , + umo +1+ 


+ uk- ல் முதல் mo 


உறுப்பு 

கள் 


நேர் உறுப்புகள் 


குறை உறுப்புகள் 


இந்த 


நேர் என்றும் , மற்றவை குறையென்றும் கொள்க . 
குறை உறுப்புகளின் எண்ணிக்கை k - mo = n . என்க . 


u + u + + um . = Sm , என்றும் , um , +1 + 

+ u 

- S .. என்றும் கொள்க . 
ஃ S = Sm - Sas 


மேலும் St < S S .. < S 
k- ன் மதிப்பு அதிகமாக ஆக , mo- ம் 10- ம் அதிகமாகின்றன . 


ஃ . Sm- ம் S.o- ம் கூட அதிகமாகின்றன . 


ஃ . Sm - S .. - ம் மேல் வரம்புள்ள ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசைகளின் மாதிரி உறுப்புகள் . 


lim 


ஃ ko 


Sm = S , 


lim 

S = S " 
k + 0 


S = Sm - S .. என்பதால் 


S 


- 


lim 

S = S - S " 
k - 0 


கொடுக்கப்பட்ட தொடரின் உறுப்புகளின் வரிசையை 
எவ்விதமாய்க் கலைத்தாலும் S , S " இவற்றின் மதிப்புக்கள் மாறாது ... 
ஏனெனில் இவ்விரு தொடர்களின் உறுப்புகள் எல்லாம் நேராக 
இருப்பன . ஃ . எந்த விதமாக நாம் Eun- ன் 

நாம் Eun- ன் உறுப்புகளின் 
வரிசையை மாற்றியமைத்தாலும் , கிடைக்கும் தொடரின் தொகை 
எப்போதுமே S -S , 


254 

பகுப்பாய்வு இயல் 
தேற்றம் 3 
" அபெல் ” -ன் துணைத் தேற்றம் ( Abel s Lemma ) 


{ ur} என்பது நேர் எண்களைக் கொண்ட ஒழுங்கு வரிசை 
என்றும் , எல்லா -க்கும் ur = ur + 1 என்றும் கொள்க . மேலும் 
மெய் யெண்களை உறுப்புகளாகக் கொண்ட ஒழுங்கு வரிசை 


யானது 


< a < p, p =1 , 2,3 , ...... என்றவாறிருக்கட்டும் . 


n 


அப்படியானால் , Au < 2 arur < Lu 


r = 1 


நிறுவல் 

p 
sp = > ar என்க 


r = 1 


.. ar = sr - sr - 1 


n . 


ஃ E arur = 


E ( sr - 1r - 1 ) ur , 


r = 1 


r = 1 


= ( s , - S. ) ! + (s, -s ) u , + ( s , -sa ) us + ... 

+ ( sa - Sn - 1 ) un 


= s , uz + ( s , -s ) u , + (s : - S 2 ) us + 

+ ( sr - S. - 1 ) un . .. s . = 0 


= s , ( u - up ) + s , ( u , -us) + . 

+ Sn - 1 ( un - 1 - un ) + sn un 


... ursur + 1 , ஃ ur - ur +140, Vr 


ஒவ்வொரு -க்கும் , max Sr = A 
ஃ S1 , S2 , 

Sn- க்குப் பதில் A- ஐப் பிரதியிட்டால் , 


. 


. 


n 


* ayur- ன் மீப் பெரிய மதிப்பு கிடைக்கின்றது . 


r = 1 


முடிவில்லாத் தொடர் 


255 


ஃ max , an uz = > ( us - u , ) + A ( u , -us ) + ... + Auz 


f = 1 


= > ( u - u , + u , -us + . . . + ua ) = / u , 


n 


அதுபோல் S-களுக்குப் பதில் ( 4 - ஐப் பிரதியிட்டால் , > a w ன் 


r = 1 


மீச் சிறிய மதிப்பு கிடைக்கின்றது . 


ஃ min 2 aur = [ u ; -us ) + . 


+ Hun = Hu , 


r = 1 


Au < 2 aus < / u, 


r = 1 


M = max ( TAI ,II) என்றால் 


< M, p = 1,2,3 , ..... , n 


Ta | M = 
| au | < Mu , 


தேற்றம் 4 
அபெல் சோதனை ( Abel s Test ) 

Lay என்பது ஒருங்கும் தொடரென்றும் , { vn } என்பது வரம் 
புள்ள ஒரே முறை ஒழுங்கு வரிசை என்றும் கொள்க . அப்படி 
யானால் எல்லா n- க்கும் Canvn ஒருங்குகிறது . 


நிறுவல் 
{ va } ஆனது வரம்புள்ள ஒரே முறை ஒழுங்கு வரிசை என்பதால் 

lim 
{ va } ஆனது ஒருங்குகிறது . அதாவது va. இருக்கிறது . 
இதனை 1 என்க . 

{ vn } ஆனது ஒரே முறை ஏறும் ஒழுங்கு வரிசை என்றால் 
un = 1 - Ya என்க . அப்படியின்றி , { vn } ஒரேமுறை இறங்கும் ஒழுங்கு 
வரிசை என்றால் , va = vn - I. எவ்விதமாயினும் { va } என்பது 
எல்லா n- க்கும் unaun + 1 என்றவாறமைந்த ஒழுங்கு வரிசை 
ஆகும் . மேலும் 


256 


பகுப்பாய்வு இயல் 


lim 


lim 

vn அதாவது , ! -1 = 0 , 
n- ஐ 


lim 


lim 


அல்லது , 


- 


va- | அதாவது 1-1 = 0 , 


lim 
எப்படியும் , 

n + 00 


ur = 0 


இப்போது , Zan va = Zan ( ! -- ua ), Zun ஆனது ஒரே முறை 
ஏறும் ஒழுங்கு வரிசை என்றால் 

மறுபடியும் , Zan va = Zan ( l + un ), Zun ஆனது ஒரே முறை 
இறங்கும் ஒழுங்கு வரிசை எனில் 

மேலும் Elan = 1 zan இது ஒருங்குகிறது , ஏனெனில் z an 
ஆனது ஒருங்குகிறது . 

ஃ zan va- ன் ஒரு பகுதி ஒருங்குகிறது . ஃ மற்றெரு பகுதி 
யான Ean un ஒருங்குகிறது எனக் காண்பித்தால் , Zan va ஆனது 
ஒருங்குகிறது எனலாம் . 


n = m + p 


" " an un 


| 


< t , t > 0 , p ஒரு நேர் எண் , 


n = m + 1 


என்றவாறு mE என்ற நேர் எண் இருக்கிறது எனக் காண்பித்தால் , 
கோஷியின் ஒருங்கல் பொதுவிதிப்படி , 


2 an un ஆன து ஒருங்குகிறது என முடிவு செய்யலாம் . 


P = 1 


m + v 


Σ 


ani 


| 


= 1,2,3 , 


1 


p என்ற தொகைகளின் மீப் 


r = m + 1 


பெரிய மதிப்பு M என்க . 

அபெல் கிளைத் தேற்றத்தின் படி , 


m + p 


2 anua 


- 


< Mum + < Mu 





n2up + 1 


D = 8 + 1 


Laa ஆனது ஒருங்குகிறது என்பதால் 


a = m + p 

2 aa 
R = m + 1 


ஒவ்வொரு நேர் முழுஎண் p- க்கும் 


மூடிவில்லாத் தொடர் 


251 


ஆனால் M = max 


** . என்பதால் 


n = m + 1 


E 


MA 


அதாவது Mu < 


4 . 


m + p 
> anun 


| 


> , ஒவ்வொரு நேர் முழு எண் p- க்கும் 


| n = m + 1 


ஃ கோஷியின் ஒருங்கல் பொதுவிதிப்படி , Zanus ஆனது 
ஒருங்குகிறது . 

ஃ any ம் ஒருங்குகிறது . 


4-25 . டிரிஷ்லே ” -யின் சோதனை ( Dirichlet s Test ) 

Ean ஆனது ஒருங்குகிறது என்றோ முடிவுள்ள எல்லைகளுக்கு 
நடுவே அலைகிறது என்றோ கொள்க . 

{ un } ஆனது ஒரே முறை இறங்கும் தொடரென்றும் , 


lim 


un = 0 என்றும் கொள்க . அப்படியானால் , Zan un ஆனது 


n -+0 


ஒருங்குகிறது . 


நிறுவல் 

எப்படியாயினும் , முடிவுள்ள எல்லைகளுக்கு நடுவே இருப் 
பதால் , 


m + p 


< M , ( எல்லா நேர் முழு எண்கள் m , p- க்கும் ) 


n = m + 1 


என்றவாறு M என்ற மாறிலி எண் உள்ளது . 

m + p 
அபெல் துணைத் தேற்றத்தின்படி , 

" 

an un 


| 


( Mum + 1 


n = m + 1 


E 


lim un = 0 என்பதால் , ! m + 1 < என்றவாறு ஒரு நேர் 

M 
முழு எண் m இருக்கிறது . 


10 


s 
Eanu ஆனது ஒருங்குகிறது . 
ப . இ . - 17 


250 

பகுப்பாய்வு இயல் 
வரை இலக்கணம் 
3 | 4 | ஆனது விரிந்து , 4 , ஒருங்கினால் , 

un . ஐ 

n = 1 
‘ நிபந்தனைக்குட்பட்ட குவியுந் தொடர் ( நி.கு.தொ.) அல்லது 
“ நிபந்தனைக்குட்பட்ட ஒருங்கும் தொடர் ( Conditionally Conver- , 
gent Series ) என்போம் . 


n = 1 


p = 1 


4-26 . ஆடல் தொடர் ( Alternating Series ) 

ஒரு தொடரின் உறுப்புகள் மாறி மாறி ஒன்றுவிட்டு ஒன்று 
நேர் , குறை என்றால் அத்தொடரை “ ஆடல் தொடர் ” என்போம் . 


தேற்றம் 
subofilo Cer2607 ( Leibnitz s "Test ) 


E ( -1 ) n - 1 un = u , -us + u . - u + . . . + ( -1) - un + . . . 


n = 1 


என்பது ஆடல் தொடர் என்க . 


( i ) uy 2u , 2u2 
( ii ) { un } + 0 


என்றால் , ( -1 ) " - un ஒருங்குகிறது . 


M8 


n = 


பயன்படுத்தி 


முதல் நிறுவல் 

டிரிஷ்லே ( 4-25 - ஐக் காண்க ) சோதனையைப் 
இத்தேற்றத்தை நிறுவுவோம் . 

an = ( - 1)n - 1 , + n என்றால் 


z an = 1-1 + 1-1 + 1 -... ( மு.வ. ) 


n = 1 


இத்தொடர் 0 - க்கும் 1 - க்கும் இடையே அலைகிறது . 
ஃ .. டிரிஷ்லே சோதனையின் நிபந்தனைகள் நிறைவேற்றப் 
பட்டன . 


z an un = = ( -1 ) n - 1 un ஒருங்குகிறது . 


n = 1 


n = 1 


முடிவில்லாத் தொடர் 


259 


( i ) sn 


. 


மற்றொரு நிறுவல் 

முதல் n உறுப்புகளின் கூட்டுத் தொகை Sa என்க . 
இரட்டை எண் என்றால் 

( u - uz)-F (us - u ) + .... + ( un - 1 - un) 
( ii ) sn = ur - ( us - u , ) - ( u - us ) -... - (un- ) - a- ) - n 
u , au , = us = . என்பதால் ( i ) - ல் அடைப்புகளிலிருக்கும் 
தொகைகள் யாவும் நேர் எண்களே . 

ஃ n ஆனது நேர் இரட்டை எண்களாகப் பெருகும்போது 
( as n increases through even integers ) , { sn } ஆனது ஒரே முறை 
ஏறும் ஒழுங்கு வரிசை . 
S2 ஆனது நேர் எண் . 

(ii) - லிருந்து , Sn < u , ( n இரட்டை எண் ) 
ஃ { sp } ஆனது மேல் வரம்புள்ள ஒரே முறை ஏறும் ஒழுங்கு 
வரிசை. 


. 


ஃ { sp } ஆனது ஒரு எல்லைக்கு ஒருங்குகிறது . 


lim 


n ஆனது இரட்டையானதால் , 


Son = 1 என்றெழுதலாம் . 


n- > ல 


San + 1 = San + usn + 1 


lim 


lim 


lim 


-- 


ஃ 


San + 1 


san + 


Ugn + 1 


lim 
n + 00 


sen +0 . 

Σ μη 


ஆனது 


n = 1 


ஒருங்கு 
கிறது . 


lim 
1 + 00 


San 


lim 


San + 1 


= 


lim 

San 
n + 00 


ஃ . n ஆனது இரட்டையானாலும் , ஒற்றையானாலும் , 2 ( -1) nun 
ஆனது ஒருங்குகிறது . 
4-27 . ஆடற்றொடரை ஒட்டிய கணக்குகள் 

1 1 

1 
1 . 1 
2 4 5 

+ 


260 


பகுப்பாய்வு இயல் 


( i ) இது ஒரு ஆடற்றொடர் . 


(ii) { H ) 


ஆனது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை . 


| 


lim 


1 


( iii ) 


0 


n- + o 


m 


லீப்னிட்ஸ் சோதனைப்படி , கொடுக்கப்பட்ட தொடர் 
ஒருங்குகிறது . 


n = 00 


2 . 


> 


2 ( -1 ) n - In - P 


n = 1 


பல செயற்கூடு நிகழ்ச்சிகள் உண்டு . 
( அ ) ! ( -1 ) n - n - P | = n - P 
p > 1 என்றால் , - ஆனது ஒருங்குகிறது . 
ஃ 2 ( -1 } n - 1 n - P ஆனது அற ஒருங்குந் தொடர் . 

( 


n = 1 


( ஆ ) p = 1 என்றால் கொடுக்கப்பட்ட தொடர் ஆனது 


- ( -1)n - 1 n - 1 = 1 - } + - ++ .... என்றாகிறது . 


n = 1 


மேற்கண்ட கணக்கு ( 1 ) -ன் படி , இத்தொடர் ஒருங்குகிறது . 


n = 00 


ஆனால் - | ( - 1)n- 1 n- | = 1 + 1 + 1 + 1 + ... 

| = 1 + 1 + + + ..... இது விரிகிறது . 


n = 1 


n= co 


ஃ = ( -1 ) n - 1 n- ஆனது நிபந்தனைக்குட்பட்ட குவியுந் 

தொடர் . 


n = 1 


( இ ) 0 < p < 1 என்க . 2 ( -1 ) n - 1 n - p = 2 ( -1 ) .- 1 un என்க , 


( n + 1 ) -P 


un + 1 
un 


1 

1 \ P 
1 + 

n . 


p >0 என்பதால் ( 1 ++ ) " > 1 


முடிவில்லாத் தொடர் 


261 


un + 1 | 


> 1 ஃ . un + < un 
Un 


மேலும் 


lim 

lim 1 
Un = 

= 0 !! p > 0 
n- + 0 

nº x HP 


.. லீப்னிட்ஸ் சோதனைப்படி , 2 ( -1 ) ^ - 1 1 n ஆனது ஒருங்கு 


கிறது . 


ஆனால் 21 ( - 1 ) n - 1nP | = zn -P இது 0 < p < 1- க்கு விரிகிறது . 
.. , ( -1 ) -1 n P ஆனது நிபந்தனைக்குட்பட்ட குவியுந்தொடர் . 


( ஈ ) p = 0 என்க , 


= ( -1)n- 1 n- p== ( - 1)n - 1 = 1-1 + 1-1 + 1 -..... 
இத்தொடர் 0 - க்கும் 1 - க்கும் இடையே அலைகிறது . 


lim 1 


lim n - P 
( உ ) p > 0 என்றால் 


n- > 00 


noonP 


ஃ கொடுக்கப்பட்ட தொடர் முடிவற்றதாய் அலைகிறது . 


3. 1-1 / 2 + 03 -1/4 + . . 


இதனை :Z( -1)-- + om = Z ( -1 ) -- - என்றும் 


எழுதலாம் . 


1 


1 
un + 1 = 

Vn + 1 


2 


Nn 


1 


un > un + 1 


1 
Vn 


Nn + 1 


lim 1 
மேலும் 

n + OV 


= 0 


ஃ லீப்னிட்ஸ் சோதனைப்படி , கொடுக்கப்பட்ட 
ஒருங்குகிறது . 


தொடர் 


| 


1 


4. 1 


1 
22+ 32 


4 * 


262 


பகுப்பாய்வு இயல் 


( -1} n + 1 


இதனை - 


என்றும் எழுதலாம் . 


1 


Σ 


( -1 ) n + 1 

n ? 


து ஒருங்கும் தொடர் . 


n = 1n ? 


= 1 


: 5 (-1) ஆனது அற ஒருங்குத் தொடர். 


D = 1 


ஒரு அற ஒருங்குந் தொடர் ஒருங்குகிறது என்ற தேற்றத் 
தின்படி கொடுக்கப்பட்ட தொடர் ஒருங்குகிறது . 

இதனை 
லீப்னிட்ஸ் சோதனையைக் கொண்டும் செய்யலாம் . 


12 


5 . 


+ 


+ 


+ 


ma + 


M2 


M3 


M4 


xn 


un = 


Nn 


xn + 1 


ta 


x " < n + 1 = 


1 


. 


un + 1 


Nn + 11 


i++ ) 


m 


n . 
xn + 1 


un + 1 


( i ) x = 1 என்க . 


4. -( 1+ 1 ) > 


un > un + 1 


lim 


lim 


| 


x = 1 க்கு , 


un = 


-- 


0 


.. லீப்னிட்ஸ் சோதனைப்படி , கொடுக்கப்பட்ட தொடர் 
ஒருங்குகிறது . 


( ii ) 31 என்க . 


Up > 1 .. un > ua + 1 


up +1 


lim 


xn 


1 


x < 1 க்கு 


lim 
n - > y 


( x = என்றால் , y > 1 ) 


n - 0Vm 


lim 1 
3-10 ( 9 ) -ன்படி , 

n + oynon 


0 


முடிவில்லாத் தொடர் 


263 


கொடுக்கப்பட்ட தொடர் , 


.. லீப்னிட்ஸ் சோதனைப்படி , 
x < 1- க்கு ஒருங்குகிறது . 


( iii ) x 1 என்க . 


lim xn 


88 


( தேராக்கணியம் ) 


n- > 00 vn 


lim 


xn 


lim xn log x 

( லோபிதால் விதி ) 


1 . 


on 


lim 


- 


2_n xn log x = • +0 


ஆனது 


lim 

un + 0 , ஃ ( -1 ) ^ un 
ஆனால் முடிவில்லாமல் அலைகிறது . 


ஒருங்கவில்லை . 


6 . 


* - * + * - * + ... (0< x < 1) 


1 + x 


இதனை X { -1}=- ** 


xn 


1 + xn > 0 x > 0 


+1 


xn 


x + 1 


xn , 


xn + 


un - un + 1 = 

1 + x ^ 


1 + xn + I ( 1 + xn ) ( 1 + xn + 1) 


an ( 1 - 3 ) 


* 


( I + x") (1 + xn+1) > 0 ( 0 < x < 1 ) 


.. un > un + 1 . Vn . 


lim 


lim xn 
n + 01 + xn 


- 


1 
lim 

n 
n + 00 

1 
11 + 

yn 


( * = } , >> 1 ) 


lim 


படம் 


- 


1 

0 
-- 

r + oya + I 
ஃலீப்னிட்ஸ் சோதனைப்படி கொடுக்கப்பட்ட தொடர் ஒருங்கு 


கிறது . 


264 


பகுப்பாய்வு இயல் 


7. { un } ஆனது இறங்கும் ஒழுங்கு வரிசை என்றும் , 
lim 

up = 0 என்றும் கொண்டால் , ப - ( u , + up ) + ( u , + , + ug ) 


. ( மு.வ. ) என்ற தொடர் ஒருங்குகிறது என நிறுவுக . 


. 


நிறுவல் 

கொடுக்கப்பட்ட தொடரை 2 (-1) ^ - lan என்று எழுதுக . 


an 


1 
( u , + , + ...... + un ) 

uz ... 


- 


n 


lim 


lim u + u + 


+ un 


lim 


* 


an 


( பார்க்க 
அத்தியாயம் 3 ) 


n 


n - o 


O 


மேலும் u > u , > us > ... எனக் கொடுத்திருப்பதால் 
u + u = 2uu + u , அதாவது , ( u + u ,) 
3 (u , + us) = (u + us) +2 (u + up ) > us + I/ +2 ( u + u , 

= 2 ( us + uz +14 ) 
( அதாவது ) }{ ur + uz) > ${ m + uz + us ) 


. 


ஃ u , > 41 + u , 


> +4+ > 


u , + u , + ug 

3 


2 


..a > a > a > .. 


. { az } என்பது ஒரே முறை இறங்கும் ஒழுங்கு வரிசை ; 


{ an } – 0 . 


.. லீப்னிட்ஸ் சோதனைப்படி , கொடுக்கப்பட்ட தொடர் ஒருங்கு 
கிறது . 


4-28 . அடுக்குத் தொடர் ( Power Serics ) 


an xn = a + axx + azx + . . . 


+ anxn + 


என்ற மாறி 


n = 0 


x- ன் அடுக்குகளைக் கொண்ட முடிவில்லாத் தொடருக்கு அடுக்குத் 
தொடர் ” என்று பெயர் . மாறிலிகள் as , al , a ,, ... , an , ... என்பவை 


முடிவில்லாத் தொடர் 


265 


அடுக்குத் தொடரின் “ கெழுக்கள் ( coefficients ) எனப்படுவன . 
இக் கெழுக்கள் நேராகவோ , குறையாகவோ , பூச்சியமாகவோ 
இருக்கலாம் . இக்கெழுக்கள் மேலும் , x- ஐச் சாராதவை ( indepen 
dent ) . 


மிக முக்கியமான நமக்குத் தெரிந்த சில அடுக்குத் தெடர் 
களாவன : ஈருறுப்புத் தொடர் ( binomial series ) , அடுக்குக் குறித் 
தொடர் ( exponential series ) , மடக்கைத் தொடர் ( logarithmic 
series ) முதலியன . 


அடுக்குத் தொடரில் x- ன் சில மதிப்புகளுக்கு அத்தொடர் 
ஒருங்கும் , வேறு சில மதிப்புகளுக்கு விரியும் . 


தேற்றம் 1 


n = 0 


T anxn என்பது x = x.- க்கு ஒருங்கட்டும் ; 


n = 0 


x = x , 1 - க்கு விரியட்டும் . அப்படியானால் 


y - 0 


( i ) | x | < Tx . | க்கு , " , tn x " அற ஒருங்குகிறது . 


n = 0 


n = 0 


( ii ) | x | > | x . | க்கு , 


z an xn விரிகிறது . 


1- () 


நிறுவல் 


n = 00 


( i ) - an x . " ஒருங்குகிறது என்றும் , | x | < | x . | , x , +0 


n = 0 


n = 00 


என்றும் கொள்க , 2 an xo ஒருங்குவதால் , { an x . " } + 0 . 


n = 0 


அதாவது 


lim 

an xo = 0 : { an xon } ஆனது வரம்புள்ளது . 


ஃ எல்லா -க்கும் , | an xn | SK என்றவாறு ஒரு மெய்யெண் 
K இருக்கிறது . 

. எல்லா -க்கும் , | an xn | | an x " | - 


X 


- 


SK 


Xo 


n 


x 


| 


Xc 


266 


பகுப்பாய்வு இயல் 


| x | < | x . | அதாவது 

| 


| * | < 1 , 
> K | * | " என்ற முடிவில்லாத் தொடர் ஒருங்குகிறது . 


ஃ . ஒப்பீட்டுச் சோதனைப்படி / anxn ஆனது அற ஒருங்கு 


n = 0 


கிறது . 


anxn ஒருங்குகிறது 


( ii ) | x | > | x , | என்பதற்கு 2 
என்றால் 


n = 


n = 0 


( i ) - ன் படி / anx " ஆனது அற ஒருங்குகிறது . 


தேற்றத்தின் தற்கோளுக்கு எதிர்மறை . 


ஃ . > anxn ஆனது 


n =0 


விரிகிறது . 


தேற்றம் 2 

2 என்ற அடுக்குத் தொடர் | x | < A- க்கு f ( x ) - க்கு 
ஒருங்கட்டும் . வேண்டுமானால் x = 0- ஐத் தவிர வேறெந்த X- க்கும் 
f ( x ) ஆனது ) ஆகாது . x- ன் இடைவெளி ஒன்று ( -A , A ) -க்குள் 
இருக்கிறது . 


anxn 
n = 0 


நிறுவல் 

| x . | < A என்றவாறு x- ன் ஒரு மதிப்பு x . என்க . 
| x | = ro , x = r < r என்க 


I anxn- ல் பூச்சியமற்ற முதல் கெழு a என்க 


nO 


ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் f ( x ) ஆனது பூச்சியமாகாது 
என்று காண்பிக்க , அவ்விடை வெளியின் எல்லாப் புள்ளிகளிடத்து 
| f ( x ) | > 0 என்று காண்பித்தால் போதும் . 


f (x ) = akxk + g( x ) என்றால் , 8(x ) = ak + xx + 1 + ak + zxk + 2 + .... 
| g( x ) | = | ak + 1xk + l + ak + 2xk + 2 + ..... 


முடிவில்லாத் தொடர் 


267 


k + 2 


++ 


. 


X 


= |a..(s ) " * * +0... ( 

| ** 


k + 1 


a + 13 


+ | al + 3 


| 


k + 2 

+ 


lim 


2 an x , " ஒருங்குவதால் 


| anx . " = 0 


ஃ | agx.1 | < M , Vr 


k + 2 


ஃ | g ( x ) | SM / r k + l 


+ 


EM(A ) +M(A) " 
* \s(x) | zw( ) { i 

++ ( ) + ... ! 
அதாவது 3 M( ) " 


k + 1 


1 


( அடைப்புக்களில் இருப்பது 


1 


பொது விகிதம் . 


0<< 1 என்றவாறு உள்ள பெருக்குத் தொடர் ) 

* 


1 


rk + 1 
ஃ | g ( x ) | SM 


( ) 


f ( x ) = axk + g ( x ) என்பதால் , 


| f ( x ) | 2 | ax | - | 8 ( x ) | 2 | ak | rk - 


Mrk + 1 
rak (r . - r ) 


x + 0 என்க . 


r > 0 


. 


. If ( x ) | > 0 என்று காண்பிக்க , 

Mrk + 1 
| ak | rk - 

> 0 என்று காண்பித்தால் போதும் . 
r.Kr. -r ) 


r > 0 , re > 0 , re - r > 0 என்பதால் 
| as | (r -r ) rok - Mrk + > 0 என்று காண்பித்தால் போதும் . 
( அதாவது ) | ak | ( ro -r ) rok - Mr > 0 என்று 

காண்பித்தால் 
போதும். 


268 


பகுப்பாய்வு இயல் 


( அதாவது ) r ( M + | ak | rek ) < | ak | r.k + 1 என்று காண்பித் 
தால் போதும். 

இப்போது 0 < Are 
i ak | rok + 1 < Ar + | ak | rok + 1 = ( A + | ay | rok | r . ) 


| 


அதாவது 


| ak || 

| rok + 1 
At laklro 


( <ro 


r 


| ak | r.k + 1 
A + | ak | ro 

kro 


k 


ஃ r ( 4+ | ap | r.k ) < | ap | rok + 1 


| A + | ak | TS 
x = 0 என்றால்தான் f ( x ) = 0 . 


. 


தேற்றம் 3 

இரு அடுக்குத் தொடர்கள் Eanxn , zbnxn , என்பவை 
| x | < A- க்கு ஒருங்கட்டும் . | x | < L என்றவாறு உள்ள 
எல்லாப் புள்ளிகளிடத்து Zanxr = 2bxx " என்றால் , as = b . , a = b1 , 
a , = b ,, an = bn 

:: an = bn . ... இரு அடுக்குத் தொடர்களும் முற்றிலும் 
ஒன்றே ( identical ) . 


நிறுவல் 

f ( x ) = Zazxn , 8 ( x ) = zbax " என்றெழுதுக . 
இரு தொடர்களும் | x | < A- க்கு ஒருங்குவதால் , 
f( x ) -g ( x ) = z ( an - ba) xn , | x | < A . 
1x | < u- க்கு Sanxr = 2bps 
( அதாவது ) 2 ( as - b . ) xn = 0 , | x | < v- க்கு v = min ( AH ) 
Gr = an - b . என்றெழுதுக . 
- v < x < y1 ( 0 < vi < v ) என்ற இடைவெளியில் எங்கும் 


வேண்டுமானால் x = 

x = 0- ஐத்தவிர , 


n = 0 


cnxi பூச்சியமாகாது . 

( தேற்றம் 2 ) 


x = 0 என்றால் A cax என்பது C என்றாகிறது . 


D == ) 


முடிவில்லாத் தொடர் 


269 


f ( 0 ) = g ( 0 ) என்பதால் , co = 0 அதாவது ao = b . 


M # 0 என்றால் , 2 cnxn = 0, 0 < / x | < y , 


n = 1 


அப்படியானால் எல்லா கெழுக்கள் Cn- ம் பூச்சியமாகின்றன . 
.ஃ an = bn , vn . 


வரை இலக்கணம் 

ஒருங்கல் ஆரையும் , ஒருங்கல் இடைவெளியும் ( Radius of 
Convergence and Interval of Convergence ) 


- 


z an xn என்ற அடுக்குத் தொடரை எடுத்துக் 


n = ) 


n = 0 


கொள்க . 


lim 


an + 1 


2. | 


| இருக்குமானால் அதை K ( # 0) என்க . 


n + 0 


dal 


un + 1 


an + 1 


அப்போது 


| x | 


un 


dnl 


( முதல் உறுப்பை 

நீக்க ) 


lim 


| 


un + 1 ) 
นัก 


| - * - II 


ஃ தலம்பேரின் விகித சோதனைப்படி , 


| x | < 1 அதாவது | x | < R 

ல் Σμη ஒருங்கு 


என் 


கிறது . 


> 1 ( அதாவது ) 


R 


| x | > R என்றால் pun விரி 


கிறது . 


| x | = R தலம்பேரினால் யாது பயன் ? ஒன்றுமில்லையே ! 
நேர் மெய்யெண் R- க்கு அடுக்குத் தொடரின் ஒருங்கல் ஆரை 
என்று பெயர் . 

திறந்த இடைவெளி ( --R.R ) - க்கு அதாவது 
-- R < x < R க்கு அடுக்குத் தொடரின் ஒருங்கல் இடைவெளி 
அல்லது அற ஒருங்கல் இடைவெளி என் 

று பெயர் . x = R , 


270 


பகுப்பாய்வு இயல் 


x = -R என்ற புள்ளிகளுக்கு ஒருங்கல் இடைவெளியின் முனைப் 
புள்ளிகள் ( end points ) என்று பெயர் . அடுக்குத் தொட 
ரானது ஒரு முனைப் புள்ளியிடத்தாவது இரு முனைப் புள்ளிகள் 
இடத்தாவது ஒருங்கலாம் ; அல்லது எந்த முனைப் புள்ளியிடத்தும் 
ஒருங்காமல் இருக்கலாம் . ஏனெனில் தலம்பேரை உபயோகித்து 
இம்முனைப் புள்ளிகளைப் பற்றி ஒரு முடிவும் எடுக்கமுடியவில்லை . 


| 
R 


= 0 அதாவது R = 00 என்றால் , அடுக்குத் தொடர் எல்லா 
மெய்யெண்கள் x- க்கும் ஒருங்குகிறது . இப்போது முடிவில்லாத 
ஒருங்கல் ஆரை என்கிறோம் ; ஒருங்கல் இடைவெளி 0x00 
என்றாகிறது . 

தலம் பேருக்குப் பதில் கோஷியின் விகித மூலச்சோதனையை 
ஒருங்கல் ஆரையைக் கண்டுபிடிக்கப் பயன்படுத்தலாம் . 


உதாரணங்கள் 


( 1 ) அடுக்குக் குறித் தொடர் ( Exponential Series ) 


xn 


n === O 


n ! 


lim 


un + 1 ) 


lim | x | = 0 ( முதல் உறுப்பை நீக்க ) 
n + 0 n + 1 


n> 0 


น่ น 


< 1 


ஃ தலம் பேரின்படி எல்லா x- க்கும் கொடுக்கப்பட்ட தொடர் 
அற ஒருங்குகிறது . 


ஃ . அடுக்குக் குறித் தொடரின் ஒருங்கல் ஆரை ஆகும் . 


( 2 ) மடக்கைத் தொடர் ( Logarithmic Series ) 


2 ( -1 ) +1 


x2 

+ 
2 


- 


x4 

+ 
4 


n 


3 


R = 0 


1 


un + 1 
un 


| - * = I* (n+1) = * + 

| 


lim 


Un + 1 
un 


முடிவில்லாத் தொடர் 

271 
தலம்பேரின்படி , ( | x | < 1 என்றால் கொடுக்கப்பட்ட தொடர் அற 

ஒருங்குகிறது . 
x | > 1 என்றால் கொடுக்கப்பட்ட தொடர் விரி 


கிறது . 


கொடுக்கப்பட்ட அடுக்குத் தொடரின் ஒருங்கல் ஆரை = 1 . 


( 3 ) ஈருறுப்புத் தொடர் ( Binomial Series ) 

nr = n ( n - 1 ) ( n - 2 ) ... ( n - r + 1) என்றால் 


1 


Nr XP 


x2 + 


1+ " 


+ 


+ 


. 


( மு.வ. ) என்பது 


. 


ni 
x + 

2 ! 
ஈருறுப்புத் தொடர் எனப்படும் . 


. 


இத்தொடரை 2 un என்றெழுதினால் 


n = 1 


" 


xr 


tur + 1 


n - / + 1 


nr - 1 


* r - 1 


( r - 1 ) ! 


ur + 1 


| x | 


ur 


| = | -- +1 | 
= " > -1 


n + 1 


1 x || 


= 


lim ur + 1 | 


- 


ur 


ஃ தலம்பேரின்படி , | x | < 1 என்றால் zue ஆனது அற 

ஒருங்குகிறது . 
| x | > 1 என்றால் Zur விரிகிறது . 
ஃ கொடுக்கப்பட்ட தொடரின் ஒருங்கல் ஆரை = 1 . 


பயிற்சிக் கணக்குகள் 


( A ) கீழ்க்காணும் முடிவில்லாத் தொடர்களின் தன்மையை ஆராய்க : 

( 1 ) + 3 + 5 + 3 + 


+ 


1 1 1 
( 2 ) 1+++ + 

3 5 7 


1 


+ 


1 

+ 
a + 26 


. 


a + b 


a + 36 + 


( 3 ) + 

2e+ 


( 4) 2 


1 
( a -- n ) P (b + n ) ) 


(5 


1 


1 1 

+ + 
1 • 2 34 


56+ .. | 


1 + 2 


1 + 3 


( 6 ) 1 + 2 + 1 + 3 + 


1 


( 7 ) 2 

n = 1 m ( 1 + 2 - n ) 
( 8 ) 

1 
Mn2 - x2 


n = 1 


( 9 ) 


( 1 + a ) ( 1 -|-b ) , ( 2 + a ) ( 2 + b ) 
+ 

+ . 
I 2.3 

2.3.4 


( n + a ) ( n + b ) 
+ 

n ( n + 1 ) ( 1 + 2 ) 


+ 


48 


( 10 ) 


13 
2m 


23 
1m + 3m 


+ 


33 
2m + 4m 


+ 


+ 


3m + 5m 


2 


n ? - ( n - 1 ) 

* 
( 11 ) 

n = n + ( n - 1 ) 


(12) 2 { 3r + ! -- ) 


முடிவில்லாத் தொடர் 


273 


+ Nn - 1 


( 13 ) _ ( -1 - < > ) 
( 14 ) 5 / + 

" ) 
(16) 2 ( 5 ) 


Nn + 1 -vn 


( 15 ) ) 


n = 1 


llp 


1 


n = 1 Vn + | 


np 


( 17 ) 


n + 1- / 


1 


( 18 ) - 


ม 1 


-- 


n = 1 


1 


( 19 ) ở Vn 


n = 1n + 1 


oo 4 + 10n 


( 20 ) 


n 


1 


( B ) கீழே கொடுக்கப்பட்டவைகளை n- வது உறுப்புகளாகக்கொண்ட 
முடிவில்லாத தொடர்களின் தன்மையை ஆராய்க : 

1 
( 21 ) 

an + 1 


( 22 ) 


1 
1 + an 


1 
( 23 ) - 2 

In2 - 1 


nP 


( 24 ) 


( n + 1 ) 9 


(குறிப்பு :-) 


Mn 


( 25 ) 

m2 +1 
11. இ.- 18 


274 


பகுப்பாய்வு இயல் 


( குறிப்பு 


v.- *+ ) 


1 


( 26 ) 


1 


1+ 


( குறிப்பு 


1 
lim 

1 = 1 + 0 
n + 01 + 


ஃ Eun விரிகிறது . ) 


m 


( 27 ) / - 


( n + 1 ) * 


( குறிப்பு 


- - - ) 


( 28 ) 


1 
an + b 


( 29 ) 


( n + 1 ) 
m7 + { 3/2 ) 


8 


o 


= 


( 30 ) sin 


- 


+ 


Vn 


( 3)!ne 


1 ) 
* = 1 ) 


1 


1 


( 31 ) 


(குறிப்பு sin 
( குறிப்பு 
(குறிப்பு 


COS 


COS 


1 
2 ! n 


+ 


n 


n 


a 


23 


( 32 ) tan ) 


-1 a 


tan 


n 


n 


n 


3n + 


க்ரெகரி ( Gregory ) தொடர் , vn = 


1 ) 


1 


( 33 ) Sin2 


( குறிப்பு va = 


1 
n ? 


1 ) 


n 


275 


- 


2 ! 3 ! 
முடிவில்லாத் தொடர் 

1 
( 34 ) tan 

Vn 
vn n 
( C ) கீழ்க்கண்ட தொடர்களை ஒருங்கலுக்காகச் சோதிக்க : 

n + 1 

2n - 1 
1 1.3 1.3-5 
( 36 ) 

+ 
4 4.7 

28 3 43 
( 37 ) 1 + 

+ 


( 35 ) 2 (24 ) 


+ 


47: 10+ . 


3 * 

4 ! * 


2P 3P 4P 
( 38 ) 1 + + + 
2 ! 3 ! 

4 ! 


+ 


( 39 ) 4 


3 3-4 -3-4-5 
+ + + 

4-6 4-6-8 


. 


22 


32 


( 40 ) 1 +23 ! 


42 
+ 

+ 
4 ! 


e + | 
( 41 ) 1+ + 

S +1 


( a + 1 ) ( 2a + 1 ) 
( B + I ) ( 28 + 1 ) 


( a + 1 ) ( 20 + 1 ) (3a + 1 ) 
+ 

( 3 + 1 ) ( 23 - 1) ( 39 + 1 ) 


+ 


( 42 ) 


24 
1 ! 


+ 


32 42 

+ + 
2 ! 3 ! 


. 


( 43 ) 


2( 1 ) + 4( 2)! + 8 (3 )! 


+ . 


1 


4 


27 


22 ( n ) ! 


(குறிப்பு 


குறிப்பு un = 


nn 


(44 ) > n 


n ! 


1 


20 - 1 


( 45) ,2 / 


n = 103 - 1 


276 


பகுப்பாய்வு இயல் 


(46) z ( + - + . ) 


( D ) கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 

( 47 ) 12 + 2 x + 32x2 + 42x3 + 


lim 


Un 


1 


( குறிப்பு : 


- 


n+ o un + 1 


x < 1 என்றால் _1 ! n ஒருங்குகிறது . 
x > 1- க்கு Eun விரிகிறது . 


| 


x = 1 - க்கு , 


விரிகிறது . 


n 


( 48 ) 


5n + 11n | 
6n1 +14 


xn 


1 


( 49 ) + + 


1 

x + 
3P 


** + 


+ 


(2n + 1 )PX" + 


( 50 ) 2 


2n 

• xa ( x > 0 ) 
n +1 


( 51 ) }x"+","+ x + -- 

(ஈ -1 ) 
( + ) 


( 52 ) 


n = 1 


( 53 ) : 


xn 


n = 1 


( 54 ) = n ( n + 1 ) xn 


n = 1 


xn 


( 55 ) - 


n = 1x + n 


( 56 ) - ( 2n )! 

n = 1(n !J2x" 


x2 


x 


( 57 ) 


* 


* 


23 + 34 + . 


முடிவில்லாத் தொடர் 


277 


nxn 


( 58 ) E 

n = 1(na + 1)(na+2) 


+2) 


(x>0) 


xa 


1.3.5+ 1.3.5:7+ . 


( 59) 1 + pisti 
( 60 ) 2,91 

+ 


x 


( 61 ) x + 


V 2 


t . 
V3 


n = 


(62) 

nt1 
1 (n +2)(n + 3)** ( * 

xn ( x > 0 ) 
( 63 ) Š 

n =11 + xn 


xn 


n 


( 64 ) 


xn 


n = 1 ( n + 1 ) ( n + 2 ) 


( 65 ) 


1 

a 
+ + 
ita 1 + a 


a ? 
1 + as 


+ ... 


( 66 ) E 


20-2 
2n - f 1 


xn 


dn 


( 67 ) 


xn ( x > 0 ) 
n = 1 dn² + 1 


( 68 ) 


1 
1 + nxn 


n 


1 

+ 1 
nxn 


(விடை : 


Un + 1 

+ 
Un 


1 + nxn 
1 + (n + 1)xn +1 


1 


( 1 ++ ) 


nxn 


x > I 6TSÖT (O360 


lim Un + 1 

Un 


1 

< 1 
х 


.. Eun P205599 g . 


x < I OTOT ( 360 1 + x < 2 , 1 + 2x * < 3, 1+ 3x® < 4 , ... 


:: Ito + 1+ 2 +x ++ 


+ 


1 1 
+ 

+ 
3 4 


2 


278 


பகுப்பாய்வு இயல் 


வலதுபுறத்துத் தொடர் விரிகிறது . 


* இடது பக்கத் தொடரும் 


விரிகிறது . 


1 


x = I என்றால் கொடுக்கப்பட்ட தொடர் = + + 


+ 


+ 


இது விரியும் தொடர் .) 


( 69 ) 2x + 3 x * + 1 + ... 


(70) Va xn 


n - 1 
1 


( 71 ) 


. 


an - 1 
an + 1 


in 


1 


1 


1 + 


- 


4n + 1 


an 


an + 1 


(விடை : 


1 


Un 


1 


X 


1 


1+ 


an 


Qn + 1 


lim Un + 1 


a > 1 , 


+ Uy 


x > 1 , Eun விரிகிறது . 
x > 1 , Zun ஒருங்குகிறது . 


1 


1 


lim 

lim 
un = 
1--0 

( - + 0 


an 
1 


= 1 + 0 : Sun விரிகிறது. 


- 


an 


lim un 


lim 


a < 1 , vn = xn என்றால் , 

n- + Vn 


= -140 , 

, 


( 


ar + 1 = 0 , 


no 


a 1 ) 


[ 
zv = 2x " ஆனது x > 1 என்றால் விரிகிறது . 
[ x < 1 என்றால் ஒருங்குகிறது . 

. 
( x < 1 என்றால் ஒருங்குகிறது . 
ஃ up ஆனது 

x > 1 என்றால் விரிகிறது . 
a = 1 என்றால் , Un = 0 , + n 

a = 1- க்கு Sun ஆனது ஒருங்குகிறது .) 


முடிவில்லாத் தொடர் 


279 


xn 


( 72 ) - 


| x | > 1 
1 - xn 


n = 1 


n ? -1 


( 73 ) 


* 


xn 
n = 1 n + 1 


xn 


( 74 ) - 

n =1 (2n - 1 )2n 


2 


(75 ). £ (35732 +1 ) 


( 76 ) 1+ ( 2 + 3 ) x + ( 22 + 3 )x + ( 2 ° + 3 *) x + .. 


( E ) கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க ! 


(171) S (log ( n + ) ) ) - > 


uln + 1 ) 


(விடை : 


( log ( n + 2 ) 
log ( n + 1) 


] - > = [ 6 


{ log ( n + 1 ) ] X 
log ( n + 1 ) 


} ] 


un 


m = 1- க்கு , log ( n + 2 ) > log ( n + 1 ) . un + i < un 


ஃ { un } ஆனது ஒரு இறங்கும் ஒழுங்கு வரிசை . 


3 log ( n + 1 ) 

-- 


* , 


-- 


2 


ஐ 2 

n = 1 


( logam ) 


என்றும் எழுதலாம் . 


n = 1 


இதை நம் வசதிக்காக எழுதினோம் . ஃ கோஷியின் ஓடுக்கல் 
சோதனைப்படி , 


Σ 


(( log n ) 


ம் ) 2n log ( 21 ) 


ம் ஒரே தன்மையன .. 


n : 2 


D = 2 


- 


--A 


2n ( log 2n ) 


= 2n ( n log 2 ) 


2n • n P ( log 2) 


( log 2 ) - 


- > என்பது மாறிலி எண்ணாதலால் , 


- 


Z2n, n 


( log2) 


ன் 


1 


- 


தன்மையும் 22n n 


ன் தன்மையும் ஒன்றே . 


2n > 1 + நேர் முழு எண் n 


280 


பகுப்பாய்வு இயல் 


2n 


-- 


1 
mA 


-A 
( அதாவது ) 2n - n 


> n 


21 


A > 


1 
ஆனால் , 

A ஆனது 0 < AS1 க்கு விரிகிறது . 


n 


ஃ . ஒப்பீட்டுச் சோதனைப்படி , _2nn- > ம் 0 < A $ 1 - க்கு விரி 


கிறது . 


* 2nm 


-- 


( log 2 ) 


விரிகிறது . 


. 


-- 
ஃ = ( log n ) 


ம் விரிகிறது . 


n = 2 


A > 1 என்க. 


> 


va = 2n n 


என்றால் 


mA 


Vn + 1 


-- 
2n + 1 ( n + 1 ) 

-A 
2n n 


= 2 


2 

1 ) 
1+ 


( n + 1 ) 


lim Vn + 1 


= 2 > 1 


n + 00 


Vn 


ஃ தலம்பேரின்படி , Zvn = 

E % = > 2n- > விரிகிறது . 


n : = 2 


- 


: 21 


- 


( log 2 ) - - ம் விரிகிறது . 


n = 2 


. > (logn ) 

- 


> 


-ம் விரிகிறது . 


n - 2 


00 


- 


ஆனது எப்போதும் விரிகிறது . 


n = 2 


. 2 ( log n ) 
துணை முடிவு : 

A = 1 என்றால் 
* 

1 


விரிகிறது . 


n = 2 (logn ) 

> 


( 78 ) 


( logn ) ? 

m ? 


முடிவில்லாத் தொடர் 


281 


( கோஷியின் ஒடுக்கல் சோதனையைப் பயன்படுத்துக ! 
( log n ) என்றால் 2n f(2") = 27 

( log 2n ) ? 
f ( n ) = 

( 21 ) 


n2 


( n log 2 ) . 

2n 


(log 2 ) 
2n 


A f (n ) - ம் 22 " f (2 " )- ம் ஒரே தன்மையன . 


2 


n ? 
( log ) " ஒரு மாறிலி எண்ணாதலால் , , ( log 2 ) -- ம் , 2 

2n 

2n 
ஒரே தன்மையன. 


Yn + 1 


n ? 
2n 


Dn 


( n + 1 ) 2 - 2n 


என்றால் 


Vn 


2n + 1 


n12 


2 


= ( "* ) = (1+ :) 


lim vn + 1 ) 


< 1 . 


n + 0 


Yn 


ஃ தலம்பேரின்படி , Evn ஒருங்குகிறது . 


n2 

2n 
n : 2 


( log 2 ) ஒருங்கு கிறது. 

2 2n f ( 2n ) ஒருங்குகிறது . 


n = 2 


ஃ . 


n = 2 


n = 2 


12 


2 f n 

f ( m ) - ம் ( அதாவது ) 2 (logn)" - ம் ஒருங்குகிறது . 
(79) 2 

n = 2 Vlogn 


n - 1 


1 
( குறிப்பு , என்ற ஒப்பீட்டுத் தொடரில் p = 1 என் 

n ( log n ) P 
பிரதியிடுக . 


ஃ p < 1- க்கு இத்தொடர் விரிகிறது . p = 1 < 1 என்பதால் 
கொடுத்த தொடரும் விரிகிறது . 


( 80 ) 2 ( n logn ) -1 ( log logn ) 


-- 


n = 8 | 


282 


பகுப்பாய்வு இயல் 


என்றால் 


- ) 
( குறிப்பு f ( n ) = ( n logn ) ( log logn ) 

1 
2 f ( 27 ) = 

log log 2 
n (log n ) A ( log 2 ) ( 1+ 

log n 


= W . என்க . 


A 


( log 2)(1 


Bles ) 


lim Wa 


vn 


- 


navn 


log 2 (10) 


1 

1 
n ( logn ) 
A > 1- க்கு 2 ஒருங்குகிறது . 11- க்கு 2 விரிகிறது . 

[ A > 1 க்கு ஒருங்கு 
.. * 2n f ( 2n ) - ம் , அதனால் , 

> 
f ( n ) - ம் , 

A51- க்கு விரி 


* 


கின்றன . 


n = 3 


n -- 3 


கின்றன . 


( F ) கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 

( x > 0 ) ( குறிப்பு : கோஷியின் மூலச் சோதனையைப் 

பயன்படுத்துக .) 


( 81 ) = x 


n = 3 

nn 


( 82 ) 2 


* ( 1- :)" 

(1- )" - [(1-1 ) ")- 1 


( விடை : unl /n = 1 


lim 


1 


val / n = e - 1 


1 


- 


கொடுத்த தொடர் கோஷியின் மூலச் சோதனைப்படி Sun 
ஒருங்குகிறது . 

( 83 ) - 


2. (" * ") " - " + )" 

[(1+1 ) (1+ 1) -( 1+ ) 


lim 


lim 


1 


( குறிப்பு 


- 


Unila 


- 


1 

(1e2 
e - 1 


ஃ கொடுத்த தொடர் ஒருங்குகிறது . 


mn2 


( 84 ) E ( n + 1 


/ 


283 


முடிவில்லாத் தொடர் 


( G ) கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 

1 1 

1.31 1.35 1 
( 85 ) 1 + 

+ 

+ 
2.3 2 • 45 2.46 7 


+ 


( 86 ) x ( log 2 ) 4 + x ( log 3 ) 4 + x ( log 4 ) 4+ .. 


un + 1 


(விடை : 


- 


xn + 2 [ log (n - 2 ) ] 

[ log ( n + 1 } ] 


un 


xn + 1 


log (n +2) q 
log ( n + 1 ) 

log ( n + 2 ) -log ( n + 1 ) ] q 
1+ 

log ( n + 1 ) 


1 


9 


( 
= [1 " + )] 

> {login + 2) -log (n + 1)} | 
log ( n + 1 ) 
= x || 

1+log(i +1} los + ) 
== [ 1I + log # = 1 , los ( 1+ + ) 

] 


= x [ 1 + iogr 


= 


q 


lim un + 1 | 


1 + 00 un 


{ x < 1 என்றால் Sun ஒருங்குகிறது . 
தலம் பேரின்படி 

| x > 1 என்றால் un விரிகிறது . 
x = 1 என்றால் தலம்பேர் துணைக்கு வருவாரா ? 
x = 1 என்னும்போது , un = [loz( n + 1 ) ] 9 


lim 


q > on +wn= +0 +0 , 

un = + 00 +0 , ஃ Sun ஆனது விரிகிறது . 


q < 0 என்க , ஃ q = -p, p > 0 என்றால் , un = 

= [ log ( n + 1 ) ] - P 


[log ( n + 1 ) ] - P எப்போதும் விரியும் என கணக்கு ( 77 ) -ல் 


n = 1 


பார்த்தோம் . 
1 1 •3a( a + 1 ) 1.3.5a( a + 1 ) ( a + 2 ) 

+ 
( 87 ) 1 + 3 + 2 • 4 b(b + 1) + 24• 6 b ( b + 1 )( b + 2 ) 
எப்போது ஒருங்குகிறது ? விரிகிறது ? 


. 
. 
. 


284 


பகுப்பாய்வு இயல் 


(விடை : n > 1 - க்கு , 
un + 1 | ( 2n - 1 ) ( n - 1 + a ) 
un 2n ( n - 1 + b ) 


lim 


un + 1 


= 1 தலம்பேர் சோதனை உபயோகப்படாது . 


Un 


ராபெயின் துணையை நாட , 

, 


( a - 1 ) 


( 26-2a + 1 ) + 


lim 


lim un 
n- + 0 un + 1 


-1 


b - a + 


+ 


1 
2 


1 + 00 


r( 2-1 ) 1+ 


a - 1 

n 


ஃ b - a + 1 > 1 என்றால் அதாவது b > a + 1 என்றால் zun 
ஒருங்கும் , b < a + ) என்றால் un விரியும் . ) 


(88 ) 2 (n !) 


th 


v = 1 ( 2!)n 


| x2 


( 89 ) 1 +4 


+ 


1.3.5x4 1.3.5.7.9 x 
+ 

+ 
2-4 5 8 2 :46.8 1012 


( 90 ) 1 + a + a ( a + 1 ) a ( a + 1) ( a + 2 ) 


+ 


+ 


12 


1 : 2 : 3 


1- a 


lim 


lim 


( குறிப்பு 


" ( 7 (11: - 1) - 


a 


-1 - a 


n-+ 0o 


100 


1+ 


n 


1 - a > 1 ( அதாவது ) a < 0 , என்றால் தொடர் ஒருங்குகிறது . 
1 - a < 1 ( அதாவது ) a > 0 , என்றால் தொடர் விரிகிறது . 
1 - a = 1 ( அதாவது ) a = 0 என்றால் தொடர் 1 + 0 + 0 + 0 + 

+ + .... 


என்றாகிறது . 


( இத் தொடர் ஒருங்குகிறது .) 


1-3 


1 : 3-5 


( 91 ) 


1 
2 


x + 2x + 2•46 + 


( 92 ) 


3 x 3.6 x2 3 6 9 x8 
4.5 + 47 8 

+ 

+ 
4.7.10 11 


1 x " 


-- 


( 93 ) x + j 3 


1-3x5 1.3.5x7 

+ 
2-45 2.467 


+ 


+ ... 


{ x > 0 ) 


285 


முடிவில்லாத் தொடர் 


குறிப்பு : n = 


1.3.5 ... ( 2n - 1 ) x n + 1 

2n 

2n +1 


24-6 .. 


( H ) கீழ்க்கண்ட தொடர்கள் ஒருங்குகின்றனவா என்று சோதிக்க : 

22x2 38x3 4x4 
( 94 ) x + 

+ 
2 ! 3 ! 4 ! 


+ 


+ 


(விடை 


up + 1 
un 


( 1+1)". 


lim un + 1 

= xe 
un 


தலம்பேரின்படி , 


ve < 1 ( அதாவது ) x < என்றால் 24 , ஒருங்குகிறது . 
xe > 1 ( அதாவது ) x > என்றால் 34 விரிகிறது . 


1 என்னும்போது 


e 


un + 1 


e 


In 


1+ 

n 


นก 


n log 


= n | log e 


un + 1 


= K 


n 


1 1 

+ 
2n2 3ns 


1 . 


[loge - nlos( 1+ 1 )] 

- }] 
( 
-- 


1 


= n 


| 
2n 


3n 


1 

+ 
3n ) 


lim 

un 
n log - = 1 < 1 
n- > 00 

tn + 1 


ஃ ஷ்லோமில்ஃ , அதாவது மடக்கைச் சோதனைப்படி Eun 


விரிகிறது . 


286 


பகுப்பாய்வு இயல் 


22 
32 


( 95 ) 1+ 


. 


22 42 
3 


+ 


22.42.62 
32.52.72 


+ . 


sat 


un + 1 


( விடை 


= 


( 2n + 2 ) 
( 2n + 3 ) . 


un 


lim un + 1 ) 


= 1 தலம்பேரினால் பயனில்லை . 
moun 


lim 


น น 


- 


1 ) 


(த 


lim 4n + 5n 
no 4n + 8n + 4 


1 


un + 1 


ராபெயினாலும் பயனில்லை . 


- 3n - 4 


( (...-1)- ]logn- ( 


) ios 


ulog n 


4n + 8n +4 


( 3+ 


4 


logn 


= 


8 
4+ 

+ 
11 


4 
n2 


--- 


lim 


["(... -1 ) -1 )108 

-1 ) -1 ] logn = 0 < I 


. 


மடக்கைச் 


10o 


சோதனை II- ன் படி , கொடுத்த தொடர் விரிகின்றது . 


n ! 


( 96 ) - 

( n + 1 } n 


an 


( 97 ) 


( 1 + a ) ( 1 + b ) _ (2 + a ) (2 + b ) 

+ 
12.3 

2.3.4 


+ 


( n + a ) (n + b ) 

+ 
n (1 + 1 ) ( n + 2 ) 


( 98 ) ( a + 1 ) f, + ( a +2 ) * + (a+3); + . 


L 


a ( a + 1 ) 
( 99 ) 1 + % x + 

x + 
12.bb + 1 ) 


33 


a ( a + 1 ) ( a + 2 ) 
1 • 2 •3 •b (b + 1) (b + 2 ) 

+ 


1 


1+ } 1 + 1 | 
( 100 ) x + x + x + 


1+ } ! 

+ 


+ 


+ 


முடிவில்லாத் தொடர் 


287 


1 


1 
1+ 

2 
( விடை nn = x 


+ 


+ 


n 


un + 1 


1 / { n + 1 ) 


unl 


lim un +1 = xo = 1 : தலம்பேர் பயனில்லை . 


n + 


Un 


Un 


lim 


lim 

n log 
1.50 


1 / { n + 1 ) 
n log x 


un + 1 


10 


lim 

n 
no1+1 


log 


1 
lim 
n + 01 + 

1 


( 
+ 


| log - 


1 
log 


X 


X 


1 
log > 1 ( அதாவது ) x < 

X 


x 


என்றால் Eu . ஒருங்குகிறது . 


1 


என்றால் Eup விரிகிறது . 


e 


1 


என்னும்போது 


lim 


un 


n log 


1 


1 


| logn= 


n + 0 


up + 1 


-1 
" ( : x - 1 )) 


log n 


1 


lim 


* 


1 


log n 

n 


011 


n > 01+ 


n 


1 


.. 


x = - க்கு Sun விரிகிறது . 


e 


( I ) கீழ்க்கண்ட தொடர்களைச் சோதிக்க : 

( 101 ) ( 1) 


1 


3 


1 


n + 8 


288 


பகுப்பாய்வு இயல் 


( 102 ) _ ( -1) -1 


n3 / 2 


n = 1 


1 


1 


( 103 ) 


1 

1 
+ 
xta 

x + 2a 


+ 


. ( x > 0 , a > 0 ) 


X 


x + 3a 


( 104 ) 


1 
2 


2 3 

+ 
3 


4 

+ 
5 


- 


. 
. 
. 


( 105 ) 1 - + : - | + 

- + 


( 106 ) = ( -1)^ 


n + 1 


( 107 ) ( - 1 ) 


( 108 ) 1-2 + 3-4 + 5-6 + ... 


. 


galim 


1 = 00 


ஃ இத்தொடர் 


( { un } ஆனது ஏறுவதுடன் 
முடிவற்றதாய் அலைகிறது . ) 


. n - 00 


| 


( 109 ) 2 (-1) 


n = 2 


| 


( 110 ) 1 


| 1 

+ 
3 5 


1 

+ 
7 


1 


1 


( இத்தொடர் லீப்னிட்ஸ்படி ஒருங்கும் ஆடற்றொடர் . மேலும் 

1 
1 + - + + + என்பது விரிவதால் கொடுக்கப்பட்ட தொடர் 

7 
நிபந்தனைக்குட்பட்ட குவியுந் தொடர் ) 


5 


( 111 ) A ( -1)" (n - 1) 
(112 ) z (-1)^ + 


( 113 ) = ( -1 ) ^ ( Vn + 1 -- n ) 


முடிவில்லாத் தொடர் 


289 


( விடை ! 


4 ) = ( - 1)^ { V / 1 * + 1 - n ) = ( - 1 )" - - ( ( 1+H ) -1 ) 

( -1 ) 
-1 || 
= ( - 1)^ n 
= (-1)" 


| | 
1+ 

2n 


+ - ) 


2 ! 


1 
2n 


- 


1 
8n 


+ 


lim 

un = 0 
n- + 0 


மேலும் லீப்னிட்ஸ் சோதனைக்குரிய மற்ற 

சோதனைக்குரிய மற்ற நிபந்தனைகளை 
இத்தொடர் நிறைவேற்றுகிறது . 

ஃ கொடுத்த தொடர் ஒருங்குகிறது .] 


( 114 ) 2 ( -1)^ ( Vn + 1 - Vn ) 


D = 1 


( 115 ) { un } ஆனது இறங்கும் நேருறுப்பு ஒழுங்கு வரிசை 

lim 
என்றும் un = 0 என்றும் கொள்க . அப்படியானால் 
u , - 1 ( u , + u,) + ( u, + u ; + us) + ஒருங்குகிறது எனக் காண்பி , 


+ uan - 1 


u + us + 


tu_n - 1 


- 


( 


குறிப்பு : 41 + u + 


u . . 

2n - 1 


< 


n 


Fuga - 1 


. 


4. + u + 
{ un } – 0 என்பதால் , 


n 


இப்போது லீப்னிட்ஸ் சோதனையைப் பயன்படுத்துக . 


( 116 ) 


- 1 ) n xn 

என்பது 0 < x = 1 - க்கு ஒருங்குகிறது ; 


x > 1- க்கு விரிகிறது . 


ப 


un = 0 


lim 
( குறிப்பு ! 0 < x1- க்கு , 

no 
லீப்னிட்ஸ் சோதனைப்படி கொடுத்த தொடர் ஒருங்குகிறது . 
ப . இ.- 19 


290 


பகுப்பாய்வு இயல் 


an + 1 


n 


x > ] என்றால் , 


x 1 


un 


(n + 1 ) * 


un + > un 


ஃ { un} என்பது ஏறும் ஒழுங்கு வரிசை . 
ஆனால் கொடுத்த தொடர் ஆடற்றொடர் ஆன தால் அலைகிறது . 


xn 


( 117 ) 2 ( - 1 ) 


( -1 ) " ing (n-1) 


(118 ) | - : + ) -... + (2n - y)!-(2 ) 


+ 


( 119 ) 


( -1) 


1 + n 
1 + ne 


M8M8 


( 120 ) : 


( - 1 ) " (Vn + 1 - Vm ) 


xn 


( 121 ) = ( -1 ) " log (n + 1 ) 


( 1 ) கீழ்க்கண்ட தொடர்களின் ஒருங்கல் ஆரைகளைக் காண் : 


( 121 ) 


A 


n ! 


xn 


n = 0 


விடை : 


* 


lim un 
n - Dun + 1 


= + o ( x + 0 


240 /-(#+1} x 


(x+ 0) 


ஃ .. கொடுத்த தொடர் , x + 0 க்குத் தவிர , மற்றெல்லா x- க்கும் 


விரிக் 


விரிகிறது . 


.. ஒருங்கல் ஆரை =0 ) 

{ -1 ) r x2n 
( 123 ) 

(2n ) ! 


M8 


n = 1 


un + 1 


x2 


lim 
விடை : 

n+ 0 


2 | 


- 


lim 
n > 3 ( 2n + 1 ) (2n + 2 ) 


= 0 


Un 


. ஒருங்கல் ஆரை = 0 


) 


முடிவில்லாத் தொடர் 


2911 


xn 


( 124 ) * 


(விடை : 1 ) 


D = 1 1 


( 125 ) 


1 ) n + 1x ? n + 1 
n = 0 (2n + 1 ) ! | 


( விடை : 0 ) 


( 126 ) 


* (2n )!xn 
a = 0 ( n !) . 


( விடை : 1 ) 


( 127 ) 


> ( n + 2n ) x 


(விடை : 1 ) 


0 


8W8 


D 


( 128 ) 


( விடை : 4 ) 


n = 0 


( 4 ) 
2 ( n + 1)x " 


( 129 ) 


n = 0 


(விடை : 2) 


2n + n 


xn 


( 130 ) 2 


( விடை : 0 ) 


D = 0_n! + ] 


(131 ) A mix " 


( x > 0 ) 


n = 1 n ! 


(விடை 


lim 


un + 1 


== ex 


n > un 


பு - க்கு 24 , ஒருங்குகிறது . 
x > - - க்கு 24 , விரிகிறது . 
x - ! - க்கு los ... - + o ( - ) 
" [ 

-1 ) logn ) 


lim 


un 


[ ( alog 


8 


n + 0 


un + 1 


ஃ up விரிகிறது . ) 


292 . 


பகுப்பாய்வு இயல் 


( 132 ) 2 | 


1:59 ( 411 -1-1 ) ] p 
37.11 ... ( 4n + 3 ) 


( விடை . 


Un 


p 


uln + 1 


-( 1 +/n) ( 1+ 47 ) 
- {i+ X - o(H ) [1- * +oH ) 
= 1 + % +o(H ) 


ஃ . கௌஸ் சோதனைப்படி 
p > 2 என்றால் Lun ஒருங்குகிறது . 

p < 2 என்றால் Eun விரிகிறது . ) 
( 133 ) டிரிஷ்லேயைப் பயன்படுத்தி 


1 


1 


+ 


1 
3 


+ . . . .ஐ ஆராய்க . 


2 


4 


[{ 4 } = {} } 

H }, 


an == ( - 1 ) " என்றால் Zan un ஒருங்குகிறது . 


- 1 ) 
அதாவது , ஒருங்குகிறது . 


து.) 


nn ) 


( 134) 5 . 


cos no 


1 


( 135 ) , sin ng 


n 


5. சார்புகளின் எல்லைகள் 

( Limits of Functions ) 
5.1 . முன்னுரை 

சார்பு என்றால் என்ன , மாறும் எண் , மாறிலி எண் என்றால் 
என்ன என்பனவற்றை இயற் கணிதத்தில் படித்தோம் . இப் 
புத்தகத்தின் மூன்றாம் அத்தியாயத்தில் ஒழுங்கு வரிசை என்பது 
ஒரு சார்பு என்று வரையறுத்தோம் . இவ்வத்தியாயத்தை நன்றாக 
ஊன்றிப் படித்தால்தான் வரப்போகும் அத்தியாயங்களில் 
தொடர்ச்சி ( continuity ) , வகையிடல் ( differentiation ) என்பன 
வற்றைப் பற்றி தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் . 


| 


5.2 . மெய்மாறியின் சார்பு ( Function of a Real Variable ) 

இப்பகுதியில் சார்பு , சார்பலன் , சார்புகளின் சிலவகைகள் , 
சார்புகளுக்கு சில உதாரணங்கள்- இவற்றைச் சுருக்கமாக இங்கே 
பார்ப்போம் . 


R என்பது மெய்யெண்கள் கணம் என்க . DCR என்க . ஒவ் 
வொரு XED- க்கும் ஒரு குறிப்பிட்ட எண் y- ஐ இணைக்கும் தொடர் 
புக்குச் சார்பு (function ) , f என்று பெயர் . y ஐ , y = f ( x ) என்று 
எழுதுவதுண்டு. ஆகையால் “ சார்பு என்பது இரு எண்களைக் 
குறித்த வகைப்படி இணைக்கும் தொடர்பு ஆகும் . 


x என்பது D. ன் யாதாமொறு உறுப்பாவதால் , x- ஐ மாறி 
f ( variable ) என்போம் . DER என்பதால் x- ஐ மெய்மாறி என்போம் . 
மெய்யெண்கள் y- கள் அமைக்கும் கணத்தை வீச் செல்லை ( Range ) 
கணமென்போம் . D- ஐ எண் அரங்கம் ( domain ) என்று சொல் 
வதுண்டு . " y = f ( x ) என்பதை “ y- என்பது x- ன் சார்பு ” 
( y is a function of x ) என்று சொல்வது வழக்கம் . 


ஆகையால் , 


294 


பகுப்பாய்வு இயல் 


வரை இலக்கணம் 1 

மெய்மாறியின் சார்பு ( Function of a real variable ) என்பது , 
ஒவ்வொரு மெய்யெண்ணையும் ( அல்லது , மெய்மாறியையும் ) ஒரே 
ஒரு மெய்யெண்ணோடு இணைக்கும் தொடர்பாகும் . இத்தொடர்டை 

ஒரு மதிப்புடைத் தெடர்பு ” ( single - valued relation ) என்றும் 
கூறுவர் . 


கவனிக்க வேண்டியது : 

1. சில புத்தகங்களில் “ ஒரு மதிப்புடைச் சார்பு ” ( single - valued 
function ) என்ற சொற்றொடரைப் பயன்படுத்துவர் . இது பெருந் 
தவறு . ஏனெனில் , சார்பு என்றாலே ஒரு x- க்கு ஒரே ஒரு y 
என்பதுதானே ? ஆதலின் , “ சார்பு என்றால் ஒரு மதிப்புடைத் 
தொடர்பு ” - என்பதுதானே சரி ? அப்படியிருக்க , ஒரு மதிப் 
புடைச் சார்பு ” , பல மதிப்புடைச் சார்பு என்பவையெல்லாம் 
தற்காலத்திய கணித இலக்கணத்திற்குப் புறம்பானவை - ஒவ் 


வாதன . 


2. அநேக மாணவ , மாணவியர்க்குரி ( x ) - க்கும் , f க்கும் உள்ள 
வேறுபாடே தெரிவதில்லை . f ( x ) - ஐயே‘சார்பு (function ) என்கிறார் 
கள் . சார்பு என்பது தொடர்பு . அதாவது f என்பது சார்பு . 
f ( x ) என்பது சார்பலன் அல்லது x- ன் சார்பு . இப்போது , D 
என்ற மெய்யெண்கள் கணத்தின் ஒவ்வொரு மெய்யெண்ணுக்கும் 

வர்க்கம் கண்டுபிடித்தலை ச் Squaring ) செய்கிறோம் என்று 
வைத்துக் கொள்ளுங்கள் . இந்தச் செய்கை , அதாவது “ வர்க்கம் 
கண்டுபிடித்தல் என்ற தொடர்பைத்தான் சார்பு என்கிறோம் . 
இந்த உதாரணத்தில் , f ( 2 ) = 4. ஏனெனில் , 2ED , 22 = 4. 2- ன் 
சார்பலன் என்ன ? 4 . 


f ( 2 ) என்பதை , நியாயமாக , 2 - ன் சார்பலன் என்றுதான் 
சொல்லவேண்டும் . 


குறிப்புகள் 

1. நேர் முழுவெண்மாறி ( positive integral variable ) n- ஐ 
தொடர்பிக்கும் சார்பைத்தான் ஒழுங்கு வரிசை என்று அத்தியாயம் 
மூன்றில் பார்த்தோம் , 


n என்பது முழு எண்ணானால் , f ( m ) ஆனது ஒழுங்கு வரிசையின் 
n- வது உறுப்பு என்றும் f ( n ) ஐ a .. என்று எழுதினால் { an } என்பது 
ஒழுங்கு வரிசை 

என்ற வழக்கம் வந்துவிட்டது 
பார்த்தோம் . 


என்றும் 


295 


சார்புகளின் எல்லைகள் 


2. y = f ( x ) என்பதில் x- க்குச் சாராமாறி 

சாராமாறி ( independent 
variable ) என்றும் , y- க்கு சார்புடைமாறி " ( dependent ) என்றும் 
பெயர் . 


5-3 . சார்புகளின் வகுப்பாக்கம் ( Classification of Functions ) 

1. பல்லுறுப்பு அல்லது விகிதமுறு முழுவெண்சார்பு ( Polyno 
mial or Rational Integral Function ) : as , as , az , . . . , an 
என்பவை மாறிலிகள் அல்லது விகிதமுறு எண்கள் என்றும் , n 
என்பது நேர் முழு எண் என்றும் கொண்டால் f ( x ) = a + ayx + 
a , x + + anxn என்ற அமைப்புடை சார்புக்குப் பல்லுறுப்புச் 
சார்பு என்று பெயர் . an # 0 என்றால் f ( x) - ன் அடுக்கு , 1 ஆகும் . 

2. விகிதமுறு சார்பு ( Rational Function ) : f ( x )- ம் g ( x ) - ம் 
இரு பல்லுறுப்புக்கள் என்றும் , g ( x ) +0 என்றும் கொண்டால் , 

f ( x ) 
F ( x ) = என்ற அமைப்புடை சார்பு F- க்கு விகிதமுறு சார்பு 
என்று பெயர் . 

a + a x + 

... + anxn 
உதாரணமாக , F ( x ) = 

b . + b , x 

Tbnan 


g ( x ) 


. 


3. இயற்கணிதச் சார்பு ( Algebraic Function ) : p . (x ) , p , ( x ) , 
p2 ( x ), என்பவை x- ல் பல்லுறுப்புகளானால் , p . ( x ) y " 
+ Pi ( x ) y ? -1+ + pa - 1 ( x ) y + pn { x ) = 0 என்ற சமன்பாட்டை 
உறுதிப் படுத்தும் y = f ( x ) என்றவாறு உள்ள சார்பையே இயற் 
கணிதச் சார்பு என்கிறோம் . 


விகிதமுறு சார்பும் இயற்கணிதச் சார்பு வகையைச் சேர்ந்தது 
என்பது கவனிக்கத்தக்கது . 


4. கடந்த சார்பு ( Transcendental Function ) : இயற்கணித 
சார்பற்ற மற்ற சார்புகள் கடந்த சார்புகள் எனப்படுவன . 
உதாரணமாக , கோணவிகிதச் சார்புகள் ( Trigonometric functions ) 
அடுக்குக்குறி ( exponential ) , மடக்கை ( logarithmic) , நீள்வளைய 
( elliptic ) , பெஸ்ஸல் ( Bessel s ) லெஜண்டர் ( Legendre s ) சார்புகள் 
யாவும் கடந்த சார்புகளே . மேலும் கணித இயல்பியலில் 
( mathematical physics ) கடந்த சார்புகள் பல மிகுந்துள்ளன . 


5.4 . சில வரை இலக்கணங்கள் 
வரை இலக்கணம் - திறந்த ( open ) , மூடிய ( closed ) , இடைவெளிகள் 

( intervals ) 


296 


பகுப்பாய்வு இயல் 


a , b என்பவை மெய்யெண்கள் என்றும் , a < b > என்றும் 
கொள்க . asxb என்றவாறு உள்ள எல்லா மெய்யெண்கள் 
X-ஐ உடைய 

கணத்தை [ a , b ] என்று குறியிடுவர் . இதற்கு 
மூடிய இடைவெளி என்று பெயர் . ( a , b ) என்ற திறந்த இடை 
வெளி a < x < b என்றவாறு உள்ள எல்லா மெய்யெண்கள் x- ஐ 
உடைய கணமாகும் . ( a , b ) , ( a , b ] என்பனவற்றில் a . ம் , - ம் 
மூனைப் புள்ளிகள் எனப்படுவன . 


வரை இலக்கணம் 2-8 - அண்மை ( 6 - neighbourhood ) 

a > 0 என்பது மாறிலி எண் என்றால் | x - x | < 6 - ஐ உறுதிப் 
படுத்தும் எல்லா x- களின் கணத்தை , புள்ளி xo- ன் 6 - அண்மை 
( 6 - neighbourhood ) என்போம் . இப்போது இம்மாதிரியான x ன் 
அண்மையிலிருந்து xo- ஐ நீக்கிவிட்டால் , எஞ்சியிருக்கும் அண் 
மையை x- ன் ஓட்டை அண்மை அல்லது பொத்தல் அண்மை 
( punctured neighbourhood ) என்று பெயர் . இவ்வண்மையில் 
0 < 1x - x | < 6 என்பதை உறுதிப்படுத்தும் எல்லாப் புள்ளிகள் 
x- ம் இருக்கின்றன . 


( குறிப்பு ) - ஒரு சிறு விளக்கம் 

0 < | x - x | < 6 என்பதை ஏற்கனவே ஓரிடத்தில் பார்த் 
துள்ளோம் . அதனை இங்கே நினைவு கூருகிறோம் . x . , 6 என்பவை 
மெய்மாறிலிகள் , x என்பது மெய்மாறி . 

| x 

x - x . | > 0 என்பதால் x + xo 
செயற்கூடு நிகழ்ச்சிகள் இரண்டு : 
( i ) x - x . > 0 என்க . அப்போது x - x . | = x - x .. 

ஃ | x - x | < 6 > x - x . < 6 


-- > X < x : +8 


(ii ) x - x . < 0 என்க . அப்படியானால் | x - x . | = x . - x 

ஃ | x - x | < 8 - x - x < 6 


-x, -6 < x 


ஃ ( i ) - யும் ( 1 )-யும் இணைக்க, நாம் பெறுவது 

x . - 3 < x < x +8 
அதாவது , ( x . - 5 , x + 5 ) என்ற x.- ஐ நீக்கிய திறந்த 

இடைவெளி. 
0 < | x - x . | 5 6 என்றாலோ , [ x . - 6 , xo +6 ] , x , நீங்கலாக , 
என்ற மூடிய இடைவெளி, 


சார்புகளின் எல்லைகள் 


297 


வரை இலக்கணம் 3 

சார்பு f- ன் எண் அரங்கம் D எனில் 1 ஆனது D- ன் மீது 
வரையறுக்கப் பட்டுள்ளது என்று பொருள் . 


5.5 . சார்புகளுக்குச் சில உதாரணங்கள் 

1. f : ( 0 , 1 ) - 1 அதாவது f ( x ) = 2 , 0 < x < 1 
2. f (x) = 0 , 0 SX < } 

= I , } < x = 1 
3. f ( x ) = x , 0 < x < 1 
4. f ( x ) = 0 , 0 < x < I , x விகிதமுறு எண் 

= 1 , 0 < x < 1 , x விகிதமுறாத எண் 
5. f ( x ) = | x 1 , + x 
6. f (x ) = [ x ] , Vx 


இங்கே [ x ] என்பது x- ன் மீப்பெரிய முழு எண் பாகத்தைக் குறிக் 
கிறது . இதனை மீப்பெரிய முழுவெண் சார்பு அல்லது அடைப்புச் 
சார்பு என்பர் , 


7. f ( x ) =xsin (3 ) 


0 << 1 


1 
8. f ( x ) = x 

0 


- 


, Y # 0 


X 


--- 


0 


5-6 . சார்புகளின் வகைகள் அல்லது இனங்கள் ( Kinds or Classes 

of Functions )) 

1 . நேர் சார்பு ( Positive Function ) ஒவ்வொரு மெய்மாறி 
xE [ a , b ] க்கும் f (x ) = 0 என்றால் ( a , b ] ல் f ( x ) ஆனது x- ன் நேர் 
சார்பு எனப்படும் . 


2 . குறை சார்பு ( Negative Function ) : ஒவ்வொரு மெய்மாறி 
xE [ a , b ] க்கும் f (A ) 20 என்றால் [ a , b ] - ல் f (x)- ஐ x- ன் குறைசார்பு 
என்போம் . 


3. ஒற்றைச் சார்பு ( Odd Function ) , இரட்டைச் சார்பு ( Even 
Function ) f ஆனது ( a , b ] - ன் மீது வரையறுக்கப்பட்டு , f ( -x) = 
f (x ) NxE [ a , b ] என்றால் -ஐ ஒற்றைச் சார்பு என்போம் . 


1 


298 


பகுப்பாய்வு இயல் 


அப்படியின்றி , f ( -x ) = f ( x ) என்றால் )-ஐ இரட்டைச் சார்பு 
என்போம் . 


sin x 


என்பது 


x- ன் 


sin ( x ) - 

sin ( - x ) என்பதால் 
ஒற்றைச் சார்பு ஆகும் . 


cos x = cos ( -x ) என்பதால் cosx- ஐ x- ன் இரட்டைச் சார்பு 
என்போம் . 


4 திரும்புச் சார்பு ( Periodic Function ) : f ஆனது a sxsb- ன் 
மீது வரையறுக்கப்பட்டு , எல்லா x- க்கும் ) ( x + p ) = f (x ) என்றால் 
f- ஐக் காலவட்டம் உடைய திரும்புச் சார்பு " என்போம் . 
உதாரணமாக , f ( x) = sin x = sin ( x + 21 ) என்பதால் 

sin x 
சார்பின் காலவட்டம் 21 ஆகும் . 


. 


5.7 . ஒரு சார்பின் வரைபடம் ( Graph of a Function ) 
f- ன் எண் அரங்கத்து 
அரங்கத்து உறுப்புக்களை 

உறுப்புக்களை x- அச்சிலும் , x- ன் 
சார்பலனை அதாவது f (x)- ஐ 

அதாவது f ( x ) - ஐ y- அச்சிலும் குறித்தால் , ( x , y ) 
புள்ளிகளின் நியமப்பாதை ( locus ) தான் f- சார்பின் வரைபடம் 
ஆகும் . 


58. வரை இலக்கணம் 

சார்பு எல்லை ( Limit of a Function ) கோஷியின் வரையறை 
Cauchy s Definition , I என்ற இடைவெளியின் மீது f என்னும் 
சார்பை வரையறுக்க . x . என்பது 1 - ன் ஒரு முனைப் புள்ளியா 
கவோ அல்லது / இடைவெளியினுள்ளோ இருக்கட்டும் . ஒவ்வொரு 
< > 0 - க்கும் , ஒரு 6 ( c ) > 0 ஆனது , XE1 , 0 < / x- 0 | 18 
If ( x ) -1 | < & என்றால் , x ஆனது x0- ஐ ஆணுக , 1.ஐ f- ன் எல்லை 

lim 
என்போம் . இதனை f ( x ) = ! என்றும் எழுதலாம் . ( 6 ( 6 ) 

XX0 
என்றால் , 6 ஆனது 

( -ஐப் பொறுத்தது என்று பொருள் . 
0 < / x - x . | என்பதன் பொருள் x + x . என்பதைக் கவனிக்க ) . 
இம்மாதிரி / இல்லையானால் , x ஆனது X. -ஐ அணுக , - க்கு எல்லை 

lim 
இல்லை என்போம் . அதாவது f ( x ) இல்லை என்போம் . 

x + x 


குறிப்பு 

f ஆனது x . இடத்து வரையறுக்கப்படவேண்டிய அவசியம் 
இல்லை . உதாரணமாக , 1 என்பது திறந்த இடைவெளியென்றும் 


299 


ஈசார்புகளின் எல்லைகள் 


x . ஆனது ஒரு முனைப் புள்ளியென்றும் கொண்டால் , f ( 1 ) 
ஆனது x = x . -க்கு வரையறுக்கப்படவில்லை அதாவது f (x . ) 
ஆனது வரையறுக்கப்படவில்லை . அப்படியே x , இடத்து f 
ஆனது வரையறுக்கப்பட்டாலும் , x , இடத்து f- ன் மதிப்பு ஆனது , 
அதாவது f ( c ) ஆனது , f- க்கு எல்லை இருக்கிறது அல்லது இல்லை 
என்பதைப் பொறுத்தோ , அல்லது , 

எல்லை -ஐப் 
பொறுத்தோ இல்லை . x- ஐ X , இடத்து அணுக வைத்தால் , f ( x ) 
ஆனது ! இடத்து அணுக வைக்கலாம் . 

மிகமிக முக்கியமான 
சொற்றொடர் - மேற்கண்ட வரை இலக்கணத்தில் - என்ன 
வென்றால் , “ ஒவ்வொரு > 0 - க்கும் என்பதாம் . 


J- ன் 


சி 


5.9 . சார்பு எல்லைக்கு உதாரணங்கள் 

( 1 ) f என்ற சார்பின் வரையறை அரங்கம் [ 1 , 2 ] என்றும் , 
இவ்விடைவெளியின் ஒவ்வொரு x- க்கும் f ( x ) = 3 

lim 
கொண்டால் f ( x ) = 3 எனக் காண்பிக்கலாம் . 


என்றும் 


X- + 


[ 1,2 ] -ன் ஒவ்வொரு X- க்கும் f (x ) = 3 என்பதால் , If ( x ) -3 | 
= 0 < > 0 . 8 = 1 என்றால் , 01 | - | 18 . 


xE [ ] , 2 ) , 0 < | x - 18, >> If (x ) -3 . 


lim 


. 


:- f(x) = 3 


. 


( 2 ) f- ன் வரையறை அரங்கம் ( 0 , 1 ) என்க ; அதாவது 

lim 
o < x < 1 என்க . Vx = 0 < x < I , ( x ) = 2 என்க . f (x) = ? 
< > 0 , 6 = 1 என்க . ஃ 0 < / x - 0 | < 6 . ஆனால் 

( x ) - 2 = 0 < 6 . VAE ( 0 , 1 ) . 


lim 

f (x ) = 2. 1 ஆனது x = 0 இடத்து வரையறுக்கப் பட 
x + 0 
வில்லை என்பதைக் கவனிக்க . 


( 3 ) f- ன் வரையறை அரங்கம் [ 0 , 1 ] என்றும் , திறந்த இடை 
வெளி ( 0 , 1 ) -ன் ஒவ்வொரு X- க்கும் .f ( x ) = 3 என்றும் , x = 0 என்ற 
இடத்து f ( x ) = 4 என்றும் , x = 1 என்ற இடத்து f ( x ) = e என்றும் 

lim 
கொண்டால் 

f ( x ) = 3 . 
X - 0 


300 


பகுப்பாய்வு இயல் 


அதாவது , 

j ( x ) = 3 , 0 < x < 1 


= 4 , x = 0 


= e , x = 1 


lim 


என்றால் 


x- f (x) = 3 . எப்படி ? 


யாதாமொரு > 0 - க்கு 8 = 1 என்றால் , 0 < / x - 0 | < 6 = 1 

| fx ) - 3 < a 
ஏனெனில் 

எல்லைக்கான வரை இலக்கணத்தில் (58 - ஐ நோக்குக !) 
x = x.- ஐத் தவிர்க்க வேண்டும் என்றோம் . ஆகையால் இங்கேயும் 
x = 0 ஐத் தவிர்க்க ! அப்படியானால் x = 0 என்ற இடத்து f ( x ) = 4 
என்பதைப் பற்றி நமக்குக் கவலை கிடையாது . 


( 4 ) f ( x ) = 4x [ 0 , 4 ] 


lim 


4x = 12 என நிறுவுக . 


f ( x ) = 4x என்க . 


< > 0 என்றால் , 0 < Ix - 3 | < 6 ( 4 ) + | 4x- | 2 | < e என்ற 
வாறு ஒரு 6 - ஐக் காணலாம் . 


4x-2 < - 4 | x -3 ( 8 


E 


- < 
- Tx - 3 | 


4 


( 5 ) f- ன் வரையறை அரங்கம் ( 0,1 ) என்றும் , f ( x ) = x , VxE 

lim 
( 0 , 1 ) என்றும் கொள்க . ஒவ்வொரு aE [ 0 , 1 ] க்கும் f ( x ) = a 
எனக் காண்பிக்கலாம் . எப்படியெனில் , 


L 


E > 0 , 5 = 8 என்க . 


xe ( 0, 1 ) + 0 < 1 x - a | < 6 = 0 < | f ( x ) -a 56 : f ( x ) = x 
> | f ( x ) - a < E *.6 == 

= 


சார்புகளின் எல்லைகள் 


301 


lim 

f ( x ) = a 
x - a 


1 


( 6 ) f- ன் வரையறை அரங்கம் ( 0 , 1 ) என்றும் , f (x ) = 


VXE ( 0,1 ) 
lim 
x - of (x ) இல்லையென நிறுவலாம் . 


என்றும் கொள்க . 


1 என்பது ஒரு மெய்யெண் என்க . 
€ = 1 என்றும் , 6 > 0 என்றும் கொள்க . 


எ 


N > | 1 | +1 என்றவாறும் , N , > என்றவாறும் முழுவெண் 
கள் N. , N , இருக்கின்றன . 

1 
N = max { N. , N ,, 2 } என்றால் , என்ற எண் ( 0 , 1 ) -ல் இருக் 

N 
கிறது . 


ஃ 


o < / ko I > 


| 1( H ) | 


N | - 
கப்பட்டுள்ளது . 

> | N | - ||| = N- | 1 | 

2 | 1 | + 1- ||| = 1 = 3 
இது எல்லைக்கான வரை இலக்கணத்துக்குப் புறம்பானது . 
ஏனெனில் | f ( ) - ( ) | என்பது -ஐ விடச் சிறியதாக இருக்க 

lim 
வேண்டுமேயன்றி , பெரியதாய் இருக்கக்கூடாது . 

f ( x ) 

x- + 0 
இல்லை . 
( 7 ) f- ன் வரையறை அரங்கம் ( -1 , 1 ) என்க . 
f ( x ) = - 1 , -1 < x < 0 

= 0 , x = 0 
= 1 , 0 < x < 1 


. 


lim 


என்றால் 


f ( x ) இல்லை என நிறுவலாம் . 


* + 0 


302 


பகுப்பாய்வு இயல் 


அதாவது , ஒவ்வொரு மெய்யெண் -க்கும் ஒவ்வொரு e > 0 
ஆனது , ஒவ்வொரு 6 > 0 - க்கும் ஒரு xE - 1 , 1 ) ஆனது 
0 < / x - 0 | < 6 என்றும் | f ( x ) -1 | 2 என்றவாறுமாக இருந் 


lim 
தால் , f ( x ) இல்லை . 

x+ 0 


மூன்று செயற்கூடு நிகழ்ச்சிகள் : 121, அல்லது , 1 < 1 


121 என்க . = 2 , 80 என்க . 


அப்படியானால் ஒரு xo < 0 என்ற ஒரு எண் xoE ( - 1 , 1 ) , 
0 < / x - 0 | < 6 என்றவாறு இருக்கிறது . 


எனினும் , I f ( x ) -1 / = ( -1-1 | 22 = 4 . இது எல்லையின் 
வரை இலக்கணத்துக்குப் புறம்பானது . 


1 < 1 என்றால் , = 11-1 | என்க . > 0 என்க . 


அப்படியானால் x > 0 என்ற ஒரு எண் xE ( -1 , 1 ) , 
0 < | x , - 0 | < 8 என்றவாறு இருக்கிறது . 


ஃ . If ( x ) - 11 = | 1-1 | 


= E 


lim 


f ( x ) இல்லை . 


x + 0 


5-10 . தேற்றம் 1 

f என்னும் சார்பின் வரையறை அரங்கம் ( என்ற இடைவெளி 
என்றும் , C என்பது -ன் முனைப் புள்ளி அல்லது யினுள் 
யாதானும் ஒரு புள்ளி என்றும் கொள்க . ( என்பது ஒரு மெய் 
யெண் என்க . aaE / என்றும் , an + c என்றும் கொள்க . அப்படி 

lim 
யானால் , f ( x ) = / என்பதற்கு வேண்டிய போதிய நிபந்தனை 
யாவது , C- க்கு ஒருங்கும் ஒவ்வொரு ஒழுங்கு வரிசை { an } - க்கும் 
{ f an ) } ஆனது 1- க்கு ஒருங்குகிறது . 


1 


n + 0 


நிறுவல் 
வேண்டிய நிபந்தனை : 
lim 

f ( x) = 1 என்க , 


303 


சார்புகளின் எல்லைகள் 


lim 
ஒவ்வோரு 7 - க்கும் , anEl , an # c , 

{ un } = c 

என்றவாறு 
{ an } என்ற ஒழுங்கு வரிசை ஒன்றைக் கருதுக . 

E > 0 என்க . 

xEI , 0 | x - c | < 6+ If (x ) -1 | < 3 என்றவாறு ஒரு 6 > 0 
இருக்கிறது . 
lim 

an = c என்பதால் , na N் | an - c | < 6 என்றவாறு 
ஒரு N இருக்கிறது . 

an + c > 0 < | an - c | < 6 
ஃ If (an) -1 | < t . 


n + 0 


lim 


அதாவது 


{ f ( an ) } = 1. 


போதிய நிபந்தனை 

lim 
ஒவ்வொரு n- க்கும் , aaEl, an # c , 

{ an } 

= c என்றவாறு 

lim 
ஒவ்வொரு ஒழுங்கு வரிசை { an} - க்கும் { f ( an ) } = 1 என்பது 


n + 0 


n + 0 


lim 


உண்மையானால் , 


f ( x ) = 1 என்று நிறுவ வேண்டும் . 


X + C 


ப 


lim 


f ( x ) = என்றால் , ஒவ்வொரு 7 - க்கும் , apEl , an # c , 


n- > 0 


lim 

lim 
an = c , { f ( an) } + 1 என்றவாறு { an } என்றொரு 

n > 00 
ஒழுங்கு வரிசை இருக்கிறது எனக் காண்பித்தால் போதும் . 
lim 

f ( x + 1 என்றால் , ஒவ்வொரு 8 > 0 - க்கு ஒரு புள்ளி xEI 
ஆனது 0 < / x - c | < 6 , I f (x ) - 1 | 2 3 என்றவாறு ஒரு ( > 0 
இருக்கிறது. 

{ xn } என்னும் ஒழுங்கு வரிசையைக் கீழ்க்கண்டவாறு வரை 
யறுக்க : 

1 
n ஒரு நேர் முழு எண்ணானால் 6 = - க்கு , 0 < / xn - c | < 

1 
| f ( x ) -1 | 2 3 என்றவாறு xn என்று ஏதோ ஒரு புள்ளி I- ல் 


----- 


< 


n 


n 


304 


பகுப்பாய்வு இயல் 


lim 
இருக்கட்டும் ... ஒவ்வொரு ம - க்கும் , XxEI , xn # c , { xn } = c . 
எனினும் , ஒவ்வொரு 7 - க்கும் | f ( xn ) - / | 2 என்பதால் 

lim 

{ f ( xn ) } + I. 
தேற்றம் 2 

கோஷியின் எல்லை இருப்பதற்கான வேண்டிய போதிய நிபந்தனை 
( Cauchy s necessary and sufficient condition for the exis 
tence of limit ) : 

X ஆனது a- ஐ அணுக , f ( x ) ஆனது ஒரு முடிவுள்ள எல்லை 
l- ஐ அணுகுவதற்கு வேண்டிய போதிய நிபந்தனையாவது , ஒவ் 
வொரு E > 0- க்கு ஒத்த ஒரு எண் 6 ( 6 ) > 0 ஆனது , x1 , x , என்ற 
யாதாமிரு X - களுக்கு , 

0 < | x ; -a | 56 , 0 < | x , -a | 56– f ( x ) - f (x ) | < E 
என்றவாறு இருக்கவேண்டும் . 
நிறுவல் 
பாகம் 1- நிபந்தனை வேண்டியது : 
lim 

f ( x ) = 1 என்க . 


. 


X -ma 


> 0 க்கு ஒத்த ஒரு 8 (6) > 0 ஆனது , 0 < Tx - a | < 6 க்கு 
| | -f( x) | < என்றவாறு இருக்கிறது . 
இச்சமனின்மை ,, 

0 < [ x - a ) என்ற இடைவெளியின் 
ஒவ்வொரு x- க்கும் உண்மை . 

இச்சமனின்மையை உறுதிப்படுத்தும் x- ன் யாதாமிரு மதிப்பு 
கள் , x , என்க . 

.. 0 < ix,-a | < 6- il- f(x ) | < > 


E 


0 < Ix , - a < 6 - II - f (x ) | < 

2 
இப்போது , 
| f (x ,) - f ( x ) | = | ( J ( x ) -1 ) + ( ! -f ( x ) | 

S Tf ( x ) -11+ | l - f ( x ) | 
< + - :. 


சார்புகளின் எல்லைகள் 


305 


பாகம் 2- போதியது . 

நேர் எண்களின் ஒரு ஒழுங்கு வரிசை { En } - ஐ , 
sn+ 1 <<n ( n = 1,2 , ...) , என்றவாறும் , 


lim 


En = 0 என்றவாறும் அமைக்க . 


( 1 ) 0 < | x -a | S &n , 0 < / x , -a | < 8n , ( n = 1,2 , .... ) 
If ( x ) -f (x ) | < En என்றவாறு { Bn } என்ற 

என்ற ஒழுங்கு 
வரிசையைக் கருதுக . 


En + G & 

nan 


சமனின்மை ( 1 )-ல் , x = a + dn , x , = x என்று பிரதியிடுக . 

0 < | x - a | Sdn > | f (x ) - f (a + &n ) | < 60 


அதாவது , 


( 2 ) f ( a + dn ) -ca < f ( x ) < f ( a + sn ) + En 


4 


2En 


f ( x ) f ( a + 3 ) 


படம் 40 


ஃ 26. நீளமுடைய , f { a + dn ) - ஐ மையமாகவுடைய இடை 
வெளியில் ( இதனை 1. என்க ) f ( x ) இருக்கிறது . 

இதுபோல் , 0 < | x - a | < dn + 1 என்றால் , 
( 3 ) f (a + da +1) - En+ 1 < f ( x) < f (a + dn + 1 ) = En + 1 , 
Sn + 1 < dn > 0 < | x - a | £ da + 1 C0 < / x - a | san 

ஃ f ( a + da + 1 ) - ஐ மையமாகவுடைய , 2En + 1 நீளமுடைய 
இடைவெளி In + 1- ல் f ( x ) இருக்கிறது . 
.. Int1 c In 

In = [ f ( a + 8n) - En , f ( a + 5 . ) + & n ] n = 1 , 2 , .... 


ப.இ .-- 20 


306 


பகுப்பாய்வு இயல் 


In C In - 1 C ... என்ற இடைவெளிக் கூடு கிடைக்கிறது . 
கூடவும் , In = [ an , Ba ] என்றழைத்தால் , 


lim 


( pa - an ) 


lim 

2sn = 0 
1 > 0 


- 


n + 0 


an = l = 


n- + 0 


lim 

lim 
ஃ இடைவெளிக்கூடு தேற்றத்தின்படி , 

Bn 
என்றவாறு ஒரே ஒரு புள்ளி / ஆனது ஒவ்வொரு இடைவெளிக் 
கும் பொதுவாக இருக்கிறது . 


lim 
இப்போது 

f ( x) = / என்று காண்பிக்க வேண்டும் . 


X - a 


0 < | x - a | 18. என்றால் , 
an < f ( x ) < Bn என நிறுவினோம் . 
ஆனால் anal sa 


< > 0 என்றால் 6 . < >들என்று En-ஐ எடுத்துக்கொள் . 


ஃ 0 < | x - as | En என்றால் 

| 1- f ( x ) | < Bn - an < 2En < E 


lim 
x + a 


af (x ) = 1 . 


5-11 . சார்புகளின் தொகை , வேறுபாடு , பெருக்கம் , ஈவு 
வரை இலக்கணங்கள் : 

பொதுவான வரையறை அரங்கம் D- ன் மீது வரையறுக்கப் 
பட்ட சார்புகள் f , g என்க . இச்சார்புகளின் தொகையானது f + g 
என்ற குறியுடைய சார்பு என்றால் , இச்சார்பின் வரையறை அரங் 
கம் D என்றும் , D- ன் ஒவ்வொரு x இடத்து , ( f +8 ) ( x ) = f ( x ) + 
g ( x ) என்றுமாகும் . 


வேறுபாடு | -g என்பது சார்பு என்றால் , இதன் வரையறை 
அரங்கமும் D- தான் , அத்துடன்கூட D- ன் ஒவ்வொரு x இடத்து , 
( f -8 ) ( x ) = f ( x ) -g ( x ) . பெருக்கம் fg ஆனதும் சார்பு என்றால் , 
இதன் வரையறை அரங்கமும் D , கூட , D- ன் ஒவ்வொரு X இடத்து , 
( f 8 ) ( x ) = f ( x ) g ( x ) . 


சார்புகளின் எல்லைகள் 


307 


g 


D- ன் ஒவ்வொரு X- க்கும் , 3{x} # 0 என்றால் ஈவு / என்பது 
சார்பு என்றால் , இதன் வரையறை அரங்கம் D , D- ன் ஒவ்வொரு 
* இடத்து ( A )(x) = { ts) - k என்பது ஒரு மெய்யெண்ணனால் , 
f என்பது D- ன் மீது வரையறுக்கப்பட்ட சார்பானால் , k f என்பது 
D- ன் மீது வரையறுக்கப்பட்ட சார்பு என்றும் , D- ன் ஒவ்வொரு 
x இடத்தும் ( kf )( x ) = k [ f ( x )) என்றும் கொள்க . 


தேற்றம் 

இடைவெளி 1 - ன் மீது வரையறுக்கப்பட்ட சார்புகள் f , 8 
என்க . 

C என்பது I- ன் ஒரு முனைப் புள்ளியாகவோ , -ன் உள் ஒரு 
புள்ளியாகவோ இருக்கட்டும் . k என்பது ஒரு மெய்யெண் என்க . 


lim 


lim 


f ( x ) = A , 


8 ( x ) = B என்க . அப்படியானால் , 


lim 


( 1 ) 


( f + g ) ( x ) = A + B 


lim 


( 2 ) x- ( f - 8) ( x ) = A- B 


( 3 ) : 


lim 

( fg ) ( x ) = AB 


lim 


( 4 ) -ன் ஒவ்வொரு X- க்கும் , g ( x ) / 0 , B + 0 + 


* + c 


( 2 ) 


g 
A 
B 


( 5 ) 


lim 

kf (x) = kA . 
x + C 


நிறுவல் 


( 1 ) 


lim 
xC 


- 1(x) = A 


* 0 < | x - c | < 6 - | f( x)-AI < % 


lim 
x 


g ( x ) = B - 


| 


308 


பகுப்பாய்வு இயல் 


. 


: 0 < I x - c | < 32 = \ g(x )-B | < 
0 > d = min ( 6 ,, 6 ,) என்றால் , 
( i)- ம் ( ii ) - ம் , 0 < | x - c | < 8- க்கு உண்மை. 

ஃ 0 < | x - c | < 8 என்றால் 
| { f ( x ) + g ( x ) } - ( A + B ) | = | {f (x ) -- A } + {g ( x) - B } | 

< / { f ( x ) - A | + | g ( x ) - B | 


E 
+ 

--- E. 
2 2 


lim 


{ f (x ) + g ( x ) } = A + B . 


( 2 ) முன் போல் , 


E 


0 < 1x - c | < 81 > if (x ) -AI < 2 


= 


0 < | x - c | < 82- | g( x) - B | < 


2 


8 = min ( 81 , 8 ) என்றால் 
0 < | x - c- < 8- க்கு , 
| { f ( x ) - 8( x)} - ( A - B ) | = | {f (x ) - A } - { 8 ( x ) - B } | 

S | f ( x) - A | + 1g (x ) - B | 


e 


< 


+ 


+ ; = 


E. 


2 


.. 


lim 
X- > C 


{ f ( x ) -g( x )} = A - B . 


lim 


lim 


( 3 ) 


p ( x ) = 0 , 


( 5c 


V ( x ) = 0 என்க . 


lim 


lim 

g ( x ) = B என்பதால் , 
x- + C 


x - c f ( x ) = A , 


என்றும் 


f ( x ) = A + p (x ) 

என்றும் , g { x ) = B + V ( x ) 
எழுதலாம் . 
f ( x ) g ( x ) = { A + p ( x ) } { B + V (x )} 

= AB + AV ( x ) + Bp ( x ) + p { x } ( x) 


சார்புகளின் எல்லைகள் 


309 


lim 


lim 


f ( x ) g ( x ) = AB + A . (0 ) + B. ( 0 ) + 


P ( x ) / ( x ) 


x 


x- + C 


lim 
= AB + P (x ) / ( x ) 


x- + C 


lim 


lim 


இப்போது , 


P ( x ) = 0 , 


( x ) = 0 என்பதால் , 


X - C 


0 < / x - c | < 6் | P (x ) < IVE 
0 < | x - c | < 6 , | | (x ) < / VE 
என்றவாறு 84 , 6 , இருக்கின்றன . 
= min ( 61 , , ) என்றால் , 
0 < | x - c | < 6் | P ( x ) 4 ( x) | = | p ( x ) | | ( x) | 

<VV = s . 
lim 


x = P ( x ) (x) = 0 


lim 


xf ( x ) g ( x ) = AB . 


lim 

lim 
( 4 ) 

g (x ) = B = 0 என்று தரப் 
x + C x + C 

பட்டுள்ளது . 
1 
h (x ) = 

என்க . 
8 ( x ) 
ஃ h ( x ) g ( x ) = 1 
lim 

lim 
h ( x ) - 8 ( x ) = 1 


lim 


( அ - து ] B 


h ( x ) = 1 


lim 


1 


( அ - து ) 


h ( x) 


ப 


x + C 


B 


-I 


lim 1 
( அ - து ) 

x + c g ( x ) 


1 
B 


lim 


f ( x ) g ( x ) 


- 


lim lim 1 

f ( x ) 
XC x + c g ( x ) 


XC 


1 
A. 

B 


--- 


310 


பகுப்பாய்வு இயல் 


( 5 ) -இஃது மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்பட்டது . 

( குறிப்பு : ( 3 ) -ஐப் பயன் படுத்துக .) 
5.12 . 

வரை இலக்கணம் | 
G என்பது நம் விருப்பத்திற்கிணங்கிய மிகமிகப் பெரிய எண் 


என்க . 


8 என்ற 


0 < / x - c | < 6 + f ( x ) > G என்றவாறு 

எண் 
இருந்தால் , 
lim 

f ( x ) = + 5 என்றும் , 
0 < | x - c | < 81 – f ( x ) < - G என்றவாறு 8 , என்ற எண் 

lim 
இருந்தால் f ( x) = -0 என்றும் எழுதுகிறோம் . 


X- > C 


வரை இலக்கணம் 2 

< > 0 என்பது தரப்பட்டுள்ள சிறிய நேர் எண் என்க . 
x > G் | f (x ) -1 | < s என்றவாறு நம் விருப்பத்துக்குரிய 


lim 


பெரிய எண் G இருந்தால் 


f ( x ) = / என்றும் , 


x < -G + | f ( x ) -1 | < E என்றால் 


lim 


f ( x ) = 1 என்றும் எழுதுவது வழக்கம் . 


5-13 . ஒரு பக்க எல்லைகள் ( One - sided Limits ) 

வரை இலக்கணம் I - இடக்கை எல்லை ( Left hand limit ) E > 0 
என்பது நம் விருப்பத்திற்கிணங்கிய மிகச் சிறிய எண் 

என்க . 
c - 8 < x < c + | f ( x ) - A | < e என்றால் A என்பது f ( x ) - ன் 
இடக்கை எல்லை ( Left hand limit ) என்போம் . 


விளக்கம் 

-யினும் சிறிய மதிப்புகள் வழி x ஆனது C- ஐ அணுக , f ( x ) 
ஆனது 4 - ஐ அணுகுகிறது . அதாவது x ஆனது C- ஐ இடது 
புறத்திலிருந்து அணுக , f ( x ) ஆனது A- ஐ நெருங்குகிறது . இதனை 
lim 

f ( x ) = A என்றோ, 
x + c - 0 


311 


சார்புகளின் எல்லைகள் 


lim 
x-- f ( x ) = A என்றோ, 

f ( c - 0 ) = A என்றோ f ( c ) என்றே எழுதுவது வழக்கம் . 
வரை இலக்கணம் 2 - வலப்பக்க எல்லை ( Right hand limit ) ! 
E > 0 

என்ற சிறிய எண்ணுக்கு ஒத்த ஒரு 8 ஆனது 
c < x < c++ If ( x ) - B < என்றவாறு இருந்தால் , 3 ஆனது 
C- ஐ அணுக f ( x )- க்கு B ஆனது வலப்பக்க எல்லை என்போம் . 
lim 

lim 
இதனை 

f (x ) = B- யாகவோ , 
x- + C + 0 
f ( c + 0 ) = B என்றோ f ( c+ ) என்றோ எழுதுவது வழக்கம் . 


* + c + 


விளக்கம் 


C- யினும் பெரிய மதிப்புக்கள் வழி x ஆனது C- ஐ அணுக , 
f ( x ) ஆனது B- ஐ நெருங்குகிறது . அதாவது , X ஆனது C- ஐ 
வலப்பக்கமாக அணுகினால் , f ( x ) ஆனது B- ஐ அணுகுகிறது . 


X - C ) 


x + C 


x+ c + 


குறிப்பு 
lim lim 

lim 
f ( x ) 

என்றால் f ( x ) இருக்கிறது . 
x- > C 

x + c + 
lim lim 

lim 
அதாவது - f ( x ) + f ( x ) என்றால் 

f ( x ) 
இல்லை என் 

று பொருள் . 
lim 

lim 
f ( x ) அல்லது f ( x ) இவற்றில் ஒன்றேனும் 

x - 
x + c + 

lim 
அல்லது இரண்டுமே இல்லையானால் , f ( x ) இல்லை . 

* + C 


x + C 


விளக்க உதாரணங்கள் 


( I ) f ( x ) 


என்றால் 


lim 

f ( x ) என்ன ? 
x + 2 


- 


x- 2 


lim 

f ( x ) என்ன என்பதைக் காண்போம் . 
x + 2 

2 - க்கு அண்மையில் , 2 - ஐவிடச் சிறிய நேர் எண்கள் வழி 
x ஆனது 2 - ஐ அணுக , f ( x ) ன் என்ன மதிப்புகள் என்பதைக் 
காண்போம் . 
( 1-9 ) 2 -4 3.61- 4 

-.39 

.39 
x = 19 என்றால் , f ( x ) = 

= 39 
19-2 -1 

1 


312 


பகுப்பாய்வு இயல் 


க்கு 


இதுபோல் , 

x = 199 , 1999 , 199999999 , 1999999999999 
f ( x ) = 3-99 , 3999 , 3-99999999 , 3.999999999999 
ஃ f (x ) ஆனது 4 - ஐ நெருங்குகிறது . 
lim 

f ( x ) = 4 . 


x + 2 


க்கு 


இப்போது 2 - க்கு அண்மையில் , 2 - ஐ விடப் பெரிய நேர் 
எண்கள் வழி x ஆனது 2 - ஐ அணுக , f ( x) - ன் மதிப்புகளின் 
நடத்தையை ஆய்வோம் . 

x = 2 • 01 , 2001 , 2 • 00001 , 2 • 00000000001 , 
f ( x ) = 401 , 4.001 , 4-00001 , 4 • 00000000001 , 
ஃ f ( x ) ஆனது 4 - ஐ நெருங்குகிறது . 
lim 

f ( x ) = 4 . 



ஃ x + 2 + 


lim 


இப்போது , 


lim 
x - 2 


f ( x ) = 


f ( x ) = 4 


X 2+ 


. 


lim 
x + 2 


4 . 


( 2 ) f ( x ) = x , 


x > 0 


40 , 


- 


0 


x , x < O 


lim 


என்று வரையறுக்கப்பட்டால் , - 1 ( x ) - ஐக் காண்க . 


விடை 


lim 


lim 


f ( x ) == 


( - x ) = 0 


x + 0 


- 


lim 
x + 0 + 


lim 
f ( x ) = 

x + 0 + 


lim 


lim 
x 0 


Jim 
f ( x ) = 

x ++ f ( x ) = 0 , : 


f ( x ) = 0 


எல்லைக்கான வரை இலக்கணப்படி , x = 0 இடத்து , f ( x ) - ன் 
மதிப்பைப் பற்றிக் கவலை இல்லை . 


சார்புகளின் எல்லைகள் 


313 


lim 1 
( 3 ) sin இல்லை என நிறுவுக . ( f- ன் வரையறை 

அரங்கம் ( 0,1 ) என்க . ) 
5-10 தேற்றம் 1 - ஐப் பயன்படுத்துவோம் . 

lim 
தேற்றத்தின்படி , 

- (x ) = 1- + an + 0 , 
0 - க்கு ஒருங்கும் ஒவ்வொரு {an } க்கும் , { f ( an )} - I . 
இப்போது 0 - க்கு ஒருங்கும் இரு ஒழுங்கு வரிசைகள் { an } , 
lim 

lim 
{ bn } - ஐ எடுத்துக் கொண்டு { f (an ) } + { f (bn )} என்று 
காண்பித்தோமானால் போதும் . 

1 
07 < 1 


n + o 


n + 


nT 


( 4.3 = { } 


(1 } -0. 1 ( H ) -- 


sin nx = 0 , 


Vn = 1 , 2 , 3 ... 


{ sin mm } +0 . 


* {1 ( H )} 

( 2n + 1 ) 


1 


இப்போது 0 < 


* 11 . 


1 

| 
2n + 

2 


– 0 என்பது தெளிவு . 


1 


f 


- 


sin ( 2ns + Am ) = sinus = 1 


2n + 7 = in(2« + } ) 
- } - 10 
-- 1 = > { { { } ) } + ke| | 


= { 1 } + 1 . 


1 


1 


2n + 


2 


314 


பகுப்பாய்வு இயல் 


lim 


1 


sin 


இல்லை . 


1 


மற்றொரு நிறுவல் ( கோஷியின் வேண்டிய போதிய நிபந்தனை ) 

0 < | x | 48 என்ற இடைவெளியில் x , , x , என்ற யாதானும் 
இரு புள்ளிகளுக்கு | f ( x ) -f ( x ) | < என்றவாறு ( > 0 - க்கு 

lim 
ஒத்த ஒரு எண் 8 > 0 இருந்தால்தான் f ( x ) இருக்க முடியும் , 

x + 0 
என்பதுதானே கோஷியின் வேண்டிய போதிய நிபந்தனை ? 

1 

2 
போதிய அளவு பெரிய n- க்கு x = 

2 

( 4n + 1 ) 
இரு புள்ளிகளை எடுத்துக்கொள்க . n . ஐப் போதிய அளவு பெரிய 
தாக எடுத்துக்கொண்டால் , எந்த > 0 - க்கும் 0 < | x | 48 என்ற 
வாறு நிலையான எண் 8 - ஐக் காணலாம் என்றால் x1 , x , - ஐ இவ் 
விடைவெளிக்குள்ளே எப்போதும் இருக்கின்றன . இப்புள்ளிகள் 
( 0 , 1 ) -ல் உள்ளன . 


என்ற 


| f ( x ,) -- f (xn ) | = | sin ( 4n + 1 ) 1r - sin 2nr | 

| sin (2nr + m ) -sin 2nr | 
= | sin ir - sin 2ns | 

11-0 = 1 
(-ஐ 1 - ஐ விடச் சிறியதாக எடுத்துக்கொண்டால் 


-- 


- 


| f ( x ) -f ( x ) | > E என்றாகிறது . 


lim 


.. 


1 
sin 


இல்லை . 


. 


5.14 . எல்லைகளைக் காண சுலப வழி (5.10 தேற்றத்தின் வேறு 

தேற்றம் ) 
வலக்கை எல்லை : இதன் தத்துவத்தை 5-10 தேற்றத்தில் 
கண்டோம் . இத்தேற்றத்தின் தோற்றத்தை மாற்றி அமைத்தால் 
நமக்கு ஒரு வழி பிறக்கின்றது . 

lim 
Aat f ( x ) -ஐக் காணும் விதமென்ன ? f(x)- ன் வரையறை 
அரங்கம் ( a , B ) என்றும் , aE ( a , B ) என்றும் கொள்க . 

a < x < a + 8 என்ற x- ன் அண்மையை எடுத்துக்கொள்க . 


சார்புகளின் எல்லைகள் 


315 


{ 3n} > 0 என்றவாறு -ன் மதிப்புகள் 3 , 2 , ... & n , ... என்க . 
இப்போது { 8n } - க்கு ஒத்த {f ( a + dn}} -ஐக் கிடைக்கப் பெற்றோம் . 
lim 

{ f (a + 8.}} | என்றால் , -ஐ f ( x )- ன் , x = a- க்கு ஒத்த , வலப் 
பக்க எல்லை என்போம் . இதையே ( a + 0 ) என்றும் குறிப்பர் . 


100 


{ 


a + S 


a + Sh 


a + d , 


படம் 41 


lim 
f ( a + 0 ) = { f (a + dn )} 

8 + 0 


lim 


அதாவது f ( a + 0 ) = 


f ( a + d ) = 1 , 8 > 0 . 


இடக்கை எல்லை ! இப்போது , -ன் இடக்கை அண்மை 
a - 8 < x < a என்றால் , முன்போல் , f ( x )- ன் இடக்கை எல்லையை , 

lim 
f ( a - 0 ) + 

8 + 0 

f ( a - d ) = 1 , 8 > 0 என்றெழுதலம் . 


lim 


f ( x ) , இருக் 


இப்போது , f (a + 0 ) = f a_0 ) என்றால் , 
கிறது என்று பொருள் . 


கவனிக்க : ( I ) f ( a + d ) என்றால் f ( x) ல் X- க்குப்பதில் a = 8 - ஐப் 
பிரதியிடுக ” எனப்பொருள் . f ( a + 0 ) என்றால் வலக்கை அல்லது 
இடக்கை எல்லை எனப்பொருள் . 


lim 
( 2 ) சில கணக்குகளில் / (a + 8 ) ஆனது ஒரே ஒரு 
எல்லையைக் கொடுக்காமல் இருக்கலாம் . அதாவது { f ( a + 8. ) } 
ஆனது முடிவுள்ளதாகவோ , முடிவற்றதாகவோ அலையலாம் . 
அப்படிப்பட்ட எல்லைகளில் மீப்பெரியதை வலக்கை மேல் எல்லை 
( Right hand upper limit ) என்றும் , மீச்சிறியதை வலக்கைக் கீழ் 
எல்லை ( Right hand lower limit ) என்றும் சொல்லுவர். இவற்றை 
முறையே f ( a + 0), f (a + 0 ) என்றும் குறியிடுவர் . 


இப்படியே , இடக்கை மேல் எல்லை f ( a - 0 ) இடக்கைக் கீழ் 
எல்லை f ( a - 0 ) ஆகியவற்றை வரையறுக்கலாம் . 


316 


பகுப்பாய்வு இயல் 


x = 0 இடத்து , மேற்கண்ட எல்லைகளை f ( +0) , f ( +0) , 
f ( -0) , f ( -0) என்று குறிப்பது வழக்கம் . 


f ( a + 0 ) f ( a + 0 ) என்றால் f ( x ) - க்கு x = a- ன் வலப்பக்க 

lim 
எல்லை இருக்கிறது என்று பொருள் . அதாவது x + a 

f ( x ) இருக் 

lim 
கிறது. அதேபோல் fa ( -0 ) 

= f ( a - 0 ) என்றால் x + a 

f ( x ) 

lim 
இருக்கிறது . f ( a + 0) = f ( a - 0 ) என்றால் f ( x ) இருக்கிறது . 


அதாவது , f (a + 0) , f (a + 0 ), f (a- (0 ) , f (a - 0 ) என்பவை 
எல்லாம் சமமானால் , -af ( x ) இருக்கிறது . 


lim 


f ( a + 0 ) + f ( a + 0 ) என்றால் f ( a + 0 ) இல்லை . 
f ( a - 0 ) + f (a_0) என்றால் f ( a - 0 ) இல்லை , 


lim 


f ( a + 0 ) + f (a - 0 ) என்றால் x - af( x ) இல்லை . 


f( a + 0 ) , f ( a - 0) இவற்றில் யாதேனும் ஒன்று இல்லையானாலும் 
lim 


x - af ( x ) இல்லை . 


மேலும் சில கணக்குகள் 


lim 


1 


1 . 


sin 


என்ன ? 


1 
f ( x ) = sin 


என்க . 


X 


5 14 - ஐப் பயன்படுத்துவோம் : 


lim 


lim 


1 
sin 

h 


- 


f ( 0 + 0 ) 


h = o1 ( 0 + h) 


1 
ஆனால் 7 ஆனது 0 - ஐ அணுக , sin ஆனது -1 - க்கும் 

h 
+ 1 - க்கும் இடையே வெகு வேகமாக அலைகிறது . 5-14 - ன் ( 2 ) ன்படி , 
f ( +0) = 1 , f ( + 0 = -1, 


சார்புகளின் எல்லைகள் 


317 


f ( +0 ) + f ( +0) 


ப 


10. ( 1 ) இல்லை , 


lim 
x + 0 


1 
sin 

X 


இல்லை . 


2 . 


lim 

x sin 
* + 0 


1 

என்ன ? 
X 


1 


f ( x ) 

= x Sin 


என்க . 


X 


f ( 0 + 0 ) = 


h - 01 


lim lim 

1 
f ( 0 + i) = 

h + 0 ( 0 + h ) sin 

0 + h 


+ 


lim 

1 
h sin 
h + 0 h 


lim 


- 


lim 

h 
h + 0 


1 
h 


sin 


lim 
0 . sin 

h - O h 


-- 


+0 


1 
ஆனால் h ஆனது 0 - ஐ அணுக , sin 

h 

ஆனது -1- க்கும் 
+ 1- க்கும் இடையே வெகு வேகமாக அலைகிறது . 


ஃ f ( 0 + 0 ) = 0 
இதேபோல் f (0-0) = 0 


அதாவது f ( +0) = 0 
அதாவது f { -0 ) = 0 


lim 


1 


- 


அதாவது 


= 0 . 


r + ox sin 


( 3 ) f ( x ) 


- 


sin 


x + 0 


. 


- 


0 , x = 0 


lim 


என்றால் 


x + f ( x ) என்ன ? 


1 


இப்போது un = 


1 
2n 


Vn = 


4n + ; 


என்றால் { un } +0 , { vn } +0 . 


f ( un ) = sin 


= sin 2nr = 0 ( n = 1 , 2 , . . . ) 


( - ) 


318 


பகுப்பாய்வு இயல் 


lim 


f ( us) = 0 ஃ { f ( un) } – 0 


. 


T 


f ( vn ) = sin 


sin ( 4n + } ) * = 1 (n = 1 , 2 , .... ) 


( + ) 


| 
{ 4n + z ) 


lim 


f ( vn ) = 1 ஃ { f (vn } } – 1 


lim 


lim 


f ( us) 


f ( ya ) . 


n- + 0 


-- 


lim 

f ( x ) இல்லை . 


( 4 ) f(x)= + sin - 


x40 


. 


1 


0 , 


x = 0 


lim 


என்றால் 


x - f (x ) என்ன ? 


lim 1 
f ( 0 + 0 ) = 

h + 0h 


1 
sin 

h 


lim 1 lim 

sin 
> 0hh - O 


1 
h 


. 


h ஆனது 0 - ஐ அணுக , 

1 
sin ஆனது - 1 - க்கும் , + 1 - க்கும் இடையே அலைகிறது . 

. 
h 


lim 1 
h + 0 h 


= + 0 . ( h > 0 ) . 


ஃ f (0 + 0 ) ஆனது - 0 - க்கும் + 0 - க்கும் 

-0 - க்கும் + -க்கும் இடையே முடிவின்றி 
அலைகிறது . 
f ( +0 ) = + 0 , f ( +0 ) 

ஃ .. f ( +0 ) இல்லை . 


- 


- 


இதுபோல் f ( -0 ) இல்லை . 


1 


. 


lim | 
n + 0 x 


sin 


இல்லை . 


( 5 ) [ x ] என்றால் X- ன் மீப்பெரிய முழுவெண் பாகம் . ( இம் 
முழுவெண் X- ஐ விடப் பெரியதல்ல ). 


319 


சார்புகளின் எல்லைகள் 


உதாரணமாக [ 34 ] = 3 , [ 3 ] = 3 , 


[ -1 ] = [ - 1 + 2 ] = - 1 , [ -1) = [ - 2 + 2 ] = -2 , 
[ ] == 0 . 


. 


இந்த உதாரணங்களில் , பின்னமானது நேர் என்பதை 
நோக்குக . x என்பது மெய்யெண்ணானால் , 

f ( x ) = [ x ] , n < x < n + 1 என்க . 


lim 


lim 


h > 0 , n < x < n + h , 


[ x ] 


lim 
h - 0 


-- [ n + h] = 


Xn 


( n ) 


h > 0 , சிறியது 


n 


ஆனால் , 


lim 


lim 
x + 1 


[ x ] | 


- [n - h ] 


h > 0 , சிறியது என்பதால் , h = 1-8 , 1 > 8 > 0 என்க . 


lim 

= 
[ n -h] 
hO 


lim 
h + ) 

[ n - 1 + 8 ] 


- 
- 


lim 

( n- 1 ) = n - 1 
h + 0 


f ( n + 0 ) #f ( n - 0 ) 


| 


1 


lim 


[ x ] இல்லை . 


X- + n 


X 


lim 


( 6 ) f ( x ) = 


| x | 


என்றால் - f ( x ) என்ன ? 


. x = -y , y > 0 என்றால் , 


x < G என்றால் , | x | = -x 
| x | = y 


. 


* 


ஃ x < 0 என்றால் ,f(x)= * ---- 1 


X 


x > 0 என்றால் , | x ! = x , ஃ f ( x ) = 

|| 


1 


lim 


lim 


- 


x + 0- f ( x ) 


x- 0-0 f(x )= - 1 


320 


பகுப்பாய்வு இயல் 


lim 


x - 0 + f( x ) = 1 


lim 


lim 


lim 


x - 0- f (x ) = 


x + 0 + f(x) - f(x ) இல்லை . 

r ( s ) - என் . 


I 
lim x 

2 என்ன ? f ( x ) = 2 என்க . 


( 7 ) 


lim * 


= +0 . ஏனெனில் f(0 + h) = 2k 


X + 0 + 


lim z = 00 
ஃ f ( +0) = 

h + 0 


1 


I 
X 


lim 


lim 
x -- 0 


1 


2 


lim 
h - 01 


- 


20 - h 


- 


( 


h - 0 21 / 


lim 


21/3 


+ 


lim 
x -- 0 


1 / x 
2 


.. 


lim 
x + 0 


1 / x 
2 


இல்லை . 


lim 

lim 
( 8 ) + f (x ) = A , h ( x ) = A , a- ன் அண்மையில் 

x + a 

lim 
எல்லா X- க்கும் f ( x ) = g ( x ) sh ( x ) என்றால் , g ( x ) = A என 

x - a 
நிறுவுக . 


நிறுவல் 
lim 

lim 
f ( x ) = A , h ( x ) = A என்பதால் , 
X- a 

X- + a 


0 < | -a | < 81 || f ( x ) - A | < , அதாவது , A - ( < 

f ( x ) < A + 
0 < / x - a | < 82- | h ( x ) - A | < s , அதாவது , A- << 

h ( x ) < A + S 
என்றவாறு 81 , 6 , என்ற எண்கள் உள்ளன . 

8 = min ( 61 , 82 ) என்றால் , 
0 < | x - r ! < 8 - ன் எல்லா x- க்கும் 
A – € < f ( x ) = 8 ( x ) = h ( x ) < A + : 


சார்புகளின் எல்லைகள் 


321 


அதாவது , 


. 


A - 6 < g ( x ) < A + 8 


lim 


g ( x ) = A. 


. 


lim sinx 


( 9 


0 < x <ா என்ன ? 


x + 0 


கோண கணித ( Trigonometry ) வாயிலாக , 
sin x < x < tan x { x என்பது ஆரையன் ( Radian ) } 


..1 


1 
( 
sin x 

COS X 


sin x > 0 ) 


lim 


lim x 
17 

x + 0 + sin x 


lim 1 
x - O + cos 


1 < 


lim 

20 
X +0 sin 


.. 


lim X 
x-+ 0 + sin x 


-- 


1 


lim sin x 
* + 0 + 


- 


1 


இப்போது 


sin x 


lim 
* ++ 0 


lim sin ( 0 - h) 
h - 0 -h 


- 


lim -sin h 

{ h > 0 ) 
-h 


lim sin h 
--0 k 


1 


lim sin x 
x - 0 + 


lim sin x 
h - 0 X 


- 


1 


lim sin x 


1 


lim 


( 10 ) 


x ( -15x51 ) என்ன ? 


ப.இ 


- 


-21 


322 


பகுப்பாய்வு இயல் 


1 + h > 0 , nz2 என்றால் ( 1 + h ) r > 1 + nh ( பெர்னோலியின் 
சமனின்மை ) 

இப்போது - 1 < x < 1 என்றால் , 
அதாவது | x | < 1 என்றால் , 

| 
| x | - 

( h > 0 ) என்று எழுதுவோம் . 
1 + h 

1 
ஃ | x | " = 

( பெர்னோலியின் சமனின்மை ) 
( 1 + h ) " 1 + nh 


| 


s > 0 என்றால் , போதிய அளவு பெரிய n- க்கு , 1 + nh < s 
| x | n < 8 . 


1 

11 
E 

h 


என்றால் | x | " < . 


ஃ . 


lim 
ஃ | x | < 1 என்றால் xn = 0 

n + 0 


lim 


இப்போது , x = 1 என்றால் , xn = 1 . 


xt = 1 . 


x = -1 என்றால் , xr = -1, n ஒற்றை 

+1 , n இரட்டை 


ஃ n ஆனது ) -ஐ அணுக , x " ஆனது -1 - க்கும் + 1 - க்கும் 
இடையே அலைகிறது . 


( 11 ) . f- ன் வரையறை அரங்கம் ( 0 , 1 ) என்றும் , f ( x ) = x sin 


(A ) 


Vx in ( 0 , 1 ) என்றும் கொண்டால் , கோஷியின் வரையறை வழி , 
lim 
x - of ( x) = 0 எனக் காண்பிக்க . 

< > 0 என்றும் , ( = 3 என்றும் கொள்க . 
x ஆனது ( 0 , 1 ) -ல் இருந்தால் , 
0 < | x - 0 | < 8+ | x | < 8 

+ | x | < 
- | x | 1 < e 


சார்புகளின் எல்லைகள் 


323 


- 


1 


-Tx | |sin | < :: | sin | < l 
- | 
- asin 1-0 

-o | < 


-- 


x sin 


X 


+ | f ( x ) -0 < 
ஃ . கோஷியின் வரையறைப்படி , 


lim 


1 


x sin 


0 . 


X 


( 12 ) 


lim 1 
x + 1 ( 1 - x ) 


= +00 எனக் காண்பிக்க . 


யாதாமொரு M > 0 என்க , 


0 < 11 - x | < 8 


1 

என்றால் 
VM 

1 
அதாவது 


1 


( 1 - x) < 


* 


. 


MM 


(1 - x ) > M 


lim 1 
x - 1 ( 1 - x ) 


+00 


5-15 . வரம்புடைச் சார்புகள் ( Bounded Functions ) 
வரை இலக்கணம் 1 

f என்பது / இடைவெளியின் மீது வரையறுக்கப்பட்டுள்ள 
சார்பு என்றும் 1 - ன் எல்லா x- க்கும் If ( x ) | = M என்றவாறு 
M என்ற எண் இருக்குமானால் -ன் மீது ஆனது வரம்புடைத்து 
என்பர் . அப்படியொரு M இல்லையெனில் ஆனது வரம்பற்றது 
என்பர் . 

உதாரணங்கள் : ( 1 ) f -ன் வரையறை அரங்கம் - > < x < + 
என்றும் f ( x ) = sinx என்றும் கொண்டால் , எல்லா X- க்கும் 
| sin x | < 1 = M என்பதால் ஆனது வரம்புள்ளது . 


( 2 ) -ன் வரையறை ! 0 < x < 1 
f ( x ) = 1 , x விகிதமுறு எண் . 

= 0 , x விகிதமுறாத எண் . 
f ஆனது வரம்புடைத்து . 


324 


பகுப்பாய்வு இயல் 


( 3 ) f- ன் வரையறை : 0 < x < 1 . 


f(x)= என்றால் , 1 ஆனது வரம்பற்றது . ஏனெனில் 
x ஆனது 0 - ன் அண்மையில் இருக்கும் போது , f ( x ) ஆனது 
மிகமிகப் பெரிதாயுள்ளது . 


வரை இலக்கணம் 2 

a- ஐ மையமாகக் கொண்ட அண்மையில் f ஆனது வரம் 
புடைத்து என்றால் , x ஆனது a- ஐ அணுக , f ஆனது வரம் 
புடைத்து என்பர் . 


வரை இலக்கணம் 3 


எல்லா x- க்கும் | x | > N என்றவாறு N > 0 என்ற எண் 
இருந்து , 1 ஆனது வரம்புள்ளது என்றால் , x ஆனது -ஐ அணுக 
f ஆனது வரம்புடைத்து என்பர் . 


தேற்றம் | 
lim 

f (x) = b , b ஒரு முடிவுள்ள எண் என்றால் , x - a என்னும் , 
போது , / ஆனது வரம்புள்ளது . 


நிறுவல் 
lim - 

f ( x ) = b என்பதால் , ஒவ்வொரு > 0 க்கும் , ஒரு 8 > 0 


x - a 


| 


ஆனது , 0 < | x - a | < 8- | f ( x ) -b < என்றவாறு இருக் 


கிறது . 


அதாவது | f ( x ) 1 < 1b | + & 

5.15 , வரை இலக்கணம் 2 - ன் படி , f ஆனது வரம் 
புடைத்து . 


தேற்றம் 2 


lim 

f ( x ) = b ( +0 ) என்றால் x - a என்னும் போது 
ஆனது வரம்புடைத்து என திறுவுக . 


1 
f ( x ) 


சார்புகளின் எல்லைகள் 


325 


நிறுவல் 

கொடுக்கப்பட்ட யாதானுமொரு > 0 - க்கு , x = a- ன் அண்மை 
யில் | f ( x) -b | < t , 

அதாவது , | | f ( x ) |-b|| < 6 , 
அதாவது , | b | - < if ( x ) | < lb | + 
1 

| 
ஃ . 

> 
b ) | f ( x ) | 

| b | +4 


| - > > 


1 


ஆனது வரம்புடைத்து . 


5.16 . ஓரியல்புச் சார்புகள் ( Monotonic Functions ) 
வரை இலக்கணம் 

I என்ற இடைவெளிமீது வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு சார்பு f 
என்க . 

1 - ன் ஒவ்வொரு ஜோடி புள்ளிகள் x , x , - க்கு , 
x < x , -f ( x ) sf ( x , ) என்றால் f ஆனது ஏறும் சார்பு (increasing 
function ) எனப்படும் . 

x < x , - f ( x ) < f ( x , ) என்றால் -ஐக் " கண்டிப்பாய் ஏறும் 
சார்பு ( strictly increasing function ) என்போம் . 

1 - ன் ஒவ்வொரு ஜோடி புள்ளிகள் x 1 , x , க்கு , 
X < x2 + f ( x ) = f ( x , ) என்றால் 1 ஆனது இறங்கும் சார்பு அல்லது 
குறையும் சார்பு ( decreasing function ) எனப்படும் . 

x , < x , - f ( x ) > f (x,) என்றால் f- ஐக் " கண்டிப்பாய் குறையும் 
சார்பு " ( strictly decreasing function ) என்போம் . 

பொதுவாக , f ஆனது -ன் மீது ஏறினாலோ , இறங்கினாலோ 
அதாவது f ஆனது ஏறும் சார்பாகவோ , இறங்கும் சார்பாகவோ 
இருந்தால் , f- ஐ 1 - ன் மீதான ஓரியல்புச் சார்பு ( monotonic 
function on I ) என்போம் . 
தேற்றம் 

f- ன் வரையறை அரங்கம் [ a , b ] என்ற இடைவெளி என்க . 
f ( a ) f ( b ) என்றும் கொள்க . 

f ஆனது ஏறும் சார்பென்றால் f ([a ,b] ] c [ f ( a ) , f ( b ) ] என்றும் 
f ஆனது இறங்கும் சார்பென்றால் f ( [ a , b ] ] C [ f ( b ) , f ( a ) ] என்றும் 
நிறுவுக . 
நிறுவல் 

பாகம் 1. f ஆனது ( a , b ) - ன் மீது ஏறும் சார்பென்க . 
[ a , b ) - ன் ஒவ்வொரு X- க்கும் , 1sxsb . 


526 


* பகுப்பாய்வு" இயல் 


Irat 


f 
( 
x2 
) f(x) 


f(x-) 


if 
( 
x 
) 


X 


* 


X2 x3 


படம் 42 


ஓரியல்புச் சார்பு [ ( ஏறும் சார்பு f ( x , ) = f ( x;) ] 
YA 


។ 


f 
( 
x 
) 
f 
( 
x2 
) 


fs 


f 
( 
x3 


Koz 


X | X2 X ) 

படம் 43 
ஓரியல்புச் சார்பு ( கண்டிப்பாய் இறங்கும் சார்பு ) 
ஃ f ( a ) < f ( x ) s f (l ), f ஆனது ஏறும் சார்பு . 

ஃ f ( x ) E [ ] ( a ), f ( 6 ) ] , vxE [ a , h ] , ஏறும் சார்பின் வரை 
இலக்கணப்படி . 

ஃ f ([ a ,b] ] C [ f ( a ), f ( b ) ] 
பாகம் 2. ஃ. இஃது மாணவர்க்குப் பயிற்சியாய் விடப்பட்டுள்ளது . 


பயிற்சிக் கணக்குகள் 


1. f- ன் வரையறை அரங்கம் / என்ற இடைவெளி என்றும் , 

lim 

lim 
aE1 என்றும் கொள்க . 

f x) f = 


என்றால் I = l என்று நிறுவுக . 


( அதாவது , f ( x ) - க்கு ஒரே ஒரு எல்லை தான் உண்டு . ) 


2 . 


lim 

lim 
f(x ) = / என்றால் | f ( x) = ||| என்று நிறுவுக . 


X- + a 


மேலும் , 1 = 0 என்றாலொழிய , இதன் மறுதலை உண்மை 

யாகாதென்றும் காண்பிக்க . 
( விடை : S > 0,0 < / x - a | < 8 + I | f ( x ) | - | 1 || < s 

என்றவாறு ஒரு ( 3 ) > 0 இருக்கிறது எனக் காண்பித் 
தால் போதும் . 


lim 


x - af (x) = 1 என்பதால் , 5 > 0,0 < | x - a | < 8+ 

| f (x ) -1 ] < x 
என்றவாறு ஒரு 8 ( 6 ) இருக்கிறது . 
.. 1- < f (x ) < l + s 

..... ( 1 ) 
செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று : 
I = 0 என்றால் I f ( x ) | < s + - 5 < f ( x ) < s 


lim 


. 


x -af ( x ) = 0 + 


lim 
x-+ a 


| f ( x ) | = 0 . 


I > 0 என்றால் , 11 = 1 . 1- > 0 என்க . 
ஃ ( 1 )-ன்படி , -6 < I f (x ) | < l + s 
( அ - து ) | 1 | - < T f(x ) | < / 1 / + 6,0 < ix - a < s 
linn 

| f ( x ) | = | | | 


x - alf (x ) | 


328 


பகுப்பாய்வு இயல் 


= m 


I < 0 என்றால் , 1 = -m , m > 0 என்க . 

ஃ.// = 
ஃ (1) ன்படி , - m - 3 < f (x ) < - m + 
( அ - து ) m + e > -f ( x ) > m - t , 0 < | x - a | < s 
( அ - து ) m - << - f ( x ) < m + 
( அ - து ) | m | - < / - f ( x ) | < / m / + 
( அ -து ) | m / -e < If ( x ) | < lm | + 

lim 
( அ - து ) | f (x ) = [ m = m = 11 


.. கணக்கின் முதல் பாகம் நிறுவப்பட்டது . 

இப்போது , கணக்கின் இரண்டாவது பாகத்தை நிறுவ , 
ஒரு எதிர் உதாரணத்தைத் ( Counter example ) தருவோம் . 
f- ன் வரையறை அரங்கம் ( - 1,1 ] என்றும் 

1 
f ( x ; = 1 , x = என்றால் ( n ஆனது நேர் அல்லது குறை 

முழுவெண் ) 
= -1 , மற்ற X- களுக்கு என்றும் கொள்க . 
இதன்படி , I f ( x ) | = 1 , [ -1,1 ) -ன் எல்லா x- க்கும் . 


n 


- 


lim 
ஃ 


- | f( x ) = 1 


lim 
இப்போது f (x ) என்ன 

எனக் காண்போம் . 
x+ 0 


x = 0 - ன் ஒவ்வொரு அண்மையிலும் ,-ஐப் போன்ற புள்ளி 


1 


களும் , 1 ஆனது முழு வர்க்கமல்லாத 


-ஐப் போன்ற புள்ளி 


களும் உள்ளன . இந்த அண்மை 0 < | x | < a என்க . 


1 

1 
என்றால் f ( x ) = 1 என்றும் , x == என்றால் f ( x ) = -1 

Vn 

lim 
என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது . f ( x ) இல்லை , 

... 140 என்றால் மறுதலை உண்மையாகாது .] 


.. 


329 


சார்புகளின் எல்லைகள் 


lim 


3. 


lim 

8 ( y ) = g ( l ) என்றால் 


x- a ( x) = I, 


+ / 


lim 


8( 7 ( x ) = 8 (,La f ( x) ) = 8() என நிறுவுக . 


X- + a 


( விடை : 8 (f (x ) = g (y ) , y = f ( x ) என்க . 


lim 

8 ( y ) = g (l ), என்பதால் , E > 0 க்கு , ஒரு நேரெண் 8 
ஆனது , 0 < | y - 1 | < 6+ | g(l ) -8(0 ) | < 6 என்றவாறு , இருக் 


y - l 


கிறது . 


x + a 


அதாவது , | f (x ) -1 | < 6+ | g (l) -8( f (x)) | < s .... ( i ) 

lim 
மேலும் f ( x ) = 1 என்பதால் , ஒரு நேரெண் n 
ஆனது , 0 < | x - a | < n + Tf (x ) -1 | < 6 

( i ) -ஐயும் , ( ii ) - ஐயும் சேர்த்தால் , 
0 < ! x - a | < n - 18 ( l) -g( f ( x ) ) | < 


lim 


lim 


ம 


f(x).) 


4 . 


lim 
x- + o 


x - a8(f (x )) = 8(I) = g 
( 1+ ) 

. 


X = E எனக் காண்பிக்க . 


5 . 


lim 
* -0 


= 0 என நிறுவுக . 


X COS 


lim 


lim 


1 


6 . 


x sin 


- 


x cos 


என நிறுவுக. 


x0 


X 


X 


7 . 


lim 1 
x - 1 ( x - 1) 


2 


8. f ( x ) = 0 , x = 0 

= ( 1 + e1 / x )-1, x + 0 


என்றால் 


lim 

f ( x ) இல்லை எனக் காண்பிக்க . 
X + 0 


.330 


பகுப்பாய்வு இயல் 


9 . 


lim X 
x -- 1x - 1 


( விடை : f ( 1 + 0 ) = + 0 , f (1-0) = - o 


ஃ . எல்லை இல்லை . 


10 . 


lim x- 4x + 3 

(விடை : f ( 3 + 0 ) = f ( 3-0 ) = 2 . 


x + 3 


x - 3 


எல்லை = 2 . 


மற்றொரு முறை : x - 4x + 3 = ( x - 3 ) ( x - 1 ) 


*** 


- 4x + 3 


... 


( x - 3 ) ( x- 1 ) 

( x - 3 ) 


x - 1 x + 3 . 


x - 3 


lim 


ஃ x + 3 


x - 1 = 2 ) 


limex - 1 


11 . 


* + 0 


ex - 1 


( விடை I f ( x ) 


- 


( 1 + h + 


eh - 1 

h 


ஃ . f (0 + h ) = 


h 

+ • • • ) -1 
2 ! 

h 


-1 


h h ? 
= 1 + + 

2 ! 3 ! 


lim 
if ( +0) = f ( 0 + h ) = 1 

h - 0 


( 1 - h + 


h 
2 ! 


--- 


e - h - 1 
அதே போன்று , f ( 0 - h) = 

h 


h8 

+ . ) -1 
31 
-h 


- 


= 1 - * + " .. 


lim 


ஃ f ( -0 ) = 


x - fo - h ) = 1 


f ( +0 ) = f ( -0) = 1 என்பதால் , வேண்டிய எல்லை = 1 , 


சார்புகளின் எல்லைகள் 


lim 


12 . 


21 / 


1 


Jim 


ப 


(விடை : 


= y என்றால் , வேண்டியது 


X 


2y 
y- + 0 


ஃ f ( y ) = 2 > என்றால் , f ( 0 + h ) = 2h 


| 


- 
|| 


lim 
ஃ f ( +0) = 2h = 1 . 

h-+ 0 


1 


f ( 0 --h ) = 2 - h 


ஃ f ( -0 ) 


lim 

2 - h = 1 
h + 0 


f ( +0) = f ( - ) ) = 1 ஃ வேண்டிய எல்லை = 1 ) . 


13 . 


lim 1 
* + 01 - el / x 


( விடை : f ( x ) = 


1 
1 - el / x 


என்றால் 


f(0 +h }= 


1 
1-1/ h 


lim 


ஃ f ( +0 ) 


- 


h - o f ( 0 + h) = 0 


E 


அதேபோல் , f (0- h ) = 

, ) 


1 
1 - e- ( 1 / h ) 





lim 


ஃ f ( - (0 ) = 


h - o - e- ( 1 / h ) -0. 


-01( 0 - h) = 1 


f ( +0 ) = f ( -0 ) 





lim 1 
x - 0 1 - el / x 


-e1 / x இல்லை . 


இல்லை ) 


14 .. 


lim 

2- ( 1 / X9 ) 
x + 0 


. 


(விடை : 0 ) 


பகுப்பாய்வு இயல் 


15 . 


lim 

tanx 
x - m 


lim 

lim 
( விடை ! x - 1 tan x = 0 ஆனால் x- } 

tan x 
0 

* + 0 


- 


ஃ எல்லை இல்லை . ) 


16 . 


lim 

21 / x 
x - 1 


lim 


1 


( விடை : f (x) = 21 /x என்றால் , f (1 + 0) = -021+ 


= 2 


lim 1 
ஆனால் f ( 1-0 ) = 

2 
h - 0 21 - h = 


lim 


. : f ( 1 + 0 ) = f ( 1-0 ) = 2 , ஃ 


21 = 2) 


17 . 


lim 1 
x-+ 0x 


- 


( விடை : y = 


என்க . 


x > 0 : y > 0 என்க . 


ஆனது 


x ஆனது நேர் மதிப்புகள் வழி குறைய , 
அதிகமாகும் . 


ஃ K என்பது யாதாமொரு நேர் எண் என்றால் 


1 


* என்றவாறு , அதாவது , > K என்றவாறு ஒரு 
K- ஐ எடுத்துக் கொள்ளலாம் . 


lim 1 
-0+ 


x < 0 . : y < 0 என்க . 


1 


ஆனது 


X ஆனது குறை மதிப்புகள் வழி 0 - ஐ அணுக , 
குறைகிறது . 


சார்புகளின் எல்லைகள் 


333 


ஃ K என்பது யாதாமொரு நேர் 

நேர் எண்ணானால் , 
1 

1 
அதாவது < -K என்றவாறு ஒரு K இருக் 
K 

X 


கிறது . 


1 


8 


X 


.. 


lim 1 
x -- 0 + x 


* 


lim 1 
x + 0 + x 


lim 1 
x- + 0x 


18 . 


lim el / r - 1 
x - 0 el / x + 1 


( விடை : 


alli - 1 
el / x + 1 


-- 


1 - el / x 

1 
1 + G / 


lim elli - 1 
x - 0 + cl /r + 1 


- 


1 


lim 1 
-0 * 


lim el / x - 1 
அதேபோல் , 

x - o - e1/ x + 1 


-1 


lim 1 
x + 0 - x 


8 


lim 


ஃ. f ( +0) f ( -0 ) : 


x - 07( 3) இல்லை.) 


19 . 


lim 1 
x - 0 x2 


(விடை : 


00 ) 


, 


20 . 


lim 1 
x + 01 + 

1 / x 
( விடை : () ) 


x 


6. சார்புகளின் தொடர்ச்சி 

(( Continuity of Functions ) 


தற்காலத்திய பகுப்பாய்வு இயலிலும் , அதிலும் குறிப்பாக 
இடவியல் (Topology ) , சார்பாய்வியல் ( Functional Analysis ) - 
இவற்றிலும் சார்புத் தொடர்ச்சி ( Continuity ) ஆனது அடிப்படைக் 
கருத் ( Fundamental concept ) தாகும் . முன் அத்தியாயத்தின் 
சார்பின் எல்லையை ஒட்டித்தான் , சார்புத் தொடர்ச்சியை வரை 
யறுக்கப் போகிறோம் . சார்பின் எல்லையை ( limit of a function ) 

lim 
வரையறுத்தபோது , அதாவது , f ( x ) = 1 என் 

x- + c 

ற 
f ஆனது x = c என்றவிடத்து வரையறுக்கப்பட வேண்டிய தேவை 
இல்லை என்றும் , 1 ஆனது f ( c ) ஆக இருக்கத் தேவை இல்லை 
என்றும் குறிப்பிட்டோம் . ஆனால் f ( c ) வரையறுக்கப்பட்டு 1 = f (c ) 
என்றும் இருந்தால் , சார்புத் தொடர்ச்சியை வரையறுக்கத் 
தயாராய் இருக்கிறோம் . 


போது , 


6.1 . 

வரை இலக்கணம் | -கோஷியின் வரை இலக்கணம் ( Cauchy s 
Definition ) 

ஒரு புள்ளியிடைத் தொடர்ச்சி ( Continuity at a Point ) : 
சார்பு f- ன் வரையறை அரங்கம் இடைவெளி ( என்றும் , aEI 
என்றும் கொண்டால் , > 0 க்கு ஒத்த ஒரு நேர் எண் 6 ஆனது , 


() S Tx - a | < b > T f ( x ) -f ( a ) | < 


என்றவாறு இருந்தால் , 1 ஆனது a இடத்து தொடர்ச்சியாயுள்ள 
தென்போம் . 


lim 


ஆகையால் , 


f ( x ) ஆனது 


+ Q 


சார்புகளின் தொடர்ச்சி 


335 


( i ) இருக்கவேண்டும் ( exists ) 
( ii ) முடிவுள்ளதாக இருக்க வேண்டும் ( finite ) 

( iii) f ( a ) - க்குச் சமமாக வேண்டும் 
என்றவாறு இருந்தால் தான் சார்பு f ஆனது = xa என்ற இடத்து 
தொடர்ச்சியாய் உள்ளதென்போம் . 


இம்மூன்று நிபந்தனைகளில் யாதானும் ஒன்று தவறினாலும் 
f ஆனது x = a என்ற புள்ளியிடைத் தொடர்ச்சி ஆகாது . 


f ஆனது x = a என்ற இடத்து வரையறுக்கப்படவேண்டும் 
என்பது ( iii ) - ஆல் தெள்ளிதின் விளங்குகிறது . 

இதனையே சற்று விரித்தால் , f- ன் வரையறை அரங்கம் இடை 
வெளி I; aET ; 


lim 


( i ) 


f ( x ) ஆனது முடிவுள்ள ஒரு எண் . 


x - a 


( ii ) 


lim 
x + a + 


f ( x ) ஆனதும் முடிவுள்ள எண் . 


lim 


( iii ) 


f ( x ) = 


lim 

f ( x ) 
x- + a + 


x + a 


lim 


( iv ) 


f ( x ) = f ( a ) 


என்றவாறு இருந்தால்தான் f ஆனது x = a என்ற புள்ளியிடைத் 
தொடர்ச்சி யுள்ளதென்போம் . இவற்றில் யாதானும் ஒன்று 
தவறினாலும்கூட , f ஆனது x = a என்ற இடத்து தொடர்ச்சி அற் 
றது என்று சொல்லிவிடுவோம் 


இப்படியும் கீழ்க்கண்டவாறும் கூறலாமல்லவா ? 

( i ) f ( a ) ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது . 


lim 

f ( x ) இருக்கிறது . 


x + 


lim 


( iii) 


f ( x ) = fa ) 


என்றால்தான் f ஆனது x = 1 என்ற புள்ளியிடைத் தொடர்ச்சி 


336 


பகுப்பாய்வு இயல் 


யாயுள்ளது என்போம் , இல்லையேல் , 1 ஆனது x = Q என்ற 
இடத்து தொடர்ச்சி யற்றது என்று சாற்றிடுவோம் . 


lim 
x - af ( x ) = f ( a) என்றால் என்ன ? 

ஒவ்வொரு > 0 - க்கும் 
ஒரு 8 > 0 ஆனது a - 8 < x < a + x என்ற இடை வெளியில் ஒவ் 
வொரு X- க்கும் f ( a) - e < f ( x ! < f (a ) + € என்றவாறு இருக்கிறது 
என்பதுதானே பொருள் ? இதனைக் கீழ்க்கண்ட வரைபடத்தின் 
மூலம் விளக்குவோம் . a - 8 < x < a + 8 என்ற இடைவெளிக்கு 
ஓத்த f ( x ) - ன் வரைபடமாவது , [ a , f ( a ) ] - ஐ மையமாகக் கொண்ட , 
28 நீளமும் , 26 அகலமும் கொண்ட செவ்வகத்தின் உள்ளே 
முழுமையாக இருப்பதைக் கவனிக்க . 


Y 
f( a ) + € 

f ( a ) 
f( a ) -E 


| 


f( x ) 


a - d 


al 


a +3 


படம் 44 


வரை இலக்கணம் 2 

(புள்ளியிடைத் தொடர்ச்சி ) " ஹைனெ -யின் வரை இலக்கணம் 
( Heine s Definition ) : சார்பு f- ன் வரையறை அரங்கம் | என்ற 
இடைவெளி என்றும் , a என்ற புள்ளி 1 - ல் இருக்கிறதென்றும் , 
எல்லா n- க்கும் xnE I என்றும் கொள்க . a- க்கு ஒருங்கும் ஒவ்வொரு 
{ x } - க்கும் ஒத்த { f ( xn ) } என்ற ஒழுங்கு வரிசை f (a ) - க்கு ஒருங் 
கினால் f ஆனது x = a என்ற புள்ளியிடைத் தொடர்ச்சியாய் உள்ள 
தென்போம் . 
lim 

lim 
அதாவது , 

f ( xn ) f ( a ) என்றால் தான் 
f ஆனது x = a என்றவிடத்தும் , தொடர்ச்சியாயுள்ளது . 
தேற்றம் | 

ஒரு புள்ளியிடைத் தொடர்ச்சிக்கான " கோஷி ” யின் வரை 
இலக்கணமும் , " ஹைனெ ” யின் வரை இலக்கணமும் முற்றிலும் 


-- 


Xn = d + 
n- + co 


சார்புகளின் தொடர்ச்சி 


337 


ஒரே பொருளுடையன என நிறுவுக . இதனையே , f- ன் வரையறை 
அரங்கம் / இடைவெளி என்றும் , a என்ற புள்ளி 1 - ல் இருந்தால் 
a என்ற புள்ளியிடை f- ன் தொடர்ச்சிக்கான வேண்டிய போதிய 

lim 
நிபந்தனையாவது : எல்லா n- க்கும் xnEI என்றால் , { xn } = a 

ஒவ்வொரு ஒழுங்கு வரிசை { xn } - க்கும் , 
lim 

{ f (xn ) } = f ( a ) என்றாக வேண்டும் . 


n- + 0 


என்றவாறு 

உள்ள 


n + 0 


நிறுவல் 

இப்போது , கோஷி யின் வரை இலக்கணம் – ஹைனெ 
யின் வரை இலக்கணம் என நிறுவுவோம் . 
கோஷியின் வரையறைப்படி, 

ஒவ்வொரு E > 0- க்கும் , 
03 | x - a | < d் | f ( r ) - f ( a ) ! < e என்றவாறு 8 > 0 இருக் 
கிறது . a - d <<< IF8 இடைவெளியில் எல்லா -க்கும் புள்ளி 
கள் xn என்பவை a- க்கு ஒருங்கும் ஒழுங்கு வரிசையை அமைக் 
கட்டும் அதாவது , { xn } = a In - a | < 6 , n 2 m . 

ஃ l f .xn ) - f ( < a nam 
ஃ { f ( xn ) } + f ( a ) 


இதுதானே “ ஹைனெ - யின் நிபந்தனையும் ! இப்போது 
ஹைனெ ”-யின் வரை இலக்கணம் 

வரை இலக்கணம் + " கோஷி " யின் வரை 
இலக்கணம் என்பதை நிறுவுவோம் . 

“ கோஷி " யின் வரை இலக்கணம் தவறு எனக்கொள்வோம் . 
அப்படியானால் | f ( x ) - f ( a ) | >> 0 ) என்றவாறு புள்ளிகள் 
x என்பவை a - d < x < a + 6 என்ற இடைவெளியில் இருக்கும் . 


{ 6n } என்பது 0 - க்கு ஒருங்கும் இறங்கும் ஒழுங்கு வரிசை 
யென்றும் , (a- &n , a + da)- ல் T1 ( xn ) - f ( a ) | < என்றவாறு xn 
என்பது ஒரு புள்ளியென்றும் கொண்டால் , ஒவ்வொரு n- க்கும் 
| f ( xn ) - f ( a ) | > என்றவாறு a- க்கு ஒருங்கும் ஒழுங்கு வரிசை 
{ xn } இருக்கிறது என்பது உண்மையாகும் . இஃது " ஹைனெ ” . 
யின் வரை இலக்கணத்துக்குப் புறம்பானது . 

ஃ “ கோஷி " உண்மையல்ல – " ஹைனெ உண்மையல்ல 
என்று நிறுவினோம் . கணிதத் தர்க்க நூலின்படி , ஹைனெ 
“ கோஷி . 

ப . இ.- 22 


338 


பகுப்பாய்வு இயல் 


X = a 


குறிப்புகள் 
1. f ஆனது என்ற இடத்துத் தொடர்ச்சியுள்ள 

lim 
தென்றால் , ஒரு நிபந்தனையாவது , f ( x ) = f ( a ) என்றோம் 
அல்லவா ? 
lim 

lim 
இதனால் f 

உள்ளங்கை 

x + a 
நெல்லிக்கனி யன்றோ ! அதாவது , lim- க்குள் f- ம் , f- க்குள் lim- ம் 
( தொடர்ச்சியில் ) சமமே . 


X 


Y 


என்பது 


Ya 


2. கோஷியின் வரை இலக்கணத்தில் x- க்குப் பதில் a + h- ப் 
பிரதியிட்டால் , ஒவ்வொரு < > 0 , 0 < Th | < 6VTf ( a + h ) -f ( a) | 

lim 
< என்றாகும் . அதாவது f ( a + h ) = f ( a ). 

h + 0 


x - a + o f ( x ) = f ( a ) 


வரை இலக்கணம் 3 

ஒரு முனைப் புள்ளியிடைத் தொடர்ச்சி ( Continuity at An End 
Point ) : f ஆனது / என்ற இடைவெளியில் வரையறுக்கப்படட்டும் . 

lim 
a என்பது I- ன் இடது முனைப் புள்ளியானால் , 
என்றால் / ஆனது இடது முனைப் புள்ளி a யிடைத் தொடர்ச்சியாய் 
உள்ளதென்போம் . இதனை வலப் பக்கத் தொடர்ச்சி என்போம் . 

lim 
b என்பது 1 - ன் வலது முனைப் புள்ளி என்க . 
என்றால் f ஆனது வலது முனைப் புள்ளி 5 யிடைத் தொடர்ச்சியாய் 
உள்ளதென்போம் . இதனை இடப் பக்கத் தொடர்ச்சி என்போம் . 


x - b - o f ( x) = f ( l ) 


வரை இலக்கணம் 

இடைவெளியில் தொடர்ச்சி ( Continuity in An interval ) : 
f- ன் வரையறை அரங்கம் [ = [ a , b ] என்க . 

-ன் ஒவ்வொரு 
புள்ளியிடை | ஆனது தொடர்ச்சியாய் இருந்தால் தான் f ஆனது 
இடைவெளி / -ல் தொடர்ச்சியாய் இருக்கிறதென்போம் . அதாவது , 
C என்பது 1 - ல் யாதாமொரு புள்ளியெனில் , 


lim 

f ( x ) = J ( c ) , a < c < b 


x - C 


lim 

f ( x ) = f ( a ) 
x +a + 0 


( வலப் பக்கத் தொடர்ச்சி ) 


339 


சார்புகளின் தொடர்ச்சி 


lim 
x - _of (x) ==f (b) ( இடப் பக்கத் தொடர்ச்சி ) 
என்பவை யாவும் உண்மையாய் இருக்கவேண்டும் . அப்படியின்றி 
f ஆனது a , 5 என்ற முனைப் புள்ளிகளிடை மட்டும் தொடர்ச்சி 
யாயின்றி /-ன் உள் மற்றெல்லாப் புள்ளிகளிடத்துத் தொடர்ச்சியாய் 
இருப்பின் , f ஆனது திறந்த இடைவெளி a < x < b- ல் தொடர்ச்சி 
யாய் உள்ளதென்போம் . 

lim 
இப்போது கீழ்க்கண்ட தேற்றத்தின் மூலம் “ f ( x ) = f ( a ) 
என்றால் f ஆனது a இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது , என்ற 
வரை இலக்கணமும் , கோஷியின் வரை இலக்கணமும் முற்றிலும் 
ஒன்றே எனக் காண்பிப்போம் . 


x-+ a 


தேற்றம் 2 

f- ன் வரையறை அரங்கம் I என்ற இடைவெளி என்றும் , 
a என்பது 1 - ன் ஒரு புள்ளி என்றும் கொள்க . f ஆனது a 
இடத்துத் தொடர்ச்சியாய் இருக்க, வேண்டிய போதிய நிபந்தனை 
யாவது : ஒவ்வொரு E > 0- க்கும் , ஒரு 6-0 ஆனது , xEl , 
| x - a | < 6+ | f ( x ) = f (a ) | < என்றவாறு இருக்கிறது . 


நிறுவல் 
f ஆனது a என்ற இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளதென் 

lim 
போம் . 

f ( x ) = f (a) . ஃ > 0 , xEl , 0+ | x - a 

ஃ | < 6 
| f (x ) -f( a ) | < என்றவாறு ஒரு 6 > 0 இருக்கிறது . 


. 


x-+ a 


x = a என்றால் | x - a | = 0 , 


x = a என்றால் | f ( x ) -f ( a ) | = 0 < s 


xEI , I x - a | < 5+ \ f (x) - f ( a) | < . இது தான் 
“ கோஷி ” யினுடையது . 


இப்போது , ஒவ்வொரு = > 0 - க்கும் , xEI , | x - a | < 6– 
| fx) -f ( a ) | < e என்க . 

ஃ . கொடுக்கப்பட்ட < > 0- க்கு ஒரு 
6 > 0 ஆனது , xEI , 0 < | x - a | < 6- If ( x ) - f ( a) | < s என்ற 

lim 
வாறு இருக்கிறது . f ( x ) = f ( a ). 


. 


x-+ a 


* 


340 


பகுப்பாய்வு இயல் 


விளக்க உதாரணங்கள் 

1. f- ன் வரையறை அரங்கம் ( 0 , 10 ) என்க . f ( x) = 2x + 5 
என்றால் f ஆனது x = 1 என்ற புள்ளி இடத்து தொடர்ச்சியாய் 
உள்ளது என நிறுவுக . 


f ( 1 ) = 2 ( 1 ) + 5 = 7 . ஃ f ( 1 ) இருக்கிறது . < > 0 என்பது 
யாதாமொரு எண் என்க . 

| f ( x ) - f (1) | = | 2x + 5-7 | = | 2x - 2 | = 2 | x - 1 | 


என்ற இடைவெளியில் ஒரு புள்ளி x- ஐ 

எடுத்துக் கொள்க . 


ஃ1- < x <l + ; ஃ | x -1 | < % 


ஃ 2 | x -1 < a 
ஃ | f ( x ) - f ( i ) | < 


ஃ I x -1 | < > - \f(x) -f(1)| < !. 


lim 
ஃ வரை இலக்கணப்படி , f ( x ) = f ( 1 ) என்பதால் , f 

x + 1 
ஆனது x = 1 என்ற புள்ளியிடைத் தொடர்ச்சியாய் உள்ளது . 

2. f- ன் வரையறை அரங்கம் | என்றும் , 1 - ன் ஒவ்வொரு 
x- க்கும் f ( x ) = 1 என்றும் கொள்க . அப்படியானால் f ஆனது 1 - ன் 
மீது தொடர்ச்சியாய் உள்ளது . ஏனென விளக்க முடியுமா ? முடியும் . 

lim 
ஏனெனில் 1 - ன் ஒவ்வொரு புள்ளி a- க்கும் , 

x - af ( x ) = 1 = f ( a ). 


3. f- ன் வரையறை அரங்கம் திறந்த இடைவெளி ( 0 , 1 ) 
என்க . புள்ளி 1 இடத்து f ஆனது தொடர்ச்சியுள்ளதா ? இல்லை . 
ஏனெனில் , புள்ளி 1 இடத்து ரி ஆனது வரையறுக்கப்படவில்லையே . 
அதாவது f ( 1 ) இல்லை . ஆகவே , f ஆனது அவ்விடத்து தொடர்ச் 
சியாய் இல்லை . 


4. ஒவ்வொரு மெய்யான x- க்கும் f ( x ) = x என்றால் f ஆனது 
எல்லா x- க்கும் தொடர்ச்சியாய் உள்ளது எனலாமா ? எனலாம் . 
எப்படி ? " ஹைனெ ” .யின் வரை இலக்கணத்தைப் பயன்படுத் 


சார்புகளின் தொடர்ச்சி 


341 


தினால் , பயன் விரைவில் கிட்டும் . மெய்யெண் a- க்கு ஒருங்கும் 
ஒழுங்கு வரிசை { xn } என்க . 


lim 


lim 


lim 


2 


= 


( xn an ) 


-- 


lim 

xn = a.a = a2 
n + 0 


1 


1 +00 


n- + 00 


lim 


lim 


.. 


f ( xn ) = 


an ? = a = f ( a ). 


1- + 0 


ஃ . { xn } + a > { xn2 } + a 


ஹைனெ " யின் வரை இலக்கணப்படி , 1 ஆனது எல்லா 
மெய்யெண்கள் x- க்கும் தொடர்ச்சியாய் உள்ளது . 


5. f ஆனது , 

f ( x ) = 0 , 


x = 0 


x > 0 


= -x , x < 0 


என்றால் , x = 0 என்ற புள்ளியிடத்து , f ஆனது தொடர்ச்சியா 
யுள்ளதா ? 


ஆமாம் . ஏனெனில் , f (0 ) = 0 . 


lim 
* + 0 


f ( x ) 


lim 
X + 0 


-x = 0 


lim 


lim 


x + 0 + f ( x ) 


x+ 0 + 


lim 


.. 


f ( x ) = 0 = f (0 ) 


.. ஆனது ) என்ற புள்ளி 
யிடைத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


x + 0 


62. தொடர்ச்சியின்மை ( Discontinuity ) 

f- ன் வரையறை அரங்கம் 1 என்றும் 1 - ன் ஒரு புள்ளி d 
என்றும் கொள்க . f ஆனது இப்புள்ளியிடைத் தொடர்ச்சியாய் 
இல்லை எனில் f- ஐ x = d இடத்துத் தொடர்ச்சியற்ற சார்பு 
( discontinuous function ) என்போம் . இப்புள்ளியைத் தொடர்ச்சி 
யற்ற சார்பு ( point of discontinuity ) என்பர் . இடைவெளி /-ன் 
மீது f ஆனது தொடர்ச்சியாயில்லையெனில் , f- ஐத் “ தொடர்ச்சி 
யற்ற சார்பு என்பர் . 


342 


பகுப்பாய்வு இயல் 


x- + a 


x + a + 


a என்பது -ன் ஒரு புள்ளி என்க . f ( a ) இல்லையென்றாலோ , 
lim 

lim 
f ( x ) , f ( 1 ) இவற்றில் யாதானும் ஒன்றோ, அல்லது 
x + a x - a + 

lim 

lim 
இரண்டுமேயோ இல்லாவிடினும் . f ( s ) #f ( a ) f ( x ) 
என்றாலோ , x = a என்ற புள்ளி f- ன் " தொடர்ச்சி இன்மைப் 
புள்ளி ” ஆகும் . 

f (a + 0) , f (a + 0 ), f (1-0) , f (a - 0) என்பவை யாவும் 
சமமாயில்லை எனினும் , 1 ஆனது x = a என்ற இடத்துத் தொடர்ச்சி 
யற்றது . 


X = al 


தொடர்ச்சியின்மைகளின் பல ரகங்கள் ( Types of Discontinuities ) 
1. தொடர்ச்சியின்மையின் முதல் ரகம் ( Discontinuity of the 

First Kind ) அல்லது சாதாரணத் தொடர்ச்சியின்மை ( Ordinary 
discontinuity ) ! 
lim 

lim 
f ( x ) f ( x ) என்றால் இந்த வகைத் தொடர்ச்சி 
x + a 

x + a + 
யின்மையைப் பெறுகின்றோம் . இதனைத் தாண்டும் தொடர்ச்சி 
யின்மை ( jump discontinuity ) என்றும் சொல்வதுண்டு . 
II . நீக்கக்கூடிய தொடர்ச்சியின்மை ( Removable Discontinuity ) 

lim 

lim 
இவ்வகையில் f ( x ) = 
x - a x + a + f ( x ) + f (a) என்றாகும் . 

lim 
என்ற இடத்து f ( x ) - ன் மதிப்பை f ( x ) = 

x+ a + 
lim 

f ( x ) . க்குச் சமமாக மாற்றினால் , தொடர்ச்சியின்மையைத் 
x + a 
தவிர்க்கலாம் . 

f ( a + 0 ) = f ( a ) f ( a - 0 ) என்றால் x = a என்பது இடப்பக்கத் 
தொடர்ச்சியின்மைப் 

புள்ளி ஆகும் . f ( a - 0) = f ( a ) = f ( a + 0 ) 
என்றால் x = a என்பது வலப் பக்கத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி 
எனப்படும் . 
III . தொடர்ச்சியின்மையின் இரண்டாவது ரகம் ( Discontinuity of 
the Second Kind ) 
lim 

lim 
f ( x ) , 

f ( x ) இவற்றில் இரண்டுமே இல்லாவிடின் 
f ஆனது x = a என்ற புள்ளியிடத்து இரண்டாவது ரகத் 
தொடர்ச்சியற்ற சார்பு எனப்படும் . 


x + a 


x- a + 


சார்புகளின் தொடர்ச்சி 


343 


அதாவது , f ( a + 0) + f ( a + 0 ) + f (a - 0 ) # f ( a - 0 ) என் 
றால் x = a ஒன்பது இரண்டாவது ரகத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி 
ஆகும் . 


IV . கலப்புத் தொடர்ச்சியின்மை ( Mixed Discontinuity ) 
lim 

lim 

f ( x ) , xf(x ) இவற்றில் யாதானும் ஒன்று முடி 
வுள்ளதாய் இருந்து மற்றொன்று இல்லையென்றால் இத்தகைய 
தொடர்ச்சியின்மையைக் கிடைக்கப் பெறுகின்றோம் . 


X + a 


அதாவது , f (a + 0 ) # f (a + 0 ), ஆனால் f (a - 0) = f ( a - 0 ) 
+ f ( a ) என்றால் , x = a ஆனது f- ன் வலப்பக்க இரண்டாந்தரத் 
தொடர்ச்சியின்மைப் புள்ளியென்றும் , இடப்பக்க முதல் ரகத் 
தொடர்ச்சியின்மைப் புள்ளியென்றும் அறிவோம் . ஆகவேதான் 
x = a- ஐ f- ன் கலப்புத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி என்கிறோம் . 
இதுபோல் இடப்பக்க இரண்டாந்தரத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி 
யாகவும் , வலப்பக்க முதல்ரகத் தொடர்ச்சியின்மைப் புள்ளியாகவும் 
x = a ஆனது அமையலாம் . இடப்பக்கத்திலோ வலப்பக்கத்திலோ 
ஒரு பக்கத்தில் இரண்டாந்தரத் தொடர்ச்சியின்மையாகவும் , ஆனால் 
மறுபக்கத்தில் தொடர்ச்சியாயும் இருக்கலாம் . 


V. முடிவில்லாத் தொடர்ச்சியின்மை ( Infinite Discontinuity ) 
lim 

lim 
f ( x ), + f ( x ) இவற்றில் யாதேனும் ஒன்று முடிவில் 

x + a + 
லாததாயின் x = a என்பது f- ன் முடிவில்லாத் தொடர்ச்சியின்மைப் 
புள்ளி ஆகும் . 


X - a 


VI . அலையும் தொடர்ச்சியின்மை ( Oscillatory Discontinuity ) 

f ஆனது x = a என்ற புள்ளியின் வலது பக்கத்திலோ, இடது 
பக்கத்திலோ அலைந்தால் a- ஐ அலையும் தொடர்ச்சியின்மைப் 
புள்ளி யென்போம் . 


- 


முக்கிய குறிப்பு 

f (a + 0) = f ( a + 0 ) = + O அல்லது -0 , அதாவது 
lim 

lim 
x + a + f (x) = +0 அல்லது 

--0 என்றால் - + f ( x ) இருக்கிறது . 
lim 

lim 
x- ~ f (x ) = + * அல்லது - * என்றாலும் 

x - a- f (x) இருக்கிறது. 


344 


பகுப்பாய்வு இயல் 


lim 

f ( x ) = + ல அல்லது -0 , என்றால் , 


lim 

lim 
f ( x ) = 
x - a + 

x - a - f ( x ) = f (a ) 
f ( x ) ஆனது x = a என்ற இடத்துத் தொடர்ச்சியாய் இருக்கும் . 
6.3 . விளக்கக் கணக்குகள் 


x + x - 2, f -ன் வரையறை : 


( 1 ) f ( x ) = 

x = 1- ஐத் தவிர 
x - 1 
மற்றெல்லா மெய்யெண்கள் என்றால் x = 1 இடத்து f ஆனது 
தொடர்ச்சியுள்ளதா ? இல்லவே இல்லை . ஏனெனில் , f (1 ) ஆனது 
வரையறுக்கப்படவில்லை . இருப்பினும் 

lim xx-- 22 lim ( x + 2 ) ( x - 1 ) 
x + 1 x - 1 

x- + 1 x - 1 


- 


lim 


x + 2 ( : x + 1 ) 


= 3 


ஃ x = 1 என்ற புள்ளி தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 


YA 


* - ( 1 , 3 ) (இல்லை!) 


படம் 45 


f ( 1) = 3 என்று வரையறுத்தால் , ( 1 , 3 ) என்ற புள்ளி 
வரை 
படத்தின் மீது இருக்கிறது என்பதுடன் , 1 ஆனது x = 1 என்ற 
இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . ஃ x = 1 என்ற இடத்து f- க்கு 
நீக்கக் கூடிய தொடர்ச்சியின்மை இருக்கிறது . 


சார்புகளின் தொடர்ச்சி 


345 


5 


2. f ( x ) = 1 , 

x + 0 

0 , x = 0 
என்றால் x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளதா ? 
இல்லை . ஏன் ? 


lim 

f ( x ) = 1 . 
x + 0 + 


lim 


x - 0- 1 (x) = 1 . 


lim 


ஃ.1 = 


lim 
= 


* -0 + f ( r) 


x - 0--7 (x) -- 


lim 

f ( x ) = 1 + f (0 ) 
x + 0 

ஏனெனில் f ( 0 ) = 0 . 


ஃ x = 0 இடத்து f ஆனது நீங்கக்கூடிய தொடரற்ற சார்பு . 
ஏனெனில் , f ( 0) = 1 என்று மாற்றி வரையறுத்தால் , தொடர்ச்சி 
யின்மை நீங்கி விடுகிறதே ! 


YA 


y = f( x ) 


flo ) = 0 


படம் 46 


3. f ( x ) = 


x # 0 


= 0 , 


x = 0 


இந்த f- ஐ ஸிக்னம் சார்பு ( Signum function ) என்பர் . இந்த 
f ( x ) - ஐ sgn x என்றும் எழுதுவர் . 

lim 
f( +0 ) = 

h + 0 

( . 

h 
lim 

lim | -h | 
f ( -0 ) = 

1 . 
h + 0 -h 


lim Th | (h > 0 ) = + 1 . மேலும் , 


h - of (0 + h )= 
h + of(0 - h) = 


345 


பகுப்பாய்வு இயல் 


Y = f( x ) 


+1 


flO = O 


1 


Y = f ( x ) 


படம் 47 


lim 


lim 


x - 0- 1( x) = - 1, 


lim 

f ( x ) = +1 
x + 0 + 


--f (x) 


lim 


x - 0 + f ( x ) 


ஃ 


lim 

f ( x ) இல்லை . 
x0 


x = 0 ஆனது 

தாண்டும் தொடர்ச்சியின்மைப் புள்ளி ” 
( point of jump discontinuity ) ஆகும் . 


4. f ( x ) = ; 


el / x 
1 + el / r 


x + 0 


= 0 , 


x = 0 என்க . 


lim 


lim 


el / h 


இங்கே , f (+0) = 


- 


f ( 0- h) = ho li + e1/h 


lim 1 
h + 01 + e- { 1 /h ) 


1 
lim 
1+ 

h-+ 0 


+ -1 


1 
1 + 0 


e- ( 1 / h ) 


மேலும் f ( -0) = 


lim 

lim 

e- ( 1 / h ) 
f ( 0 - h ) = 
h - 0 

h + 01 + e- ( 1 / h ) 


-- 


0 
+0 


சார்புகளின் தொடர்ச்சி 

347 
f (+0) + f ( -0 ) 

ஃ x = 0 என்பது முதல் ரகத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 
அதாவது தாண்டும் தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 

ஆனால் , f ( 0 ) = 0 
f ( +0) + f ( 0) . ஆனால் f ( -0) = f ( () ) 


ஃ x = 0 என்பது வலப்பக்க முதல் ரகத் தொடர்ச்சியின்மைப் 
புள்ளி ஆகும் . x = 0- ஐத் தவிர மற்றெல்லா புள்ளிகளிடத்து f 
ஆனது தொடர்ச்சியாயுள்ளது . எப்படி ? இது மாணவர்க்குப் 
பயிற்சியாய் விடப்பட்டது . 


-1 > x < 0 


5. f ( x ) = -1 , 

= 0 , 


x = 0 


= 1 , 


0 < x < 1 


lim 
அத்தியாயம் 6 - ல் , 

x - of ( x ) இல்லை என்று கண்டோம் . 


இப்பகுதியில் மேற்கண்ட 3 - வது கணக்கல்லவா இது ? 
x = 0 ஆனது தாண்டும் தொடர்ச்சியின்மைப் புள்ளி என்றோமா ? 
இப்போது f ஆனது ( -1 , 1 ) -ன் மற்றெல்லாப் புள்ளிகளிடத்துத் 
தொடர்ச்சியாய் உள்ளது . எப்படியெனில் , 


a # 0 என்பது ( -1 , 1 ) -ல் யாதாமொரு புள்ளி என்க . 


ஃ a ஆனது ( -1 , 0 )- லோ அல்லது , ( 0 , 1 ) -லோ இருக்க 
வேண்டும் . 


0 < a < 1 என்க . 


ஃ f ( a ) = 1 


E > 0 என்க . 


0 < 0 < a என்க . 


-1 < x < 1 , | x - a | < 6 என்றால் X ஆனது ( 0 , 1 ) -ல் இருக் 
கிறது . ஃ f ( x ) = 1 = J ( a ) 

ஃ | f ( x ) - ( a ) | = 0 < e 


ஃ -1 < x < 1 , | x - a | < 6் | f ( x ) -- f( a) | < e > 0 என்ற 
வாறு 6 > 0 கண்டுபிடித்தாயிற்று . ஃ f ஆனது x = a இடத்துத் 
தொடர்ச்சியாயுள்ளது . இதுபோல் , -1 < a < 0 என்றால் , f ஆனது 
a இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளதெனக் காண்பிக்கவும் . 


348 


பகுப்பாய்வு இயல் 


x < -1 


( 6 ) f ( x ) = 0 , 

= 0 , 


x > 1 


= 1 + x , 


-15x30 


= 1 - X , 


05X51 


yA 


B 


y 
= 
I - 
X 


y = 1 + X 


45 


135 % 


X 


O 


D 


A 


E 


1O 


+ I 


படம் 48 


x21 என்ற இடைவெளியில் a என்பது 

என்பது யாதாமொரு புள்ளி 

lim 
என்க . இங்கே f ( a) = 0 f ( x ) = 0 = f ( a ) ஃ . Ax பாகத்தில் 
f ஆனது ஒவ்வொரு புள்ளியிடைத் தொடர்ச்சியாயுள்ளது . 


X-+ a 


xs - 1 என்ற இடைவெளியில் b என்பது யாதாமொரு புள்ளி 

lim 
என்க . இங்கே f (b ) = 0 . 

x - f ( x) = 0 = f ( b). CX பாகத்திலும் 
f ஆனது ஒவ்வொரு புள்ளியிடைத் தொடர்ச்சியாயுள்ளது . 

- 1 < x < 0 என்ற இடைவெளியில் c என்ற யாதாமொரு 
புள்ளியை எடுத்துக் கொள்க . ஃ f (c) = 1 + c 
lim 

1 + x = 1 + c = f (c ) ஃ . ( -1,0 ) -ல் 1 ஆனது தொடர்ச்சி 
யாயுள்ளது . இதேபோல் ( 0 , 1 ) -லும் f ஆனது தொடர்ச்சியாய் 
உள்ளது . ஆகவே , f ஆனது வரையறை அரங்கம் முழுவதிலும் 
தொடர்ச்சியாய் உள்ளது . 


X + C 


f ( x ) = sin 


x40 


x 


( 7 ) 


1769-2 


f ( 0 ) = 0 


சார்புகளின் தொடர்ச்சி 


349 


lim 
சென்ற அத்தியாயத்தில் 

1 
sin -- இல்லை என்று படித்தோம் . 


X + 0 


ஃ x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியற்றது . 

இந்தத் தொடரின்மை , நீக்கக்கூடியதோ அல்லது தாண்டு 
வதோ அல்ல ; ஆனால் இரண்டாம் ரகத்தைச் சேர்ந்தது . 
ஏனெனில் , f ( +0) = +1 , f ( +0) = -1 ஃ f 

( +0 ) # 1 ( +0) 
இதுபோல் , f ( -0 ) + f ( -0) 


4y 
+1 


IT 


HI 


r 


F 


படம் 491 


( 8 ) மீப்பெரிய முழுவெண் சார்பு ( Greatest integer function ) , 
அல்லது அடைப்புச் சார்பு ( Bracket function ) 


f ( x ) = [ x ] + x E ( n , n + 1 ) 


n 


அதாவது f ( x) = [ x ] = n , nsx < n + 1 , முழுவெண் 
lim 

[ n ] இல்லை என்று சென்ற அத்தியாயத்தில் கண்டோம் . 


x - n 


ஃ ஒவ்வொரு முழு எண் 1 இடத்து f ஆனது தொடர்ச்சி 
யற்றது . முழுவெண் அல்லாத மற்ற n- க்கு , f ஆனது தொடர்ச்சி 
யாயுள்ளது . இத்தொடர்ச்சியின்மை தாண்டும் தொடர்ச்சியின்மை 
யாகும் . 


350 


பகுப்பாய்வு இயல் 


Y 


I 


X 


படம் 50 


1 


( 9 ) f ( x ) = 1 - 1 


Vx என்றும் f 0 ) = ( ) என்றும் கொண் 


. 


டால் x = 0 என்ற புள்ளி எந்த வகைத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி ? 


f ( +0) = 


lim 

lim 1 
| ( 0 + h ) = 
h + 0 

h + 0 | -e1 / h 


-0 


f ( - ) ) = 


lim 

f ( 0 - h ) = 
h + 0 


lim 1 
h - 01 - e- ( 1 /h ) 


1 


f ( 0 ) == 0 


f ( +0 ) + f ( -0) என்பதால் -க்கு x = 0 என்பது முதல் ரகத் 
தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 


( 


f ( +0 ) = f ( 0 ) ஆனால் f ( -0) + f ( 0 ) என்பதால் x = ) என்பது 
இடது பக்க முதல் ரகத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 


( 10 ) f (x ) = sinx , x என்றால் 1 ஆனது எல்லா x- க்கும் 
தொடர்ச்சியாய் உள்ளதெனக் காண்பிக்க : 


x- ன் யாதாமொரு மதிப்பு என்க . 
E > 0 என்க . | x - a | < 


சார்புகளின் தொடர்ச்சி 


351 


| f ( x ) - f ( a ) | = | sin x - sina | 


x + a 
2 cos 

2 


x - a 
sin 

2 


= | 2 cos "+ " sin " , | 

| 
|| : | cos ** | 31 , 

| sin " , " | | | 


- 


2.1 


= | x - a | 


ஃ f ஆனது x = a என்ற இடத்து தொடர்ச்சியாய் உள்ளது . 
a என்பது யாதாமொரு எண் என்பதால் , f ஆனது எல்லா இடத் 
தும் தொடர்ச்சியாய் உள்ளது . 


( 1 ) 


( த , -1 ) 


) 


yesina 


( 21,0 ) , 


x 


( p ) 


( MO ) 


( 


( 21 , 


(--- 


(3T -1 ) 


படம் 51 


yA 


= 


11. f(x)- ! , x + 0 


( 1 , 1 ) 


= 1 , x = 0 
என்றால் x = 0 இடத்து f 
ஆனது தொடர்ச்சியாய் உள் 


( -1-1 ) 


ளதா ? 


Y = 1 


f ( +0) = 00 , f ( -0) = - o . 
f ( 0 ) = 1 


படம் 52 


352 


பகுப்பாய்வு இயல் 


ஃ x = 0 இடத்து f ஆனது முடிவில்லாத் தொடர்ச்சியின்மை 
யாய் உள்ளது . 


f ( x ) 


: sin 


x + 0 


( 12 ) 


X 


- 


0 , 


x = 0 


lim 


lim 


f ( x ) - ம் , 


x + 0 + 


x - o- f ( x)- ம் இல்லை. 


f 


ஃ x = 0 இடத்து f ஆனது இரண்டாம் ரகத் தொடர்ச்சி 
யின்மையாய் உள்ளது . 


( 13 ) f ( x ) = x- [ x ] , Vx > 0 என்றால் x = 1 என்ற புள்ளிக்கும் 
f- ன் தொடர்ச்சிக்கும் உள்ள உறவென்ன ? 


YA 


C 


x=1-x= 


Y = X 


PE 


//// 


1 2 3 4 5 6 7 8 
B D F 


படம் 53 


f ( 0 ) = 0 . 

05x < 1 , [ x ] = 0 ஃ இங்கே f ( x ) = x . 
என்ற நேர்க்கோடு OA ( A- ஐத் தவிர ) 


வரைபடம் y = x 


.. x = 1 என்னும்போது வரை 


x = 1 , [ x ] = 1 : f ( 1 ) = 0 
படம் B- க்குக் குதிக்கிறது . 


( அதாவது , ( 0,1 ) -ல் எல்லா x- க்கும் , வரைபடம் 0 - லிருந்து 
A- ன் வெகு 

வெகு அருகில் வரை நேர்க்கோடு ; A ஆனது நேர்க் 
கோட்டில் இல்லை . ) 


1_x < 2 , [ x ] = 1 இவ்விடைவெளியில் 

வரைபடம் 
y = x - 1 என்ற நேர்க்கோடு BC ( C- ஐத் தவிர ) . x = 2 என்றால் , 
வரைபடம் D- க்குக் குதிக்கிறது . புள்ளிக் கோடு ( dotted line ) 
ஆனது வரைபடத்தில் சேராது . 


சார்புகளின் தொடர்ச்சி 


353 


x ஆனது 1 - ஐ விடச் சிறிய மதிப்புகள் மூலம் , 1 - ஐ நெருங்க , 
f ( x ) ஆனது நேர்க்கோடு OA- ன் வழியே A- ஐ நெருங்குகிறது . 

lim 
அதாவது 


x - 1-1 (x )= 1, 


x ஆனது 1 - ஐ விடப் பெரிய மதிப்புகள் மூலம் , 1 - ஐ நெருங்க , 
f ( x ) ஆனது நேர்க்கோடு CB- ன் வழியே B- ஐ நெருங்குகிறது . 

lim 
அதாவது 


x- 1 + f (x ) = 0. 


lim 

lim 

f ( x ) , ஃ x = 1 ஆனது முதல் ரக , 
அதாவது தாண்டும் தொடர்ச்சியின்மைப் புள்ளி ஆகும் . 


x 1 - f ( x) * 


x + 1 + 


x ஆனது எந்த முழு வெண்ணானாலும் , அது தொடர்ச்சி 
யின்மைப் புள்ளி ஆகும் . x- ன் வேறெந்த மதிப்புக்கும் , 
f ஆனது தொடர்ச்சியுள்ளது . 


1 


( 14 ) f ( x ) 


-- 


ps X10. 


y 
= * 


> x 


படம் 54 


f ( 0 ) இல்லை . 


= 


lim 1 
X + 0 + x2 
ப.இ.- 23 


lim 1 
h + 0 ( 0 + h , 


2 


35A 


பகுப்பாய்வு இயல் 


K 


lim 1 lim 1 
x - 0- x2 + h + 0 ( 0 - h ) 


0 


f- க்கு x = 0 என்ற புள்ளி முடிவில்லாத தொடர்ச்சியின்மைப் 
புள்ளி ஆகும் . 


f ( 0 ) = 0 என்றால் , f ஆனது x = 0 இடத்துத் தொடர்ச்சியாய் 
உள்ளது என்போம் . 


-- 


sin 


1 
( 15 ) f ( x ) 

x = 0 என்றால் x = 0 ஆனது f- க்கு 
அலையும் தொடர்ச்சியின்மைப் புள்ளி எனக் காண்பிக்க . 

சென்ற அத்தியாயத்தில் , f (+0) f ( +0) 
f ( -0 ) = , f ( -0 ) -0 என்று காண்பித்தோம் . 


* 


= 


lim 





f ( x ) இல்லை . 


x = 0 இடத்து முடிவில்லாமல் f அலைகிறது . ஃ x = 0 என்பது 
முடிவில்லாமல் அலையும் தொடர்ச்சியின்மைப் புள்ளியாகும் . 


1 
16. f (x ) = x sins 


x # 0 


= 0 , x = 0 f- ன் வரையறை அரங்கம் [ 0 , 1 ] என்க 
என்றால் x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியாயுள்ளது . 

E > 0 , 8 = என்க . 


> 
> 


படம் 55 ( a ) 


படம் 55 ( b ) 


பகுப்பாய்வு இயல் 


355 


x ஆனது [ 0 , 1 ] -ல் இருந்து , | x - 0 | < 6 என்றால் , x + 0 
என்றால் | f (x) -f (0) | = | x sin --0 | 1 | x | 1 


: | sin | - 


S | 


( 8 == > 0 . 
x = 0 என்றால் , | f( x ) - f ( 0) | = 0 < s . 
ஃ f ஆனது x = 0 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 

e1 / x - 1 
17. f ( x ) = 

x = 0 என்றால் , f ஆனது x = 0 இடத்துத் 
el / x + 1 


தொடர்ச்சியாய் உள்ளதென நிறுவுக . 


lim 

lim 
சென்ற அத்தியாயத்தில் f ) 

f ( x ) = 

-1 

X - 0 
lim 

lim 
எனக் கண்டோம் . 

f ( x ) . இது முதல் ரக , 

* + 0 
அதாவது , சாதாரணத் தொடர்ச்சியின்மைக்கு ஒரு உதாரணம் . 


x- 0+ f(x )= 1 , 
x- 0 + f ( x) * 


1 


( 18 ) f ( x ) = x sin 


- 


* # 0 


= 


2 , 


x = 0 என்க . 


முன்போல் f ( +0) = 0 = f ( -0) . 
ஆனால் f ( 0 ) = 2 


ஃ x = 0 என்பது நீக்கக்கூடிய . தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 
ஏனெனில் , f ( 0 ) = 0 என்று வரையறுத்தால் , f ஆனது x = 0 
இடத்துத் தொடர்ச்சி ஆகும் . 


sin x 


( 19 ) f ( x ) = 


x + 0 | என்க . 


0 


X 


= 1 , 


- 


X = 0 


lim sin x 
சென்ற அத்தியாயத்தில் 

= 1 என்று நிறுவினோம் . 
x + 0 


X 


= f ( 0 ) 


356 


பகுப்பாய்வு இயல் 


lim 


x + f ( x ) = f (0) 


ஃ x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளது . 


( 20 ) 


f ( x ) = 21 / x , x + 0 ) என்றால் x = 0 இடத்து , f- ன் தொடர்ச் 
= 1 , 

சியைப்பற்றி நமக்கென்ன தெரியும் ? 
x = 0 


சென்ற அத்தியாயத்தில் f ( +0) = , f ( -0) = 0 . 

lim 
ஃ- f (x) இல்லை . 

ஃ . x = 0 என்பது முடிவில்லாத் 
தொடர்ச்சியின்மைப் புள்ளி ஆகும் . 


y = 2 * 


( 0,1 ) 

) 


O 


படம் 56 


( 21 ) f ( x ) = 0 , x = 0 

= z - x , 0 < x < 3 
= } , x = 1 
= 3 - x , } < x < 1 
= 1 , 

x = 1 
என்றால் x = 0 , 1 , 1 என்ற புள்ளிகளிடை f ன் தொடர்ச்சியை 
ஆராய்க . 


357 


சார்புகளின் தொடர்ச்சி 


(i ) x = 0 


lim 


lim 


lim 
h + 0 

3 - h ( 0 < x < 1 ) 


x + 0+ f ( x) = 

h - o f (0 + h) = 


lim 


ஃ f ( +0 ) = } இதேபோல் , f ( -0) = } ஃ- f (x) = } 


ஆனால் f ( 0 ) = 0 ஃ f ( -0 ) = f ( +0) + f ( 0 ) 
ஃ x = 0 ஆனது நீக்கக்கூடிய தொடர்ச்சியின்மைப் புள்ளி . 


( ii ) x = 
lim 

lim 
1 + f(x)= h - of(0 + h) = 

[ 3 - (1 + h) ] = 1 (} < x < 1 ) 
h + 0 


lim 


x 


lim 


இதுபோல் 

x - 1- f (x) = 0 . ஃ f (3 +0 ) + f (4--0) 


இது சாதாரண தொடர்ச்சியின்மைக்கு உதாரணம் . 
ஃ x = } என்ற புள்ளியிடை f ஆனது தொடர்ச்சியற்றது . 


குறிப்பு 

lim 
இங்கே, 

x- 


- f ( x ) 


lim 
h + 0 


lim 
f (0 - h) = - ( 1 - h) 
h + 0 

( x < 3 ) 


ஃ f ( 1-0 ) = 0 . 


( iii ) x = | 


lim 


lim 

Jim 
f ( 0 - h) = - ( 1 - h ) ( x < 1 ) 
h + 0 

h + 0 


x- | - 1 (x ) = 


- 


} 


ஆனால் f ( 1) = 1 
f ( 1 ) f ( 1-0) 
ஃ .. x = 1 இடத்து f ஆனது தொடரற்றது . 

( 22 ) எல்லா மெய்யெண்கள் x- க்கும் , f (x )= மாறிலி C என்றால் , 
f ஆனது மெய் நேர்க்கோட்டின் முழுமையிலும் தொடர்ச்சியாய் 
உள்ளதெனக் காண்பிக்க . 


பகுப்பாய்வு இயல் 


358 


> 0 என்றும் a என்பது யாதாமொரு மெய்யெண் என்றும் 
கொள்க . 

x என்பது யாதாமொரு மெய்யெண் என்றால் , 8 > 0 
என்றால் 0 < | x - a | < 8+ | f ( x ) - f ( a) | = | c - c1 = 0 < t . 


lim 


f ( x) = f ( a) = c . 


x + d 


f ( x ) ஆனது எல்லாப் புள்ளிகளிடத்தும் தொடர்ச்சியாய் 


யுள்ளது . 


( 23 ) எல்லா மெய்யெண்கள் x- க்கும் , f ( x ) = x என்க . எல்லாப் 
புள்ளிகளிடத்தும் f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளது . எங்ஙனம் ? 
a என்பது யாதாமொரு மெய்யெண் என்றும் , ( > 0 என்றும் 
கொள்க . 8 = என்க . 


ஃ 0 < | x - a | < 6– If ( x ) -f ( a ) | = | x - a | < 6 = 2 
lim 

f ( x ) = f ( a ) .. ..f ஆனது a என்ற புள்ளியிடத்துத் 
தொடர்ச்சியாய் உள்ளது . 

ஃ f ஆனது எல்லாப் புள்ளிகளிடத்துத் தொடர்ச்சியாய் 


X - al 


உள்ளது . 


( 24 ) f ( x ) = log x , Vx > 0 என்றால் f ஆனது தொடர்ச்சி 
யுள்ள சார்பு எனக் காண்பிக்க . 


a > 0 என்றால் , logx = log a + log 


a 


lim x 


1 


x + aa 


Jim 


log x = log a + log 1 = log ( 1 


ஃ f ஆனது 0 < x < w -ல் தொடர்ச்சியாய் உள்ளது . 


( 25 ) f ( x ) = tan - 1 x , Vx என்றால் f ஆனது தொடர்ச்சியுள்ள 
சார்பு என நிறுவுக . 


tan - 1x = tan - la + tan 


x - a 
1 + ax 


( -xa < 1 ) 


lim x - a 


- 


0 


ஆனால் 


x + al + xa 


சார்புகளின் தொடர்ச்சி 


359 


lim 


- 


lim 

lim 
tan - lx = 

tan la + 
X-> a 

Xa 


tan - 1 


X 
| Tax 


lim x - a 
= tan - a + tan - 1 

x - al + ax 
tan - la 


ஃ f = tan - 1 ஆனது எங்கும் தொடர்ச்சியாயுள்ளது . 


( 26 ) f ( x ) = sin x , x என்றால் f- ன் தொடர்ச்சியைப் பற்றி 
ஆராய்க . > 0 என்றும் a என்பது x- ன் ஒரு மதிப்பு என்றும் 
கொள்க . | x -- a | < என்க. 


C 


| f ( x ) - f ( a) | = | sin x - sin a = sin ( x + a ) | | sin ( x - a ) 

= | sin ( x - a ) | 2 | x - a | < 6 . 
ஃ f ஆனது எங்கும் தொடர்ச்சியாயுள்ளது . 
6.4 . தொடர்ச்சிச் சார்புகளின் பண்புகள் ( Properties of Continuous 

Functions )) 
தேற்றம் | 

f , g சார்புகளின் பொது வரையறை அரங்கம் | என்க . 
என்பது I- ல் ஒரு புள்ளி என்றும் , ( இடத்து f , g இரண்டும் 
தொடர்ச்சியாயுள்ளன என்றும் கொள்க . k என்பது ஒரு மெய் 
யெண் என்க . அப்படியானால் , f + g, f - g , fg , kf என்ற சார்பு 
களும் C இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளன என்றும் 1 - ன் மீது 
f வரையறுக்கப்பட்டால் , ( s # 0 ) 1 - ம் - இடத்துத் தொடர்ச்சி 

g 
யுடையது என்றும் நிறுவுக . 
நிறுவல் 
( i ) f + g ஆனது C இடத்துத் தொடர்ச்சியுடையது என்று நிறுவ , 
lim 

( f + 8 ) ( x ) = ( f + 8 )( c ) என்று காண்பித்தால் போதும் . 


- 


g 


f ஆனது c இடத்துத் தொடர்ச்சியுடையதாய் இருப்பதால் , 
lim 

lim 
f ( x ) = f (c ) அதுபோல் , g ( x ) = g ( c ) . 


X- + C 


சென்ற அத்தியாயத்தில் கண்டவாறு , 
lim 

( f + g ) ( x ) = f {c ) + g ( c) = ( f + g)( c) 


360 


பகுப்பாய்வு இயல் 


f + g ஆனது C இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளது . 
சென்ற அத்தியாயத்தின் எல்லைகளின் பண்புகளைப் பயன் 
படுத்தி , f - g , fg , kf ஆகியவை C இடத்துத் தொடர்ச்சியுடையன 
என நிறுவலாம் . 


தேற்றம் 2 

எல்லா பல்லுறுப்புகள் F ( x ) = as + ax + azx + + apx " , 
Vx ( மெய்யெண் ) என்க . F ஆனது மெய் நேர்க்கோட்டின் 
ஒவ்வொரு புள்ளியிடத்தும் தொடர்ச்சியாயுள்ளதென நிறுவுக . 

6-3 , கணக்குள் ( 22 ) , ( 23 ) -ன்படி , f ( x ) = as , g ( x ) = x , + x 
என்றால் f- ம் , g- ம் மெய் நேர்க்கோட்டின் ஒவ்வொரு புள்ளியிடத் 
துத் தொடர்ச்சியாய் உள்ளள . 


6-4 , தேற்றம் ( 1 )-ன்படி , (fg ) ( x ) = aqx– மெய் நேர்க்கோட்டில் 
fg ஆனது தொடர்ச்சிச் சார்பு ஆகும் . 

இரு தொடர்ச்சிச் சார்புகளின் கூட்டுத் தொகையும் ஒரு 
தொடர்ச்சிச் சார்புதான் என்பதைச் சொல்லும் 6-4 தேற்றம் 1 - ஆல் , 
h ( x ) = as + a / x என்றவாறு உள்ள சார்பு h- ம் தொடர்ச்சியுடையதே . 
6-4 தேற்றம் 1 - ஐத் திரும்பத் திரும்பப் பயன்படுத்த F ( x ) = 
a . + a / x + azx + ... + anx " என்றவாறு உள்ள F ஆனது மெய் 
நேர்க்கோட்டில் தொடர்ச்சியாய் இருக்கிறது என்று தெரிகிறது . 


கிளைத் தேற்றம் 

b . + b , x + ... + bnxn என்ற பல்லுறுப்பை 0 ஆக்கும் x- ன் 
மதிப்புகளைத் தவிர மற்றெல்லா மெய்யெண்கள் x- க்கும் , 

ao + a , x + + amxm 
F ( x ) = 

b . + b.x + 
என்றவாறு உள்ள விகிதமுறு சார்புகள் F அனைத்தும் வரையறை 
அரங்கத்தின் X- களிடத்துத் தொடர்ச்சியுடையன என நிறுவுக . 


== 


. 


- .. + bnxn 


V 


நிறுவல் 

lim 

f ( x ) 
lim 

x + a 

ljm 

g ( x ) = 0 என்பது சென்ற 
lim 

8 ( x ) 

x + d 
அத்தியாயத்தில் கண்டோம் . x = a இடத்து , f- ம் , g- ம் தொடர்ச்சி 

liin 

lim 
யுடையன என்றால் , 

f ( x ) = f ( a ); g ( x ) = g ( a ) 
x-+ a 


( 2) 


x + a 


X- + a 


சார்புகளின் தொடர்ச்சி 


361 


lim 


. 


f ( a ) 


" (! ) 


g ( a ) +0 


.x- > a 


8 ( - ) 


( 4 ) 


( a ) 


. 


1 


f ) 

ஆனது x = a இடத்துத் தொடர்ச்சியுடையது. 


g 


f ( x ) = a . + ax + ... + amam , 


g ( x ) = b . + b.x + . . . + baxn 
என்றால் f- ம் , g- ம் எல்லா x இடத்துத் தொடர்ச்சியுடையன 
என்று 6-4 தேற்றம் 2.ல் கண்டோம் . 


1 ம் , அதாவது F- ம் , ( g ( x ) = 0- ன் மூலங்களைத் தவிர ) 
தொடர்ச்சியாய் உள்ளது . 


g 


தேற்றம் 3 

தொடர்ச்சிச் சார்புகளின் சேர்க்கை அல்லது தொகுப்பு 
( Composition of Continuous Functions ) : f என்பது இடை 
வெளி 1 , -ன் மீதும் , g என்பது இடைவெளி 1 ,-ன் மீதும் வரை 
யறுக்கப்படட்டும் . f- ன் வீர் செல்லை 12 - ல் அடங்கியிருக்கட்டும் . 
f ஆனது 1 - ன் a என்ற புள்ளியிடத்தும் , 8 ஆனது f ( a ) இடத்தும் 
தொடர்ச்சியாய் இருக்கட்டும் . 1. - ஐ வரையறை அரங்கமாகக் 
கொண்ட ஒரு சார்பு h என்றால் , 1 - ன் ஒரு புள்ளி X இடத்து h- ன் 
மதிப்பு h ( x ) = g [ f ( x )] என்க . அப்படியானால் h ஆனது 
இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளது என்று நிறுவுக . 


a 


சார்பு h ஆனது சார்புகள் f , g-க்களின் சேர்க்கை எனப்படும் . 
( இந்தத் தேற்றத்தையே சுமாராக ( roughly ) , " தொடர்ச்சியுள்ள 
சார் பின் தொடர்ச்சியான சார்பு ஒரு தொடர்ச்சியான சார்பு 
ஆகும் என்று சொல்லுவது வழக்கம் .) 


நிறுவல் 


E > 0 என்க 


g ஆனது f ( 1 ) இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளது என்பதால் , 
yEI ,, | y- f ( a ) | < 8் | 8 ( ) ) - g [J (c) ] | < 3 என்றவாறு 8 > 0 


362 


பகுப்பாய்வு இயல் 


இருக்கிறது . a இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளதால் , 
xEl ,, | x - a | < 6 , → | f ( x ) - f ( a) | < 8 , என்றவாறு 8, > 0 இருக் 
கிறது . 

6 , = 8 , என்க ( இதுதான் முக்கியமான கட்டம் ) . 
அப்போது xEI ,, | x - a | < d . > | f ( x ) -f (a ) | < 81 
ஃ l g [ f (x )] - g[ f (a )] | = | h( x ) - h( a) | < 

| a 
sh 

ஆனது a இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


குறிப்பு 

h ஆனது g , f களின் சேர்க்கை யாதலால் , இரு தொடர்ச்சி 
யுள்ள சார்புகளின் சேர்க்கையும் ஒரு தொடர்ச்சியான சார்பே 
என நிறுவினோம் . 


நல்லதொரு உதாரணம் 

f ( x ) = log x , 0 < x < o ; g ( x ) = tan - 1x என்றால் f- ம் g- ம் 
தொடர்ச்சியுள்ள சார்புகள் என 6.3 ( 24 ) , ( 25 ) கணக்குகளில் 
கண்டோம் . இந்தத் தேற்றத்தினால் , 

h ( x ) == log tan - 1x , x > 0 என்றவாறு உள்ள h சார்பு ஆனது 
தொடர்ச்சியுடையது . 


தேற்றம் 4 

f- ன் வரையறை அரங்கம் l = [ a , b ] என்றும் , 1 - ன் யாதாமொரு 
புள்ளி c இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளதென்றும் , 
f ( c) 0 என்றும் , 6 > 0 , 05 | x - c | < 6- ல் உள்ள ஒவ்வொரு 
x- க்கும் f ( c ) - ன் குறியே f ( x)- ன் குறியாம் என்றவாறு ( c - 6 , c + 6 ) 
என்ற திறந்த இடைவெளியொன்று இருக்கிறது . 


x = C 


நிறுவல் 
f ஆனது , 

இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளதால் , 
G > 0 ,xEI , 8 > 0,04 | x - c | < 8+ | f ( x ) -f( c ) | < e என்றவாறு 
8 > 0 இருக்கிறது . 
1 ... அதாவது , f (c ) - E < f ( x ) < f ( c) + s , VxEc - 8 < x < s + 8 - க்கு 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் இரண்டு 

f ( c ) > 0 , f ( c ) < 0 . 

( i ) இப்போது f ( c) > 0 என்க . < > 0 என்பது யாதாமொரு 
எண் என்பதால் , << f ( c ) என்க . அதாவது f (c ) - ¢ > 0 என்க . 


சார்புகளின் தொடர்ச்சி 


363 


( J ) - லிருந்து f ( c ) - E < f ( x) , VxEc - 6 < x < c + 8 . இப்போது 
0 < f ( c ) - 5 என்பதால் , 0 < ( x ) ஃ f ( x ) > 0 . 

ஃ f ( x ) - ன் குறியும் f ( c ) - ன் குறியும் ஒன்றுதானே ! 


( ii ) f ( c ) < 0 என்க . ஃ . < If (c) | என்றவாறு : -ஐ எடுத்துக் 
கொள்க , அதாவது : < - ( c ) , அதாவது, f ( c) + ¢ < 0 . 
( I ) - லிருந்து , f ( x ) < f ( c) + இப்போது , 

f ( c ) + e < 0 
என்பதால் f ( x ) < 0 . ஃ f (x ) ன் குறியும் f ( c ) - ன் குறியும் 
ஒன்றல்லவோ ! 
கிளைத் தேற்றங்கள் 

( 2 ) f- ன் வரையறை அரங்கம் [ a , b ] என்றும் , f ஆனது 
இடது முனைப் புள்ளி x = a இடத்துத் தொடர்ச்சியுள்ளது என்றும் , 
f (a ) +0 என்றும் கொண்டால் , 6 > 0 , (a + d) - ன் ஒவ்வொரு x- க்கும் , 
f (a )- ன் குறியே f ( x ) - ன் குறியாம் என்றபடி ( a , a + s ) என்ற திறந்த 
இடைவெளியொன்று இருக்கிறது . 


நிறுவல் 

இதனை மேற்கண்ட தேற்றத்தைப் போலவே நிறுவலாம் . 

( 2 ) f- ன் வரையறை அரங்கம் [ a , b ] என்றும் , f ஆனது 
வலது முனைப் புள்ளி x = b இடத்துத் தொடர்ச்சியுள்ளது என்றும் , 
f ( 6 ) : 0 என்றும் கொண்டால் , 6 > 0 , ( b - 6 , b ) என்ற ஒரு திறந்த 
இடைவெளியானது , இவ்விடைவெளியின் , அதாவது ( b - 6 , b ) - ன் 
ஒவ்வொரு X- க்கும் , f ( b ) - ன் குறியே f ( x ) - ன் குறியாம் , என்றபடி 
இருக்கிறது . 


( 3 ) f- ன் வரையறை அரங்கம் [ a , b ] என்றும் , f ஆனது 
[ a , b ] . ன் யாதாமொரு புள்ளி x = c இடத்துத் தொடர்ச்சியாய் 
உள்ளதென்றும் , ஒவ்வொரு 5 > 0 - க்கும் | x - c | < 6 - ல் f (x ) = 0 
என்றபடி ஒருபுள்ளி இருக்கிறது என்றும் கொண்டால் , f (c) = 0 
ஆகும் . 


நிறுவல் 

x = c இடத்து , f ஆனது தொடர்ச்சியாயுள்ள தென்பதால் , 
E > 0 , 6 > 0 , | x - c | < 6+ If ( x ) -f ( c) | < E . கிளைத் தேற்றத்தில் 
கொடுத்தபடி , | x - c | < s- ன் ஒரு புள்ளி x இடத்து , f ( x ) = 0 . 

ஃ | f ( x ) - f ( c ) | < s என்பது | 0- f ( c ) | < E 


364 


பகுப்பாய்வு இயல் 


அதாவது | f ( c ) | < E என்றாகும் . 
S என்பது யாதாமொரு ( சிறிய ) எண் என்பதால் , f (c ) = 0 . 

( 4 ) f- ன் வரையறை அரங்கம் [ a , b ] என்றும் , x = a இடத்து , 
f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளது என்றும் , f ( a ) = c > 0 என்றும் 
கொண்டால் , 0 < k < 1 என்றால் , | x - a | < 8 - ன் ஒவ்வொரு x- க் 
கும் f ( x ) > kc என்றவாறு 6 > 0 இருக்கிறது . 


நிறுவல் 

x = a இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளதால் , > 0 , 
> 0,05 | x - a < 8+ | f ( x ) - f ( a ) < 3 . 


அதாவது , f ( a) - s < f (x ) < f ( a ) + S , 05 | x - a | < 8 
c > 0 என்பதாலும் , 0 < k < 1 என்பதாலும் , 

= ( 1- k ) c என்று 8 - ஐத் தேர்ந்தெடுப்பதில் தவறில்லை . 
ஃ f ( a) - << f ( x ) என்றால் , c - ( 1 - k ) c < f ( x ) , 04 | x - a | < 8 
அதாவது kc < f ( x ) , 04 | x - a | < s . 
அதாவது f ( x ) > kc , 0 4 | x - a | < 8 . 


தேற்றம் 5 

asxrb- ல் f ஆனது தொடர்ச்சியான சார்பு என்றும் , f (a)- ம் 
f ( b ) . ம் எதிர்க் குறிகளையுடையன என்றும் கொண்டால் , f ( g ) = 0 

றவாறு , குறைந்த பட்சம் ஒரு புள்ளி -யாவது ( a , b ) - ல் 
இருக்கிறது . 


நிறுவல் 


குறிப்பாக , f ( a ) < 0 , f (b) > 0 என்க . 
C என்பது [ a , b ] - ன் மையப் புள்ளி என்க . 

[ a , b ] - ஐ [ a , c ] , [ c , b ] என்ற இரு சம இடைவெளிகளாகப் 
பிரிக்கவும் . 


செயற்கூடு நிகழ்ச்சிகள் மூன்று 

( i ) f ( c ) = 0 , ( ii ) f ( c ) > 0 ( iii ) f ( c ) < 0 
நிகழ்ச்சி ( i ) f ( c ) = () 

என்றால் தேற்றம் 
விடுகிறது . 


உண்மையாகி 


சார்புகளின் தொடர்ச்சி 


365 


நிகழ்ச்சி ( ii ) f (c ) > 0 என்க . 

[ a , c ] - ஐ எடுத்துக் கொள்க . 

இங்கே , f ( a) < 0 , f (c ) > 0 . 
நிகழ்ச்சி ( iii ) f (c ) < 0 என்க . 

[ c , b ] - ஐ எடுத்துக் கொள்க . 

இங்கே , f (b ) > 0 , f ( c ) < 0 . 
ஆகையால் , நிகழ்ச்சிகள் ( ii ) (iii )களுக்கு , எதுவாயினும் , 
டது முனையில் f ( x ) < 0 என்றவாறும் , வலது முனையில் f (x ) > 0 
என்றவாறும் உள்ள ஒரு இடைவெளியை எப்போதும் எடுத்துக் 
கொள்ளலாம் . இந்த உள்வெளியை [ ay , b ] என்றால் , f (a ) < 0 , 
( b , ) < 0 . 

மேலும் , b , -a = 3 (b - a ) 
C 

b இப்போது [ ay , b , ] - ஐ இரு ( பகுதி ) 
( ai ) ( b ) 

உள் இடைவெளிகளாக , [ ai , b , ] - ன் 

மையப் புள்ளியினால் , பிரிக்க . முன் 
( a ) ( b ) போல் இவ்விரு 

இடைவெளிகளில் 
[ a ,, b , ) என்பது , f (az ) < 0 , f (b , ) > 0 
படம் 57 

என்றிருக்கட்டும் . 


1 
2 


( b - a ) = 


1 
மேலும் , b , -a , = * (b . - a ) = 

2 

2 
இப்படியே இச்செய்கையை நீடித்தால் , 


( b - a ) 


22 


- 


f ( an ) < 0 , f (bn ) > 0 , bn - an = ( b - a ) 

என்றவாறு 
{ [ an , b . ] } n = 1 , 2 , என்ற மூடிய இடைவெளிகளின் ஒழுங்கு 
வரிசை கிடைக்கிறது . 

இவ்வாறாக , நமக்கு உள்ளுக்குள் உள்ளாகப் பின்னிய இடை 
வெளிகள் கூடு கிடைக்கிறது . 
lim 

limb - a 
மேலும் ((b . - an ) = 

= 0 . 
n > * 2n 


1-0 


ஃ இடைவெளிக்கூடு தேற்றத்தின் படி , எல் 

எல்லா இடைவெளி 
களுக்கும் பொதுவான ஒருபுள்ளி ஆனது 
lim 

lim 
an== b . என்றவாறு இருக்கிறது . 


10 


1 > 0 


366 


பகுப்பாய்வு இயல் 


( ஆனது [ a , b ] - ல் ஒரு புள்ளியாதலாலும் , f ஆனது [ a , b ] - ல் 
தொடர்ச்சிச் சார்பு ஆதலாலும் , f ஆனது இடத்துத் தொடர்ச்சி 
யாய் உள்ளது . 

ஹைனெ " யின் 

வரை இலக்கணப்படி , 
lim 

lim 
( 1 ) f ( an ) = f ( c ) = f ( ba ) 


ஆனால் f ( an ) < 0 , f ( bs) > 0 , n = 1 , 2 , 3 , ... 
lim 

lim 
( 2 ) ஃ ff ( an ) 50 , f ( ba ) 20 


n 


lim 


lim 


... ( 1 ) , (2 )-லிருந்து - 


f ( an ) = 0 = 


f ( ba ) 


n + 0 


1- + 0 


ஃ f ( E ) = 0 
• f ( a ) > 0 , f ( b ) > 0 , + a , + 


ஃ f ( E ) = 0 , a <<< b . 


தேற்றம் 6 

இடை மதிப்புத் தேற்றம் ( Intermediate value theorem ) : 
I = [ a , b ] - ன் மீது f ஆனது தொடர்ச்சிச் சார்பு என்க . 
f ( a ) < y = f ( b ) என்றும் கொள்க . a = x < b என்றவாறும் , 
f ( x ) = y . என்றவாறும் ஒரு புள்ளி X , இருக்கிறது . 


நிறுவல் 

P ( x ) = f ( x ) - y , என்க . 
C என்பது [ a , b ] - ன் ஒரு புள்ளி என்க . 


lim 


f ( x ) = f ( c ) , :: f ஆனது 1 - ல் தொடர்ச்சிச் சார்பு . 


X - C 


lim lim 

lim 
p{ x) = f ( x ) - 10 , ascsb 
X + C X-> C 

x > C 


= f ( c ) - y . 


ப 


p ( C ) 


ஃ p ஆனது [a , b ] - ல் தொடர்ச்சியுள்ள சார்பு . 
இப்போது , P (a) = f ( a ) -y10 f ( a ) s ) . 

P (6) = f (b ) - ) 20 f (6 ) 2y .. 


சார்புகளின் தொடர்ச்சி 


367 


P ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியுள்ள சார்பு ; p ( a ), P ( b) 
என்பவை எதிர்க் குறிகளை உடையன . ஃதேற்றம் 5 - ன் படி , 
P ( x ) = 0 , a x , sb என்றவாறு ஒரு புள்ளி 8. இருக்கிறது . 


அதாவது , f (x ) -yo = 0 , asx Sb 


அதாவது , f ( xo ) = y . , a sx sb . 


தேற்றம் 7 

[ a , b ] - ல் f ஆனது தொடர்ச்சியான சார்பு என்க E > 0 என்க . 
[ a , b ] - ஐ முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உள்ளுக்குள் உள்ளான 
இடைவெளிகளாக , இவ்விடைவெளிகளுள் யாதானுமொன்றில் 
x , x " என்ற ஒவ்வொரு ஜோடி புள்ளிகளுக்கு , I f ( x ) - f(x ") | < 
என்றவாறு , பிரிக்கமுடியும் . 


நிறுவல் 

தேற்றம் உண்மையல்ல என்று வைத்துக்கொள்க . அதாவது , 
தேற்றத்தின் நிபந்தனையை உறுதிப்படுத்துமாறு , [ a , b ] - ஐ 
முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உள் இடைவெளிகளாகப் பிரிக்க 


முடியாது என்க . 


[ a , b ] - ன் மையப்புள்ளி C என்றால் , [ a , b ] - ஐ , [ a , c ] , [ c , b ] 
என்ற இரு சம உள் இடைவெளிகளாகப் பிரிக்கவும் . அப்படி 
யென்றால் [ a , c ) -யிலோ, அல்லது [ c , b ] - யிலோ தேற்றம் உண்மை 
யாகாது ; அல்லது , இரு உள் இடைவெளிகளிலுமே தேற்றம் 
உண்மையாகாமலும் இருக்கலாம் . ஏதாவதொரு உள் இடை 
வெளியை [ ay , b ] என்க . 

அப்போது , [ ai , b ] C [ a , b ] ; [ a , b , ] ன் நீளம் = 3 ( b - a) 
இப்போது [ ay , b ] - ஐ முன்போல் , [ az , b ) - ன் மையப்புள்ளி வழி 
இரு சம உள்வெளிகளாகப் பிரிக்க . இவ்விரு உள்வெளிகளில் 
யாதானுமொன்றில் தேற்றம் உண்மையில்லை .. இதனை [ az , b , ] 
என்க . 
அப்போது , [ az , b , ] C [ a ] , b ]; [ a ,, b , ] ன் நீளம் = [ b - a ] 

; ; , 


1 


(b - a ) . 


22 


இச்செய்கையை நீடித்தால் தேற்றம் உண்மையாகாத இடை 
வெளி ( an , ba ) - ஐ அடைவோம் , 


368 


பகுப்பாய்வு இயல் 


அப்போது , ( an , b . ] c [ an - 1 , ba .. ] ; [ an , bn ] - ன் நீளம் 

1 


22 ( b - a) 


n = 1 , 2 , 31 . . . 


இவ்வாறாக , { [ an , ba ) } n = 1 , என்ற மூடிய இடைவெளி 
களின் ஒழுங்கு வரிசை கிடைக்கப் பெறுகின்றோம் . இவ்விடைவெளி 
கள் ஒன்றுக்குள் ஒன்று பின்னி இருக்கிறது என்பதுடன் , 


n- + 0 


lim 

lim b - a 
ba - an = 

= 0 

என்பதுடன் , இவ்விடை 
n > 0 2n 
வெளிகளுள் ஒன்றிலாவது தேற்றம் உண்மையாகாது . 
இடைவெளிக்கூடு தேற்றத்தின்படி , [ an . bn ] n = 1,2 , இடை 

lim 
வெளிகளுக்குப் பொதுவான ஒருபுள்ளி ஆனது 


an = 


n- + 0 


lim 


bn என்றவாறு உள்ளது . 


f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளதாலும் , x = என் 
பது [ a , b ] - ன் ஒரு புள்ளியாதலாலும் , f ஆனது x = { இடத்துத் 
தொடர்ச்சியாய் உள்ளது . 

f( " 
ஃ x , x " E ( -8 , +8 ) , 8 > 0+ | f ( x ) - f (x ") | < s > 0 
என்றவாறு ( -6, +6 ) -ஐத் தேர்ந்தெடுக்கலாம் . 

எப்படி 
யெனில் , | f ( x ) - f ( x " ) | S | f ( x ) - f ( E ) | + If ( 6 ) -f ( x " ) -- 

< + = 


= E 


n - 0 


lim 

( ba - a . ) = 0 என்பதால் , ba - an < > என்றவாறு 7 - ஐப் 
போதிய அளவு பெரியதாக எடுத்துக் கொள்ளலாம் . 
( ஆனது [ an , ba ] - ல் உள்ளதாலும் , [ an , b . ) - ன் நீளம் --ஐ 

2 
விடச் சிறியதாதலாலும் , 

தாதலாலும் , [ an , bn ] ஆனது ( -8 , +8 )-னுள் 
இருக்கிறது . 

x , x " என்பவை ( 6-8 , +6 ) -ன் யாதாமொரு புள்ளிகள் 
என்பதால் , இப்புள்ளிகளை ( an , ba ] -க்குள்ளும் இருக்குமாறு எடுத் 
துக் கொள்ளலாம் . 

அப்போதும், I f ( x ) - f ( x ") | < s , 
x , x " E [ an , bn ) அதாவது [ an , ba ] - ல் தேற்றம் உண்மை என்பது 
பொருள் . இது தொடக்கத்தில் நாம் எடுத்துக் கொண்ட தற் 


17 


369 


சார்புகளின் தொடர்ச்சி 


x 


E- 8 


an §bn 


8 + 8 


படம் 58 


ஆகாது என்ப 


கோளுக்கு எதிர் மறுப்பு ஆகும் . ஏனெனில் , தேற்றமானது ஒவ் 
வொரு , எல்லா இடைவெளிகளிலும் உண்மை 
தன்றோ தற்கோள் ? 

ஆகையால் நம் தற்கோளில் குற்றம் குற்றமே . தேற்றம் 
உண்மை . 


தேற்றம் 8 

ஒரு மூடிய இடைவெளியிலே தொடர்ச்சியாய் இருக்கும் சார்பு 
ஆனது அவ் விடைவெளியிலே வரம்புடையதாய் இருக்கும் . 


நிறுவல் 

இதனைத் தேற்றம் 7 - ன் கிளைத் தேற்றமாக நிறுவலாம் . 
f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சிச் சார்பு என்க . 


மேற்கண்ட தேற்றம் 7 - ன் நிபந்தனைக்குக் கட்டுப்பட்ட உள் 
இடை வெளிகளாக ( a , b ] - ஐப் பிரிக்கவும் . பிரிக்கும் புள்ளிகள் , 
Xo = a , X1 , x ,, ... , xn - 1 , xn = b என்க . 


| f ( x ) | = | f ( x ) + f (a ) - 

f ( a ) | 
= f ( a ) + { f ( x ) - f ( a )} | 
S | f ( a ) | + | f ( x ) - f ( a) | 
< / f ( a ) | + E , 0 < ( x - a ) = (x - a ) 


ஃ | f ( x ) | f < I ( a ) + 


x 


a = Xo 


X / 


படம் 59 


u . இ . - 24 


370 


பகுப்பாய்வு இயல் 


இதேபோல் , 
| f ( x ) | 5 | f ( x ) | + | f (x ) -f (x ) | 

< If (x ) | + s , 0 < ( x - x ) ( x2 - x, ) 
< ( I f ( a ) | + s ) + 3 = [ f (a ) | +28 , 0 < ( x - x , ) 

< ( x , -x ) 
ஃ | f ( x , ) ! < if ( a ) | + 2s 

இதேபோல் அடுத்தடுத்த உள் இடைவெளிக்கு மேற்கண்ட 
செய்கையை நீடித்தால் , n- ஆவது உள் இடைவெளிக்கு , 


.. 


| f ( x ) | < If ( a) | + ns , 0 < ( x - xn- 1) < ( b - x - 1) என்பது 
உண்மையாகும் . 


ஃ முழு இடைவெளி [ a , b ]- ல் , 

| f ( x ) | < If ( a ) | + ns 
ஃ f ஆனது [ a , b ] -ல் வரம்புள்ளது . 


மிக மிக முக்கியமான குறிப்பு 

f ( x ) = 1 , 0 < x 1 என்றால் 1 ஆனது தொடர்ச்சியுள்ளது ; 
ஆனால் வரம்பற்றது . எப்படியெனில் , a என்பது 0 < x1- ன் 
யாதாமொரு புள்ளியெனில் 


lim 


1 


1 


lim 1 
> 0 G + h 


( a + 0) 


- 


- 


X- > o + 


X 


ar 


lim 


1 


1 


lim 1 
h + () e - h 


-- 


( a + 0 ) 


= 


x +ex 


f ( a +0 ) =f ( a - 0 ) என்பதால் f ஆனது 0 < x 1 - ல் தொடர்ச்சி 
யாய் உள்ளது . 


( அல்லது ) 6 > 0 , | x - a | < 6 


+ | f ( x) - f ( a ) | 


11 / 878/ 


| x - a | 
|xa | 


- 


5 


6 


x > 0 


x 


Tf (x ) - f( a ) < 


| xx ) | a | 


χα 


சார்புகளின் தொடர்ச்சி 


371 


0-8 


X 


OK 


c + S 


படம் 60 


. xe ( a - 6 , a + b ) , .. 4 – 6 242 

அதாவது x > a - 8 = ja 


8 


= E 


ஃ | f ( x ) - f ( a ) | < 

( 8 - ஐ Ya s என்று எடுத்துக் 

கொண்டால் ) 
ஃ f ஆனது 0 < x1- ல் தொடர்ச்சியாய் உள்ளது . 
ஆனால் , f- ன் g.l.b. = 1 ; 0 - ன் அண்மையில் ஒவ்வொரு நேர் 

1 
x- க்கும் f ( x ) = ஆனது 

மிக மிகப் பெரியதான எண்ணாக இருக் 
கிறது . 

ஃ f ஆனது 0 < x 1 - ல் வரம்பற்றது . 

இந்த உதாரணத்தால் தெளிவுரும் உண்மை : " f ஆனது 
( a , b ) - ல் ( திறந்த இடைவெளியில் ) தொடர்ச்சியாய் இருந்தால் , 
அது அவ்விடைவெளியில் கட்டாயமாக வரம்புள்ளதாக இருக்க 
வேண்டுவதில்லை . 


வரை இலக்கணம் 

சார்பின் மீப்பெரிய மதிப்பு ( Maximum ) , மீச்சிறிய மதிப்பு 
( Minimum ) : f- ன் வரையறை அரங்கம் இடைவெளி I என்க . 


-ன் எல்லா x- க்கும் , f ( x ) = f ( x ) என்றவாறு 1 - ல் இருக்கும் 
புள்ளி xo- ஐ f- ன் மீது மீப்பெரிய புள்ளி என்றும் , 1 - ன் எல்லா x- க் 
கும் , f ( y ) sf ( x ) என்றவாறு -ல் இருக்கும் புள்ளி yo- ஐ f- ன் மீச் 
சிறிய புள்ளி என்றும் சொல்லுவார்கள் . 

f- க்கு மீப்பெரிய புள்ளி இருந்தால் , 1 ஆனது 1 - ல் தனது மீப் 
பெரிய மதிப்பை அடைகிறது என்றும் , அதேபோல் , f- க்கு மீச் 
சிறிய புள்ளி இருந்தால் f ஆனது 1 - ல் தனது மீச்சிறிய மதிப்பை 
அடைகிறது என்றும் சொல்லுவார்கள் . 


ஒரு I இடைவெளியில் f- ஐ வரையறுத்த மாத்திரத்தில் ரீ - க்கு 
மீப்பெரும ( maximum ) மோ , மீச்சிறும ( minimum ) மோ இருக்க 


372 


பகுப்பாய்வு இயல் 


வேண்டுவதில்லை ; f ஆனது 1 - ல் தொடர்ச்சியாயிருந்தாலும் அவ் 
விதக் கட்டாயமில்லை . 


1 


உதாரணமாக f ( x ) = 


• 0 < x < 1 என்க . 


f ஆனது ( 0 , 1 ) -ல் தொடர்ச்சியாயுள்ளது என்று நாம் சற்று 
முன்புதான் படித்தோம் . 


1 


2 


1 


> 


= f ( xu ) 


* 0 


Xo 


2 


( 0 , 1 ) -ல் யாதாமொரு x.- க்கு 1(3 ) 

( 3 )> f(x.) 
இப்படியே , 1(3 )>1 (3 )> f(x) .. 


ஃ . f 


ஃ f- க்கு மீப்பெரு புள்ளி இல்லை . 

இதேபோல் மற்றொரு உதாரணம் : f ( x ) = x , + XE ( 0 , 1 ) என் 
றால் f ஆனது ( 0 , 1 ) -ல் வரம்புள்ள , தொடர்ச்சியாயுள்ள சார்பு 
தான் என்றாலும் f தனது மீப்பெருமத்தையோ , மீச்சிறுமத்தையோ 
அடையவில்லையே ! 

f ஆனது மூடிய இடைவெளியில் வரையறுக்கப்பட வேண்டிய 
அவசியத்தைப் பார்ப்போம் . 


தேற்றம் 9 

f ஆனது மூடிய இடைவெளி [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ள 
தென்றால் , இவ்விடைவெளியில் ( ஒரு தடவையாவது ) தன்னுடைய 
மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகளை அடைகிறது . இதனையே , “ 

மூடிய 
இடைவெளியிலே தொடர்ச்சியாயுள்ள சார்பு , தன்னுடைய வரம்பு 
களை ஒரு தடவையாவது இவ்விடை வெளியில் அடைகிறது 
என்பர் . 


3 . 


நிறுவல் 

f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளதால் , மேற்கண்ட - 
தேற்றம் 8 - ன் படி , f ஆனது [ a , b ] - ல் வரம்புள்ளது . 

M , m இவை முறையே f ( x ) - ன் 1.u.b. , g.1.b. என்க . 

915.763 5 M = l.u.b . { f ( x ) | xe [ a, b ] } , msg ... b . { f ( x ) | xe 
[ a , b ] } 


சார்புகளின் தொடர்ச்சி 


373 


[ a , b ] - ல் குறைந்த பட்சம் இரு எண்கள் xo , yo என்பவை 
f ( x ) = M , f ( yo ) = m என்றவாறு இருக்கின்றன எனக் காண்பித் 
தால் போதும். 

[ a , b ] - ன் எந்த x- க்கும் , f ( x ) + M என்க . அதாவது f 
ஆனது M- ஐ அடையவில்லை என்க . இது தற்கோள் . 
M - f ( x ) > 0 . 

1 
a ( = என்றவாறு உள்ள சார்பு P- ஐ 
எடுத்துக் கொள்க . 

M - f ( x ) +0 , f ஆனது [ a , b ) - ல் தொடர்ச்சியாயுள்ளது . 
+ p- ம் [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளது . 
ஃ p ஆனது [a , b ] - ல் வரம்புள்ளது . 
ஃ [ a , b ] - ல் P- ன் 1.u.b. ஆனது G என்க . 
ஃ P ( x ) 4G 

1 
அதாவது , 

SG . 
M - f ( x ) 


1 


அதாவது , M - f ( x ) > 


- 


அதாவது , f ( x ) s M 


1 
G 


VxE [ a , b ] 


M ஆனது f ( x)- ன் 1.u.b. என்பதன் எதிர் மறுப்பல்லவா 
? 
ஆதலால் நமது தற்கோள் குற்றம் குற்றமே . 

.. f ஆனது M- ஐ ஒரு தடவையாவது அடைந்தே தீர 
வேண்டும் . 

இப்போது f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியானால் , --ம் 
தொடர்ச்சிச் சார்புதான் . - ஆனது தனது மீப்பெருமத்தை 
y என்ற புள்ளியிடத்து அடைகிறது . அதாவது , y என்ற புள்ளி 
யிடத்து f ஆனது தனது மீச்சிறுமத்தை அடைகிறது . 


தேற்றம் 10 

f ஆனது [ a , b ] - ம் தொடர்ச்சியாய் உள்ளது என்க . f- ன் 
மீப்பெருமம் M என்றும் , மீச்சிறுமம் m என்றும் கொள்க . அப்படி 


374 


பகுப்பாய்வு இயல் 


யானால் f- ன் வீச்செல்லையானது ஒரு புள்ளியோ அல்லது இடை 
வெளி [ m , M ] ஆகும் . 


நிறுவல் 

f- ன் வீச்செல்லை ஒரு புள்ளியில் என்று வைத்துக் கொள்க . 
அப்போது m < M. m = f ( x ) , M = f ( x , ) என்றவாறு x1 , x , 
புள்ளிகள் உள்ளன என்று தேற்றம் 9 - ன் வாயிலாக அறிந்தோம் . 
f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியாயுள்ளதால் , [ xy , x , ) - லும் f 
ஆனது தொடர்ச்சியாயுள்ளது . இடைமதிப்புத் தேற்றத்தின்படி , 
f ஆனது f ( x ) - க்கும் , f ( x , ) - க்கும் இடையே ஒவ்வொரு மதிப்பை 
யும் பெறுகிறது . 

ஃ .. f- ன் வீச்செல்லையானது [ m , M ] . 


இந்தத் தேற்றத்தை 

( i ) [ a , b ] - ல் தொடர்ச்சியாயுள்ள f- ன் g.1.b.- ம் , 1.u.b.- ம் 
முறையே m , M என்றால் , m < H < M - f ( ) = 4 என்றவாறு , 
குறைந்த பட்சம் ஒரு புள்ளி 5 ஆனது [ a , b ] - ல் இருக்கிறது 
என்றும் அல்லது 


( ii ) " [ a , b ] - ல் தொடர்ச்சியாயுள்ள f ஆனது இவ்விடை 
வெளியில் தன்னுடைய 1.u.b. , g.l.b. இடையே ஒவ்வொரு மதிப்பும் 
வழியேயும் செல்லுகிறது என்றும் சொல்லுவர். 


65. ஓரியல்புச் சார்புகள் ( Monotonic Functions ) 

சென்ற அத்தியாயம் 5 - ல் ஓரியல்புச் சார்புகளை வரையறுத் 
தோம் அல்லவா ? அவற்றின் பண்புகளைப் பார்ப்போம் . 


[ a , b ] - ல் வரையறுக்கப்பட்ட f ஆனது 
- ( i ) asx < x " sb + f ( x ) < f (x ") என்றாலோ , அல்லது , 
( ii ) arx < x " < b + f ( x ) = f (x ") என்றாலோ 
f ஆனது [ a , b ] - ல் ஓரியல்பானது என்பர் . 

( i ) - ல் , x ஆனது அதிகமாக , f- ம் ( அதிகமாவதால் ) ஏறுவதால் 
f- ஐ ஒரே முறை ஏறுகிறதென்றும் , 


( ii )- ல் X ஆனது அதிகமாக , f ஆனது இறங்குவதால் , f- ஐ 
ஒரே முறை இறங்குகிறதென்றும் கூறுவர் . 


| 


சார்புகளின் தொடர்ச்சி 


375 


f-ன் வரையறை இடைவெளியின் முனைப் புள்ளிகளிடத்து 
ஓரியல்புப் பண்பு இல்லை என்றால் , 1 ஆனது திறந்த இடைவெளி 
யில் ஓரியல்பானது என்பர் . 

ஓரியல்பு ஒழுங்கு வரிசையின் பண்புகள் , ஓரியல்புச் சார்பு 
களின் பண்புகளுக்கு ஒத்தவை ( similar) . 


பண்புகள் 
( 1 ) x2x , என்றால் f ஆனது ஒரே முறை ஏறும் சார்பு என் 

lim 
றும் , f ( x ) < K ( மாறிலி எண் ) என்றும் கொண்டால் , f ( x ) 

x ++ 0 
lim 
இருக்கிறது ; f ( x ) = K என்பதும் உண்மை . 

x + o 


நிறுவல் 

f ( x ) , f ( x2), ... f ( xn), ... என்ற ஒழுங்கு வரிசை , x 2 x, க்கு 
ஒரே முறை ஏறும் வரிசை என்றால் 
f ( x ) = f ( x2 ) < f ( xg ) ... = f ( xn) : .. 

s f(x )s ... K 
இந்த ஒழுங்கு வரிசை இடது புறமாக f ( x ) ஆலும் , வலது 
புறமாக K- ஆலும் வரம்புள்ளது . இந்த ஒழுங்கு வரிசைக்கு 1.u.b. 
உண்டு . இதனை M என்க , s > 0> | f ( x ) - M | < s , x = x , 


lim 

lim 
f ( x ) = M < K : 

f ( x ) இருக்கிறது . இது 
x ++ 
K- க்குச் சமமாகவோ , K- ஐவிடச் சிறியதாகவோ உள்ளது . 


x0 


( 2 ) xx; - க்கு f ஆனது ஒரே முறை ஏறும் சார்பு என்றும் , 

lim 
xsx, - க்கு f ( x ) > K (மாறிலி எண் ) என்றும் கொண்டால் 
f ( x ) இருக்கிறது ; இவ்வெல்லையானது 2k . 


இதனை நிறுவ 

( 3 ) திறந்த இடைவெளி ( a , b ) - ல் f ஆனது ஒரே முறை 
ஏறும் சார்பு என்றும் , இவ்விடைவெளியில் f (x) > K ( மாறிலி எண் ) 
என்றும் கொள்க . அப்படியானால் f (a + 0 ) 

இருக்கிறது ; 
f ( a + 0) = K. இதனை நிறுவுக ! 

( 4 ) திறந்த இடைவெளி ( a , b ) - ல் f ஆனது ஒரே முறை 
ஏறும் சார்பு என்றும் இவ்விடைவெளியில் f ( x ) < K ( மாறிலி எண் ) 


376 


பகுப்பாய்வு இயல் 


என்றும் 

கொள்க . அப்படியானால் , f (b - 0) இருக்கிறது ; 
f ( b - 0 ) S K. இதனையும் நிறுவுக ! 

மேற்கண்ட பண்புகளை , f ஆனது ஒரே முறை இறங்கும் 
சார்பு என்றால் , தக்கபடி மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . 

( 3 ) , ( 4 ) பண்புகளின்றி நாம் அறிவது : f ஆனது திறந்த 
இடைவெளியில் வரம்புள்ள ஓரியல்புச் சார்பு என்றால் , இவ்விடை 
வெளியிலோ , முனைப் புள்ளிகளிடத்தோ சாதாரணத் தொடர்ச்சி 
யின்மையாகத்தான் f இருக்கமுடியும் - இதனை முறையாக நிறுவுக . 


f ஆனது திறந்த இடைவெளியில் ஓரியல்பாயிருந்து , வரம் 
பற்றதாயிருந்தால் , f ஆனது ஏதாவதொரு முனைப் புள்ளியிலோ 
அல்லது இரு முனைப் புள்ளிகளிடத்தோ முடிவில்லாத தொடர்ச்சி 
யின்மையாய் இருக்கலாம் . 


1 
உதாரணமாக , f ( x ) = 0 < x < 1 என்றால் f ஆனது 
ஓரியல்பு உடையது ; ஆனால் வரம்பற்றது . 
66. ஓரியல்புச் சார்பு தொடர்ச்சியுள்ளதாகத்தான் இருக்கவேண்டுமா ? 

f என்ற ஓரியல்புச் சார்பானது தன் வரையறை அரங்கத்து 
எல்லா x- க்கும் ஏறும் அல்லது இறங்கும் . ஆகையால் எந்தப் 
புள்ளி a யின் அண்மையிலும் f- க்கு அலைவு கிடையாது . 
தொடர்ச்சியின்மை யாதானுமிருப்பின் அது சாதாரணமாகத்தான் 
இருக்கும் . 


உதாரணம் ( 1 ) 


f { x } = 1 , } < xs | 
if (x)= , < s ) 


| 


f (x)= 


1 
21-1 , 2n < x = - 

2n 1 


1 
f ( x = ) 

20 


1 
2n + 1 < xy 

20 


- 


( n ஒருநேர் முழுவெண் ) 


. 


என்க , 


f ( 0 ) = 0 என்க . 


சார்புகளின் தொடர்ச்சி 


377 


y 


2 


3 


X 


1 

2 
2 


1 
2 


படம் 61 


-Tyres ----- 


1 


1 
.. +01+ 

என்பது சாதா 

2n 
ரணத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி ... முடிவில்லாத எண்ணிக் 
கையுள்ள சாதாரணத்தொடர்ச்சியின்மைப் புள்ளிகள் x = 

f- க்கு 

2n 
இருக்கின்றன . 

ஆனால் ஆனது [ 0 , 1 ] -ல் ஓரியல்புச் சார்பு . 

. இது , ஓரியல்புச் சார்பு ஆனது தொடர்ச்சியாக இருக்க 
வேண்டுவதில்லை என்பதற்கு உதாரணம் . 


மற்றொரு உதாரணம் 

x | 

Vx 


f ( x ) = 1+ Tx | 


என்றவாறு உள்ள -ஐ எடுத்துக்கொள்வோம் . 


05x < x , என்றால் | x | < | x | 


| 


... ( x + / x | x , x , / + / x /./ x , 

| x | ( 1+ [ x , I ) < | x , I ( 1+ | x , 1 ) 


378 


பகுப்பாய்வு இயல் 


படம் 62 


| x | _ 
1+ | x | 


| x , | 
1+ | x , | 


ஃ f (xy) < f ( x2 ) ஃ எல்லா x20- க்கு f ஆனது ஏறும் சார்பு . 
இப்போது , 

x < x , 40 என்றால் , - x > -x , 
ஃ | x | > | x, | 
| x | + | x | . | x , | > | x , | + | x , I | x, | 
| | ( 1+ | x2T ) > | x , | ( 1+ | x , 1 ) 
| x . | | x , | 

ஃ f ( x ) > f ( x , ) ஃ எல்லா 
1+ | x . || 1+ | x , | 
x 40 f ஆனது இறங்கும் சார்பு . 

ஃ f ஆனது , மொத்தத்தில் , எல்லா X- க்கும் , ஓரியல்புச் சார்பு . 
இப்போது x , > 0 என்ற புள்ளியை எடுத்துக்கொள்ளுவோம் . 


X1 


lim 
x+ x11 


| x || 
1+ | x | 


lim x + h 
h+ 0 1 + x + h 1 + x 


+ 


x ) 


lim 

lim 
x - x ,-1 + Tx | h - 01 + x ;-h = 1 + x 

ஃ f ( x + 0 ) = f ( x | -0 ) . ஃ 1 ஆனது x > 0 க்குத் தொடர்ச்சிச் 
சார்பு . 

x ; < 0 என்றால் , | x , I = -x | 


: f ( x ) = 1 + Tx | 


| x | 


= 


1 - x 


x - 1 


* 1 


lim 

+ f ( x ) = 
x + x || 


lim x , + h 
h - 0 x + h - 1 


சார்புகளின் தொடர்ச்சி 


. 


379 


lim 


x - 


X / 


lim 
h + 0 x, -h - 1 


f ( x ) = 


X - X , 


f ( x +0 ) = f (x - (0 ) 
ஃ x50- க்கு f ஆனது தொடர்ச்சியுள்ள சார்பு . 


ஃ இது , ஓரியல்புச் சார்பு ஆனது தொடர்ச்சியாக இருக்கலாம் 
என்பதற்கு உதாரணம் . 


மற்றொரு உதாரணம் 

( 0 , 1 ) -ல் உள்ள எண்களை x = 0 • a , a , • • • an • • 
வகையில் முடிவுள்ள அல்லது முடிவில்லாத தசமங்களாக எழுதவும் . 


. 


என்ற 


f(x)= (% ) - ( 1 ) 


+ 


. 


என்க . f ஆனது ஓரியல்புச் 


சார்பு என்றும் , முடிவுள்ள தசமம் குறிக்கும் ஒவ்வொரு x இடத்துத் 
தொடர்ச்சியின்மையாய் இருக்கிறது என்றும் காண்பிக்க . 


x- ன் இலக்கங்கள் அதிகமாக அதிகமாக , f ( x ) ஆனது குறை 
வதில்லை . 


ஃ f ஆனது ஓரியல்புச் சார்பு . 


al a2 


am என்க . 


2 


am ? 


4,2 


. 


a , 
ஃ f (x ) = + 

1021 104 


+ 


+ 


102m 


என்பது முடிவில்லாத தச 


x1 = ai aa • • • am . bm bm + 1 
மம் என்றும் x ; < x என்றும் கொள்க . 


bm 


bm + 1 


ஃ- X. = 


am 
10m 


- 


> 0 


10m 


10m + 1 


2 


21 


2 


d , 


am - 1 


8 
m + 1 


al 

+ + 
102 104 


+ 


bm 

+ 
102 ( m - 1 ) 

102m 


+ 


102 ( m + 1 ) 


+ 


am 


2 


6.2 


bm + 11 


ஃ f ( x ) -f ( x ) = 


0 


- 


- 


1020 


102m 


102 ( m + 1 ) 


• x > x , f ஓரியல்பானது . 


380 


பகுப்பாய்வு இயல் 


என்பது , 


N ) என்பது x- ன் வெகு அருகில் இருந்தால் , x > x , என்பதால் , 
x , = x -- h என்க . 
ஃ f ( x ) > f ( x- h ) 

x > x - h 

என்னும்போது , 
உண்மை. 

ஃ f ஆனது கண்டிப்பாய் ( strictly ) ஏறும் சார்பு . 
ஃ f ( x - 0 ) < f ( x ) < f ( x -- 0 ) 
ஃ f ( x - 0 ) # ; f ( x ) ( x + 0) + f ( x ) . 


ஃ f ஆனது x இடத்து ( புள்ளிவாரி ) சாதாரணத் தொடர்ச்சி 
யின்மையாய் உள்ளது . 


இஃது , 1 ஆனது ஓரியல்பாயினும் தொடர்ச்சியின்மையானது 
( சாதாரணமாய் ). 


மற்ற உதாரணங்கள் 

f ( x ) = log x, 0 < x < 0 என்றால் . f ஆனது ஒரே முறை ஏறும் , 
தொடர்ச்சியுள்ள சார்பு . p ( x ) = tan - 1x , - co < x < 00 என்றால் , P 
ஆனது ஒரே முறை ஏறும் , தொடர்ச்சியுள்ள சார்பு . 


67. ஒரு சீரான தொடர்ச்சி ( Uniform Continuity) 

[ a , b ] - ல் f ஆனது தொடர்ச்சியுள்ள சார்பு என்க . 
வரை 
இலக்கணப்படி , [ a , b ] - ன் ஒவ்வொரு புள்ளி c இடத்து , : > 0 
என்றால் , | x - c | < 8 ( 3 ) + | f ( x ) - f (c ) < s என்றவாறு 8 ( e ) > 0 
இருக்குமானால் , f ஆனது C இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 
இந்த 3 ஆனது -ஐயும் , c- ஐயும் பொறுத்தது . 


ஆகையால் , ஒரு குறிப்பிட்ட 5 > 0 க்கு ஒத்த 8 > 0 ஆனது 
பலப்பல -க்கும் ஒத்தது எனக் கூறமுடியாது . அப்படி பலப்பல 
C- க்கும்கூட அதே 8 > 0 ஒத்து வந்தால் f ஆனது அவ்விடை 
வெளியில் " ஒரு சீரான தொடர்ச்சியுள்ளது என்கிறோம் . 


வரை இலக்கணம் 

f- ன் வரையறை அரங்கம் 1 என்ற இடைவெளி என்றும் x , y 
என்பவை -ன் இரு புள்ளிகள் என்றும் = > 0 என்றும் கொள்க . 
| x - y | < 6+ If ( x) - f(y ) | < 3 என்றவாறு > 0 இருந்தால் 
f ஆனது -ன் மீது ஒரு சீரான தொடர்ச்சியுள்ளது என்கிறோம் . 

8 ஆனது x- ஐயும் y- யும் பொறுத்ததல்ல . 


சார்புகளின் தொடர்ச்சி 


381 


கவனமாய் நோக்குக 

ஒரு சீரான தொடர்ச்சியானது ஒரு புள்ளியிடத்து வரை 
யறுக்கப்படவில்லை ; மாறாக , ஒரு இடைவெளியின் மீது வரை 
யறுக்கப்பட்டுள்ளது . 

“ ஒரு புள்ளியிடத்துத் தொடர்ச்சி என்று சொல்லலாம் ; 
ஆனால் ஒரு புள்ளியிடத்துச் சீரான தொடர்ச்சி 
பொருளற்றது . 


என்பது 


தேற்றம் 

மூடிய இடைவெளி [ a , b ] - ல் f ஆனது தொடர்ச்சியுள்ளதென்றால் , 
அவ்விடைவெளியில் f ஆனது ஒரு சீரான தொடர்ச்சியுள்ளது . 


நிறுவல் 

f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியுள்ளதால் 6 4 தேற்றம் 7 - ன்படி , 
| f ( x ) - f ( x " ) | < > என்றபடி [ a , b ] - ஐ உள் இடைவெளிகளாகப் 
பிரிக்கமுடியுமென்றும் , இவ்விடைவெளிகளின் ஒன்றில் x , x " 
என்பவை யாதானுமிரு புள்ளிகள் என்றும் நமக்குத் தெரியும் . 


இப்போது 8 என்பது இவ்விடைவெளிகளின் நீளங்களின் g.1.b 
என்று கொள்க . ஃ என்பது = min{( x1 -a) , ( x , -x1 ) , ... (b - xn -1 ) } 
[ a , b ] - ல் , x , x " என்று இரு புள்ளிகளை | x - x " | < 8 என்றவாறு 
எடுத்துக் கொள்க . 


இரு செயற்கூடு நிகழ்ச்சிகள் 
நிகழ்ச்சி 1 

புள்ளிகள் x , x " என்பவை ஒரே உள்வெளியில் இருக்கலாம் . 


E 


அப்போது f ( x ) - f ( x" ) | < 


2 


< 6 , 4 x ” , xe [ a , b ] , 1 x ’ - x ” | < 3 
ஃ வரை இலக்கணப்படி , 1 ஆனது ( a , b ] - ல் ஒரு சீரான தொடர்ச்சி 


யுள்ளது . 


நிகழ்ச்சி 2 

x , x " என்பவை அடுத்தடுத்த இரு உள் இடைவெளிகளில் , 
ஒரு இடைவெளியில் x - ம் , மற்றொன்றில் x " - ம் இருக்கலாம் . 


382 


பகுப்பாய்வு இயல் 


X 


X3 


aal 


x X / 


x " 


b 


படம் 63 


4 


உதாரணமாக , x ஆனது ( xr , x )-லும் , x " ஆனது ( x ,, xs ) - லும் 
இருக்கட்டும் . 

அப்போது , 64 தேற்றம் 7 - ன்படி , 


E 


2 


| f ( x ) - f ( x ) | < > | ( x " ) -f(x}} | < 
ஃ | f ( x ) - f ( x " ) | = | f (x ) - f ( x ) + f(x ) - f ( x " ) | 

S If { x ) -f ( x ) | + | f ( x " ) - f( x ) | 


E 


E 


- 


> + 

2 


& 


| x - x " | < 8 . 


2 


ஃ f ஆனது [ a , b ) - ல் ஒரு சீரான தொடர்ச்சியுள்ளது . 


கவனிக்க 


கூர்ந்து 


மேற்கண்ட தேற்றத்தில் -ன் வரையறை அரங்கம் மூடிய 
இடைவெளியாயிருத்தல் வேண்டும் என்பதைக் 
கவனிக்க ! திறந்த இடைவெளியாயிருந்தால் ஆனது ஒரு 
சீரான தொடர்ச்சியாக இருக்கவேண்டிய அவசியமில்லை . இதனை 
விளக்க இதோ ஒரு உதாரணம் : 


if ( x ) = + 


0 < x < 1 என்க . 


க 


8 
E = 1 , 8 > 0 என்க , x = 

8 + 1 


x " 


என்க . 


( 6 + 1 ) 


ஃ x - ம் , x "- ம் ( 0 , 1 ) -ல் இருக்கின்றன . 


|x - x | - * - * / - / + 1) - > | - ( * )<d 
* \ 1(s")-"(s")| - | - | - |-6+ ) | 


2 


8 + 1 ( 6+ 

8 


= 8 + 1 > 1 = g 


சார்புகளின் தொடர்ச்சி 


383 


ஃ If ( x ) - f ( x ) | > என்றால் f ஆனது ( 0 , 1 ) -ல் ஒரு சீரான 
தொடர்ச்சியாயில்லை . ஆனால் இத்தனைக்கும் f ஆனது ( 0 , 1 )-ல் 
தொடர்ச்சியாயுள்ளது . மேலும் f ஆனது [ 0 , 1 ] -ல் தொடர்ச்சியா 
யில்லை . ( குறிப்பாக x = 0 இடத்து ). 


68. நேர்மாறு சார்புகள் ( Inverse Functions ) 
தேற்றம் 

f ஆனது a xsb- ல் தொடர்ச்சியாயும் கண்டிப்பாய் ஏறும் 
( அல்லது இறங்கும் ) தன்மையாயும் உள்ள சார்பு என்றால் , f- ன் 
வீச்செல்லை AsysB என்ற இடைவெளி ஆகும் . இவ்விடை 
வெளியை வரையறை அரங்கமாகக் கொண்ட ஒரே முறை சார்பு 
ஒன்று ? இருக்கிறது . f- ம் , g- ம் ஓன்றுக்கொன்று நேர்மாறு சார்பு 
எனப்படுவன . 


1 ஆனது [ a , b ] - ல் கண்டிப்பாய் ஏறும் ( அல்லது இறங்கும் ) 
சார்பானால் , p- ம் [ A , B ] - ல் தொடர்ச்சியான கண்டிப்பாய் ஏறும் 
( அல்லது இறங்கும் ) சார்பாகும் . 


நிறுவல் 


f ஆனது கண்டிப்பாய் ஏறும் சார்பென்க . அதாவது , 


a sx < x " sb என்றால் , f ( x ) < f (x " ) , f (x ) f ( x " ). அதாவது 
y = f ( x ) எனில் , y = f ( x ) , y " = f ( x " ) எனில் , y < y ", asx < x " < b 
அதாவது , [ a , b ] - ல் யாதானும் இரு புள்ளிகளிடத்து f- ன் மதிப்பு 
கள் சமமல்ல . 


f ( a ) = A , f ( b ) = B என்க . A- ம் , B- ம் [ a , b ] - ல் f- ன் வரம்புகள் . 
f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியாயுள்ளதால் , 

f ஆனது 
[ A , B ] - ன் ஒவ்வொரு மதிப்பையும் ( a , b ] - ன் ஒவ்வொரு புள்ளி 
யிடத்து அடைகிறது . 

... y = f ( x ) என்றால் Asy = B . 

f ஆனது கண்டிப்பாய் ஏறும் சார்பெனில் , / மதிப்புகளும் 
கண்டிப்பாய் ஏறுகின்றன என நிறுவலின் ஆரம்பத்தில் பார்த் 
தோம் . 
யாதாமொரு G- ஐ [ A , B ] - ல் எடுத்துக்கொள்க . 

அதாவது , 
ASCSB . இப்போது f ( a ) = C என்றவாறு , [ a, b ] - ல் x = a என்ற 
ஒரே ஒரு புள்ளிதான் உள்ளதெனக் காண்பிக்கலாம் . 


384 


பகுப்பாய்வு இயல் 


முடியுமானால் , a , BE [ a , b ] என்றும் , f (a ) = C = f ( s ) என்றும் 
கொள்க . ஃ f ( a ) = f ( B ) . இது " " ஆனது [ a , b ] - ல் ஒரேமுறை 
கண்டிப்பாய் ஏறும் சார்பு ” என்பதற்கு எதிர் மறுப்புதானே ? 
ஃ [ A , B ] - ன் ஒவ்வொரு C- க்கும் , [ a , b ] - ல் ஒரே ஒரு a- தான் 

இந்தத் தொடர்பை ? என்றால் x = p ( y ) என்று 
எழுதலாம் . 


உள்ளது . 


x = p y ) , y = f ( x ), 

p-ஐ f- ன் நேர்மாறு என்போம் . இதனையே p = f - 1 என்றும் , 
x = f - l ( y ) என்றும் குறியிடுவர் . 

இப்போது [ A , B ] - ல் P ஆனது கண்டிப்பாய் ஏறும் சார்பு என 
நிறுவலாம் . 

AzyS B- ல் y 1 , y , என்ற இரு மதிப்புகள் y : > y , என்றவாறு 
இருக்கட்டும் . 

y = f (x ) என்றும் , y , = f ( x , ) என்றும் கொள்க . 
ஃ x = p ( y ) , x , = p ( y , ). 
f ஆனது கண்டிப்பாய் ஏறுவதால் , x >> x , - க்கு , f ( x ) > f ( x ,) 
ஃ . y : > y 
y , > y + x , = p ( y , ) > p ( y ) = x ;. 
ஃ P ஆனது கண்டிப்பாய் ஏறுகிறது . 

இப்போது , P ஆனது [ A , B ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளதென 
நிறுவலாம் . s > 0 என்க . 

61. 6 , > 0 என்றால் , f ( x - s ) = y : -81 , f (x + s ) = y1 +62 


என்க . 


--- 


f ஆனது கண்டிப்பாய் ஏறுவதால் , xE [ x , -s , x , +8 ] 

+ y = [ y , - 8 y : + ] 
8 = min ( 61 , 8 , ) என்றால் , 
| y - y | < 8+ | x - x | < s , அதாவது , | P ( v ) -p( y ) | < s . 

. ? ஆனது . என்ற யாதாமொரு புள்ளியிடத்துத் 
தொடர்ச்சியுள்ளது . 

ஃ p ஆனது [ A , B ] - ல் தொடர்ச்சியுள்ளது. 

இதேபோல் , f ஆனது கண்டிப்பாய் இறங்கும் சார்பென்றால் , 
தேற்றத்தை நிறுவலாம் . 


சார்புகளின் தொடர்ச்சி 


385 


உதாரணங்கள் ( 1 ) f ( x ) = log x , ( 0 , 00 ) என்றால் f ஆனது 
கண்டிப்பாய் ஒரே முறை ஏறும் தொடர்ச்சியுள்ள சார்பு என்றறி 
வோம் . 


ஃ ஒவ்வொரு முடிவுள்ள இடைவெளி 0 < asxsb < 0 லும் , 
f = log- ன் நேர்மாறு சார்பு ஐ வரையறுக்க முடியும் . ( மேற்கண்ட 
6.8 தேற்றம் ) . 0 < a < b < 0 என்றால் f - 1 ஆனது a , b- ஐப் 
பொறுத்ததல்ல . 

ஃ ( 0 , ) என்ற முழு இடைவெளியில் log- ஐ நேர் மாறாக்கலாம் . 
log- ன் நேர்மாறு சார்பை exp சார்பு , அதாவது அடுக்குக் குறிச் 
சார்பு ( exponential function ) என்பார்கள் . 


00 


exp ( log x ) = x , 0 < x < 0 , அதாவது e log x = x . 


exp ஆனது 

எல்லா x- க்கும் வரையறுக்கப்படுகிறது . exp 
ஆனது தொடர்ச்சியுள்ளது , ஒரே முறை ஏறுவது . ex > 0 , எல்லா 
x க்கும் . 


மற்றெரு உதாரணம் ( 2 ) 

f ( x ) = tan - 1 x என்றால் 1 ஆனது ( -0 . )- ல் கண்டிப்பாய் 
ஒரே முறை ஏறுவதுடன் தொடர்ச்சியாயும் உள்ளது .... ஒவ்வொரு 
முடிவுள்ள இடைவெளி -o < asx sb < 0- ல் , f = tan - 1- ன் 
நேர்மாறை வரையறுக்க முடியும் . 


a < b என்பதுதான் a , b- ன் மீது ஒரே ஒரு கட்டுப்பாடு . 


ஃ (-0 . ) முழு இடைவெளியில் tan - 1- ஐ , 
அதாவது , 
arc tan- ஐ நேர்மாறாக்கலாம் . இந்த tan -ன் நேர்மாறு சார்பைத் 
தான் tan சார்பு என்கிறோம் . 


tan- ன் வரையறை அரங்கம் : 


x3 


2 


tan ஆனது இந்த இடைவெளியில் ஒரே முறை ஏறும் 
தொடர்ச்சியுள்ள சார்பு . 


ப.இ.- 25 


பயிற்சிக் கணக்குகள் 


1. f ( x ) = x , [ 0 , 1 ] 

= x - 2 , 1 < xs2 
என்றால் f ஆனது x = 1 இடத்துத் தொடர்ச்சியற்றது எனக் 
காண்பிக்க . 


2. f ( x ) = sin 


x 


, x + 0 


= 0 , x = 0 
என்றால் 1 ஆனது x = 0 இடத்துத் 

இடத்துத் தொடர்ச்சியற்றது என 
நிறுவுக. 


T 


3. f ( x ) = xsin 


x # 0 


x 


தொடர்ச்சியுள்ளது என 


= 0 , x = 0 
என்றால் x = 0 இடத்து f ஆனது 
நிறுவுக . 
4. f (x) = x cos 

x = 0 


1 


> 


= 0 , x = 0 
என்றால் x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியுள்ளது எனக் 
காண்பிக்க . 

5. f ( x) = cos x , + X என்றால் f ஆனது தொடர்ச்சியுள்ளது 
என நிறுவுக . 
6. f ( x ) = 0 , 

x2 > 1 
= 1 , x211 

= } , x2 = 1 
என்றால் x = 1 , -1 என்ற புள்ளிகளிடத்து மட்டும் 1 ஆனது 
தொடர்ச்சியற்றது என நிறுவுக . 
7. f ( x ) = 0 , x விகிதமுறு எண் 

= 1 , x விகிதமுறாத எண் 
என்றால் f ஆனது a என்ற எண்ணிடத்துத் தொடர்ச்சியைப் 
பற்றி ஆய்க . 


சார்புகளின் தொடர்ச்சி 


387 


8. f ( x ) = 0 , x விகிதமுறாத எண் 
1 

p 
x விகிதமுறு எண் = 

, p , q என்பவை ஒன்றுக் 
9 

g 

கொன்று பகா நேர் முழுவெண்கள் . 
என்றால் x = a என்ற எண்ணிடை f- ன் தொடர்ச்சியைப்பற்றி 
ஆராய்க . 


9. f(s)= / I + 


9. f ( x ) = 1 + p , x விகிதமுறு எண் = ( சுருக்கிய பின்னம் ) 
1 + q 

4 
= x , x விகிதமுறாத எண் 
என்றால் x = a இடத்து ரின் தொடர்ச்சியை ஆராய்க. 

1 
10. f ( x ) = x sin x 0 

= 0 , -13x31 . 
என்றால் f ஆனது x = 0 இடத்துத் தொடர்ச்சியுள்ளதென்றும் 
f ஆனது -1sx 1- ல் தொடர்ச்சியுள்ளதென்றும் , [ -1 , 1 ] -ல் 
f ஆனது வரம்புள்ளது , ஒரு சீரான தொடர்ச்சியுள்ளதென்றும் 
நிறுவுக . 
11. 1 (x)=sin , o < xs | 

0 < xs 1 என்றால் f ஆனது கொடுத்த இடை 
வெளியில் தொடர்ச்சியுள்ளதென்றும் , ஆனால் ஒரு சீரான 
தொடர்ச்சியற்றதென்றும் நிறுவுக . 
12. f ( x ) = x , 05x < } 

= 0 , x = 1 

= 1 - x , 1 < xs1 
என்றால் x = 1 இடத்து f- க்கு நீக்கக்கூடிய தொடர்ச்சியின்மை 
உண்டு எனக் காண்பிக்க . 

1 
13. f ( x ) = x = 1 என்றால் , x = 1 இடத்து f- க்கு முடி 
வில்லாத தொடர்ச்சியின்மை உண்டு எனக் காண்பிக்க . 

14. f ( x ) = e- ( 1 / x ) என்றால் f- க்கு x = 0 இடத்து முடிவில்லாத 
தொடர்ச்சியின்மை உண்டு என நிறுவுக . 
15. f ( x) = -1 - x , x < 0 

= 0 , x = 0 

= 1 + x ?, x > 0 
என்றால் x = 0 என்பது மட்டும்தான் f- ன் தொடர்ச்சியின்மைப் 
புள்ளி என நிறுவுக . 


x - 1 


7. வரம்புள்ள மாறல் சார்புகள் 

( Functions of Bounded Variation ) 


f என்பது மூடிய இடைவெளி [ a , b ] - ல் வரையறுக்கப்பட்ட 
சார்பு என்க . 


2 


x , = a < x < x , 

<<x - 1 < xi < .... < xn- < xn = b என்று 
ஏறும் ஒழுங்கு வரிசைப் புள்ளிகளால் [ a , b ] - ஐ முடிவுள்ள 
எண்ணிக்கையுள்ள உள்ளுக்குள்ளான உள் 

இடைவெளி 
களாகப் பிரிக்க . 


L I f ( x ) - | ( x - 1) | என்ற தொகையைக் கருதுக . 


i = 


[ a , b ] - ஐ முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உள்ளுக்குள்ளான 
உள் இடைவெளிகளாகப் பிரிக்கும் ஒவ்வொரு முறைக்கும் ஒத்த 
ஒரு எண் v ஆனது இருக்கிறது . 


[ a , b ] - ஐ முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உள்ளுக்குள் 
ளான உள் இடைவெளிகளாகப் பிரிக்கும் எல்லா விதமான முறை 
களையும் எடுத்துக் கொள்க . இவ்வாறாகக் கிடைக்கும் எல்லா 
y- க்களும் S என்ற கணத்தை அமைக்கட்டும் . இந்த S கணமானது 
மேல்வரம்புள்ளதனால் f- ஐ [ a , b ] - ன் மீது வரையறுக்கப்பட்ட 
வரம்புள்ள மாறல் சார்பு அல்லது முடிவுள்ள மாறல் சார்பு ( function 
* of finite variation ) என்பர் . V ஆனது மேல்வரம்புள்ள S- ன் 1.u.b. 
என்க . இப்போது V. ஐ , [ a , b ] - ல் f- ன் “ மொத்த மாறல் ( Total 
variation ) என்போம் . 


வரம்புள்ள மாறல் சார்பு ” என்ற கருத்தை உருவாக்கியவர் 
ஜோர்டான் ( Jordan ) என்ற கணித மேதையாவார் . இந்த அழகிய 
தத்துவத்தை , அவர் ஃபூரியர் தொடரைப்பற்றிய முறை ( treatment 


389 


வரம்புள்ள மாறல் சார்புகள் 


of Fourier series ) யில் , மிக நேர்த்தியாகக் கையாண்டு அற்புத 
முடிவுகளைக் கண்டிருக்கிறார் . 


வரை இலக்கணம் 

இயலக்கூடிய எல்லாத் தொகைகள் -ன் கணத்தின் 1.u.b. 
ஆனது [ a , b ) - ன் மீது f- ன் மொத்த மாறல் எனப்படும் . இதனை 
V எனக் குறித்தால் , V < +00 , அதாவது V ஆனது முடிவுள்ளது . 
குறிப்பு 

[ a , b ] ல் f- ஆனது வரம்புள்ள மாறல் சார்பென்றால் , [ a , b ] - ன் 
ஒவ்வொரு வகை உட்பிரிவினைக்கும் , 


n 


y = 2 | f ( x ;) - f ( x - 1 ) | SV என்றவாறு ஒரு எண் V இருப்ப 


i = 1 


துடன் , s > 0 என்றால் குறைந்த பட்சம் ஒருவகை உட்பிரிவினைக்கு 
p > V- 3 என்பது உண்மையாகும் . 


[ a , b ] - ல் f- ஆனது வரம்புள்ள மாறல் சார்பானால் , [ c, d ] C [ a, b ] 
யிலும் , f ஆனது வறம்புள்ள மாறல் சார்பாகும் . 


தேற்றம் 1 

[ a , b ] - ன் மீது வரையறுக்கப்பட்டுள்ள ஓரியல்புச் சார்பானது 
[ a , 5 ] -ல் வரம்புள்ள மாறல் சார்பாகும் . 


நிறுவல் 

f- ஆனது [ a , 5 ] -ல் ஒரே முறை ஏறும் சார்பென்க . அப்போது 
f ( x ) -f ( x )20, x, > x 


ஃ y = 2 | f ( x ; ) -- f ( x- ) | 


i = 1 


Z {f(x;) - f ( xi -1}} 


i = 1 


= f ( xn ) -f ( x ) = f ( b ) -f ( a ) 
ஃ எந்த ஒரு பிரிவினைக்கும் ஒத்த மாறல் ஆனது 
= f ( b ) -f( a) (மாறிலி எண் ) 
ஃ மொத்த மாறல் V = f ( b ) - f ( a ) 


390 


பகுப்பாய்வு இயல் 


இதேபோல் , 1 ஆனது a , b ) - ல் ஒரே முறை இறங்கும் சார்பு 
என்றால் , மொத்த மாறலானது { f (a) - f (டு ) } ஆகும் . ஆகையால் 
இந்நிகழ்ச்சியிலும்கூட ஆனது [ a , b ] - ல் வரம்புள்ள 

மாறல் 
சார்பாகும் . 


நேர் , எதிர் ( குறை ) மாறல் ( Positive and Negative variation ) 

f ( x ) - f (x - 1 ) என்ற வேறுபாடு நேர் ஆகவோ ( positive ), 
எதிராகவோ , அதாவது , குறைவாகவோ ( negative ) இருக்கலாம் . 
நேர் வேறுபாடுகளின் தொகை ( sum of positive differences ) யை 
p என்றும் , குறை வேறுபாடுகளின் தொகை ( sum of negative 
differences ) யை n என்றும் குறிக்க . 


ஆகையால் , 


1. p - n = z { f ( xi) - f ( xi- } } = f (b) - f ( a) 


i = 1 


ஆனால் 


n 


2. P + n = AIf (x ) - f (x - 1 ) | = y , ஏனெனில் , 


i = 1 


f ( x ) - f ( xi- ) ஆனது குறையாயிருந்தால் , | f (x;) - f (x - 1 ) | 
ஆனது நேர் ஆகும் . 

சமன்பாடுகள் ( 1 ) , ( 2) லிருந்து 
3. p = } {v + f (6 ) - f ( a ) } 
4. n = 1 { v - f ( b ) + f ( a )} 

P- ஐ " நேர்மாறல் என்றும் , - n- ஐக் குறை மாறல் என்றும் 
சொல்லுவோம் . 


ஃ [ a , b ] - ன் ஒவ்வொரு வகைப் பிரிவினைக்கும் ஏற்ப , v , p , n 
இருக்கின்றன . f ஆனது வரம்புள்ள மாறலாதலால் , மக்கள் 
அவ 

மைக்கும் கணம் வரம்புள்ளது என்பதறிவோம்... ( 3 ) , ( 4 
லிருந்து தொகைகள் p- ம் , 1 - ம் கூட வரம்புள்ளவைதான் எனத் 
தெரிந்துகொள்ளுகிறோம் . 


ஃ . P , N என்பவை , முறையே , தொகைகள் p , n- ன் 1.u.b. 
என்றால் , 

P = } { V + j (b ) - f ( a )} 
N = } { V- f ( b ) + / ( a ) }. 


வரம்புள்ள மாறல் சார்புகள் 


391 


என்றால் , 


P- ஐ [ a , b ] - ன் மொத்த நேர்மாறல் என்றும் , N- ஐ [ a , b ) - ன் 
மொத்த குறை மாறல் என்றும் வரையறுப்போம் . 

V = P + N என்பது தெளிவு . 

f ஆனது [ a , b ] - ல் வரம்புள்ள மாறல் சார்பு 
[ a , x ] லும் அப்படியே , ( asxrb ) 

V ( x ) , P ( x ) , N ( x ) என்பவை [ a , x ] ல் முறையே f- ன் மொத்த 
மாறல் , மொத்த நேர் மாறல் , மொத்த குறை மாறல் என்றால் 

P ( x ) = } { V ( x ) + f ( x ) - f ( a ) } 
N ( x) = } { V (x ) - f ( x ) + f ( a ) } 
V ( x ) = N ( x ) + P ( x ) 

f (x ) = P( x ) - N ( x ) + f ( a ) 
என்பவை உண்மை , உண்மை , உண்மையே . 

V ( x ) , P ( x ) , N ( x ) என்பவையாவும் ஒரே முறை ஏறுவன. 

[ a , b ] - ன் ஒவ்வொரு வரம்புள்ள மாறல் சார்பும் , [ a , b ] - ல் 
வரம்புடைத்து . 


தேற்றம் 2 

[ a , b ] - ன் மீதுள்ள ஒரு வரம்புள்ள மாறல் சார்பை 
இரண்டுமே ஏறும் அல்லது இரண்டுமே இறங்கும் ஓரியல்புச் 
சார்புகளின் ( இரண்டுமே ஏறும் , அல்லது இறங்கும் ) வேறுபாடா 
னது வரம்புள்ள மாறல் சார்பாகும் . 


நிறுவல் - பாகம் 1 

asxsb என்றால் , P (x ) , - N ( x ) என்பவை முறையே , [ a , x ] - ல் 
நேர் , குறை மாறல்கள் என்க . 
P , N இவற்றின் வரை இலக்கணப்படி , 

f ( x ) - f( a) = P ( x ) – N ( x ) 
P- ம் , N- ம் நேர் , ஒரே முறை ஏறும் சார்புகள் . 

f ( x ) = P ( x ) + f (a ) - N ( xJ 

f ( x ) [ P ( x ) + f ( a) + If ( a ) | ] - [ N ( x ) + I f ( a ) | ] 
வலது பக்கத்தில் வேறுபாட்டின் அடைப்புகளில் இருப்பவை 
ஒரே முறை ஏறும் சார்புகளைக் கொடுப்பன . 


392 


பகுப்பாய்வு இயல் 


இப்போது f ( x ) P ( x ) + f ( a )- N ( x ) என்பதை 

f ( x ) = { | fla ) | - N ( x ) + fla )} - { | f ( a ) | -P ( x ) } 
என்றவாறு எழுதினால் , - N- ம் , --P- ம் ஒரே முறை இறங்கும் 
சார்புகள் என்பதால் , வலது பக்கத்தின் வேறுபாட்டின் அடைப்பு 
களில் இருப்பவை ஒரே முறை இறங்கும் சார்புகளைக் கொடுப்பன . 
பாகம் 2 ( மறுதலை ) 

F , G என்பவை ( a , b ] - ன் மீதான வரம்புள்ள ஒரே முறை 
ஏறும் சார்புகள் என்க . 

f ( x ) = F ( x ) - G ( x ) என்க . 

[ a , b ] - ன் ஏதாவதொரு வகை உட்பிரிவினைப் புள்ளிகளை 
எடுத்துக் கொள்க . 

உதாரணமாக , xo = a < x < x2 < . . . < xn = b என்க , 
அப்போது , f (x ) - f ( xi- 1 ) = [ F ( x; ) - F (xi- )] - [ G (xi) - G ( xi - i) ] 


n 


. 


y = 2 | f (x;) - f (x - 1 ) | 

Σ 


i = 1 


n 


- 


Z {F (x ) - F ( xi -1)} + _ { G ( x ; ) - G ( xi - y ) } 


i = 1 


i = 1 


[ F ( b ) - F (a )] + [ G ( b ) - G ( a ) ] 
ஃ 1 ஆனது [ a, b ] - ல் வரம்புள்ள மாறல் . 

இப்போது , F- ம் , G- ம் ஒரேமுறை இறங்கும் சார்புகளென்றால் 
f (x;) - f(x - 1) = { G ( xi- ) - G ( x ; }} - { F ( xi- 1 ) -F( x ; }} என்றெழுத 
லாம் . 


இப்போது = 2 Tf ( x; ) - f ( xi- 1 ) | 


i = 1 


- 


[ G [ b ] - G ( a )] + [ F (b ) - F (a ) ] 
ஃ f ஆனது [a , b] - ல் வரம்புள்ள மாறல் ஆகும் . 
இந்தத் தேற்றத்தைக் கீழ்க்கண்டவாறும் எழுதலாம் ! 
மூடிய இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட 

சார்பானது 
அவ்விடைவெளியில் வரம்புள்ள மாறலாக இருக்க வேண்டு 
வதற்கு வேண்டிய போதிய நிபந்தனையாவது , " அந்த சார் 


வரம்புள்ள மாறல் சார்புகள் 


393 


பானதை இரண்டுமே ஒரே முறை ஏறும் அல்லது இறங்கும் 
சார்புகளின் வேறுபாடாக , எழுத முடியவேண்டும் ” என்பது 
தான் . 


தேற்றம் 3 

f , என்பவை இரண்டும் வரம்புள்ள மாறல் சார்புகள் என் 
றால் f + g , fg என்பவையும் அப்படியே. 


நிறுவல் 

f ( x ) = F , ( a ) - G , ( x ) , g ( x ) = F , ( x ) - G , ( x ) என்க . இங்கே 
F , G ,, F ,, G , என்பவை நேர் , ஒரே முறை ஏறும் சார்புகள் என்க . 

f ( x ) + g (x ) = [ F , ( x ) - F2 ( x ) ] [ g , ( x ) + G , ( x ) 
ஃ தேற்றம் 2 - ன் படி f + g ஆனது வரம்புள்ள மாறல் ஆகும் . 
இப்போது , f ( x ) -g( x ) = F ( x ) - F , ( x ) + G , ( x ) - G , ( x ) 

= [ F , ( x ) + G , ( x )] - [ F , ( x ) ] 


தேற்றம் 2 - ன்படி f - g ஆனது வரம்புள்ள மாறல் ஆகும் . 
இப்போது , 
f ( x ) g ( x ) = [ F , ( x ) F , ( x ) + G , ( x ) G , (x )] - [ F , ( x G , ( x ) + 

G , ( x ) F. ( x ) ] 
ஃ தேற்றம் 2 - ன் படி f g- ம் வரம்புள்ள மாறல் ஆகும் . 


தேற்றம் 4 

[ a , b ] - ல் f ஆனது வரம்புள்ள மாறல் சார்பு என்றும் , 
| f ( x ) | > > 0 ,AE [ a , b ] என்றால் , வரம்புள்ள மாறல் 

f 
ஆகும் . 


1 


நிறுவல் 


| | - | 1 )-10 


f ( x : - ) - f ( x ;) 
f ( xi ) f ( x - 1 ) 
| f ( xi- ) - f ( x ;) | | f ( x;) - f( xi-1) | 
If ( xi ) | | f ( x -1 | | f ( x; ) | f ( x - 1 ) 
< If ( x ) - f (x ) | , | f ( x ) | >> 

I22 , 1 மொத்த மாறல் 


= 1 


394 


பகுப்பாய்வு இயல் 


ம் வரம்புள்ள மாறலாகும் . 


கிளைத் தேற்றம் 
f- ம் , g- ம் வரம்புள்ள மாறல் சார்புகள் என்றால் , g ( x ) = 1 > 0 

f 
என்றால் , ம் வரம்புள்ள மாறல் சார்பே . 

. 


8 


தேற்றங்கள் ( 3 ) , ( 4 ) -ஐப் பயன்படுத்த இக்கிளைத் தேற்றம் 
உண்மையென நிறுவலாம் . 


தேற்றம் 5 

வரம்புள்ள மாறல் சார்புக்குச் சாதாரண தொடர்ச்சியின்மைகள் 
தான் இருக்க முடியும் . 


1 . 


நிறுவல் 

f ஆனது [a, b ] - ல் வரம்புள்ள மாறல் சார்பு என்க . தேற்றம் 
2 - ன்படி , f- ஐ இரு ஓரியல்புச் சார்புகளின் வேறுபாடாக எழுத 
முடியுமெனக் கண்டோம் . 


f = F - G என்க . F- ம் , G- ம் ஓரியல்புச் சார்புகளென்க . 
முதலில் F- ஐக் கருதுவோம் . F ஆனது [ a , b ] - ல் ஒரே முறை ஏறும் 
சார்பு என்க . 


ஃ a < t < x என்றால் F ( a ) < F ( t ) < F ( x ) 

எல்லா 1 - க்கும் , F ( t ) எண்கள் கணமானது F ( x ) - ஐ மேல் 
வரம்பாகக் கொண்டது ; ஆகையால் இதற்கு 1.u.b. உண்டு . இதனை 
M என்க . 

ஃ M < F ( x ) . இப்போது M = F ( x - 0 ) என நிறுவுவோம் . 


> 0 என்க . 


1. 1.u.b- ன் வ . இ . படி , a < x - 8 < x , M- < F ( x - 8 ) < M 
என்றவாறு > 0 இருக்கிறது . 

F ஆனது ஓரியல்பு ஏறும் சார்பாதலால் , x - 6 < t < x- ல் , 


II . F ( x - 8 ) < F ( ! ) < M 
சமன்பாடுகள் I , II- லிருந்து , M- < F (t) < M < M + 
.. M - << F (1 ) < M + 


வரம்புள்ள மாறல் சார்புகள் 


395 


( அ - து ) | F (I ) -MS, - << 3 


1.u.b. 
ஃ F ( x - 0 ) = M = 

act < x 


F ( t ) 


g . 1.6 . 
x<< 1 ( 1 ) என நிறுவலாம் 


இதேபோல் , F ( x + 0 ) = 
( நீங்கள் தான் நிறுவுங்களேன் ! ). 

... F ( x - O , F ( x + 0 ) இருக்கின்றன . 


ஆனால் , F ( x + 0) + F (x - 0 ) என்றால் F- க்கு X இடத்துச் சாதா 
ரணத் தொடர்ச்சியின்மை என்று பொருள் ; வேறு வகைத் 
தொடர்ச்சியின்மை கிடையாது . 


ஃ ஒரே முறை ஏறும் அல்லது ஒரே முறை இறங்கும் சார்புக் 
குச் சாதாரணத் தொடர்ச்சியின்மை இருக்கலாம் . 


F- க்கும் , G- க்கும் சாதாரணத் தொடர்ச்சியின்மைப் புள்ளி 
கள் இருக்கலாம் . 


ஃ . f- க்குச் சாதாரணத் தொடர்ச்சியின்மைப் புள்ளிகள் 
இருக்கலாம் ; வேறுவகைத் தொடர்ச்சியின்மைப் புள்ளிகள் 
கிடையா . 


தேற்றம் 6 

a < c < b என்க . [ a , b] -யிலும் , [ c , b ] - யிலும் f ஆனது வரம் 
புள்ள மாறல் என்றால் , f ஆனது [ a , b ] - லும் வரம்புள்ள மாறலே . 


நிறுவல் 


[ a , ]-ன் யாதாமொரு வகைப் பிரிவினையைக் 

கருதுக . 
y, v . V , என்பவை முறையே [ a , b] - ல் , [a , c] - ல் [ c , b ]-ல் f- ன் 
மாறல்கள் என்க . இந்தப் பிரிவினைப் புள்ளிகளிலொன்று - உடன் 
ஒன்றிவிட்டால் , ( அதாவது , C என்றால் ) , v = vi + ve என்பது 
தெளிவு . எப்படியெனில் , xm = c என்க . 
v = [ f (x ) - f ( x .)] + [ f ( x , ) - f ( x ) ] 
+ + [ f ( xm ) - f ( xm - 1)] + [ f ( xm + 1 ) -f (xm)] + 

+ [ f (xn ) - f(xp- ) ] 
= [ J ( x ) - f (a) ] + ... + [ J (c) - f (xm- )] + [ f (xm+ 1 ) - f (c )] 

+ . + [ f (b ) -f ( x.- )] 


- 


. 


396 


பகுப்பாய்வு இயல் 


= { [ f ( x ) f - ( a ) ] + ..... + [ f (c ) | f ( xm- ) ]} 

+ {{ f (xm +1) -f (c)] + ... + [ f (b) -f (xn- )]} 
= v / + v2 

அப்படி C ஆனது ஒரு பிரிவினைப் புள்ளியுடன் ஒன்றாது , 
xj , Xi + 1 என்ற புள்ளிகளின் நடுவே இருக்கிறது என்க . 

அப்படியானால் , 
| f ( xi + 1 ) - f ( x; ) | = Tf ( xi + 1 ) - f (c ) | + Tf ( c ) - f ( x ;) | 


ஃ . vEVI + v2 


V ,, V , என்பவை முறையே [ a , c ] , [ c , b ] - ல் f . ன் மொத்த 
மாறல்கள் என்றால் , 

y , SV ,, v , SV ,. 


ஃ vsV , + V .. 


ஃ f ஆனது [ a , b ] - ல் வரம்புள்ள மாறலாகும் .. 


தேற்றம் 7 

a < c < b என்றும் , f ஆனது [ a , b ] - ல் வரம்புள்ள மாறல் என் 
றும் , V , VI , V , என்பவை முறையே [ a , b ] , [ a , c ] , [ c , b ] - ல் f- ன் 
மொத்த மாறல்கள் என்றும் கொண்டால் , 

V = V , + V ,. 


நிறுவல் 

தேற்றம் 6 - ன்படி , f ஆனது ( a , 5 ] -ல் வரம்புள்ள மாறல் என் 
பதால் , 1 ஆனது [ a , c ] , [ c , b ] யிலும் வரம்புள்ள மாறல்களே . 


1 . 


ஃ VSV : + V , 


V. , V , என்பவை முறையே , [ a , c ] , [ c , b ] - ல் f- ன் 


E > 0 என்க . 
மாறல்கள் என்க. 


II . V. 

... V : - > < y ; V, - > < , என்றவாறு ( a, c ] - யிலும் , , 
[ c , b ] - யிலும் ஒரு பிரிவினை இருக்கின்றது . 


III . * . V. + V . - ( < vi + v , 

f ஆனது [ a , b ] - ல் வரம்புள்ள மாறல் சார்பாதலால் , மேற் 
கண்ட [ a , c ] , [ c , b ] - ன் பிரிவினைகள் [ a , b ] - ல் ஒரு பிரிவினையை 


வரம்புள்ள மாறல் சார்புகள் 


397 


IV . v + V , SV என்றவாறு ஏற்படுத்துகின்றன . 

ஃ III , IV- லிருந்து 
V. V , + V , - _V என்பது தெளிவு . 

ஃ I , V- லிருந்து , 
V = V , + V , 


கிளைத் தேற்றம் 

ஒவ்வொரு இடைவெளியிலும் f ஆனது ஓரியல்பு என்றவாறு 
[ a , b ] - ஐ முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உள் இடைவெளிகளாகப் 
பிரிக்க முடியுமானால் , ஆனது [ a , b] - ல் வரம்புள்ள மாறல் சார் 
பாகும் . 


தேற்றம் 8 

[ a , b ] - ல் f ஆனது வரம்புள்ள மாறல் சார்பு என்க . c E [ a , b ] 
இடத்து f ஆனது தொடர்ச்சியாயுள்ளதென்க . அப்படியானால் 
x = c இடத்து V , P , N ஆகியவையும் தொடர்ச்சியாயுள்ளன . 
நிறுவல் 

a > 0 என்க . 

a < x < x , < ... < xn - 1 < c என்ற [ a , c ] - ன் பிரிவினை 
V ( c ) - SVSV ( c ) என்றவாறு உள்ளது . 

f ஆனது x = c இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளதால் , 8 > 0 , 
0 < c - x < 5- | f (x) - f(c) | < 3 

xn - 1 புள்ளியானது 0 < c - x < 8- ல் இருப்பதாக எடுத்துக் 
கொள்ளலாம் ; தவறில்லை ; இல்லாவிடில் புதிய புள்ளியொன்றைச் 
சேர்த்துக் கொள்க . 
| f ( c ) - f ( xn- 1) | < > 

2 


n - 1 


2 If ( x + 1 } -f (xr) | 


n - 2 
2. If ( xr + ) - f ( xr ) | + | f (xn ) - f (xn- 1 ) | 


398 


பகுப்பாய்வு இயல் 


n - 2 

2 | f ( xr + 1} - f (xr) | + | f ( c ) - f ( xn - 1) | 


11 


- 


r = 0 


G 


SV( xn = 1} + ) 


2 


SV ( c - 0 ) + ) , 

V ஆனது ஒரே முறை ஏறும் சார்பு . 


ஃ . V ( c ) - > < V [ c - 0)+ ) 


ஃ V (c ) < V ( c - 0 ) + 
ஃ V ( c ) SV ( c - 0 ) 
V ஆனது ஒரே முறை ஏறும் சார்பாதலால் , 
V ( c ) { V ( c - 0 ) 
ஃ V ( c ) = V ( c - 0 ) 
இதேபோல் , V ( c ) = V ( c + 0 ) என நிறுவலாம் . 


ஃ V ( c - 0 ) = Y ( c + 0 ) 
ஃ V ஆனது x = c இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளது . 


இதேபோல் P , N இவையிரண்டும் x = c இடத்துத் தொடர்ச்சி 
யுள்ளன என நிறுவலாம் . 


கிளைத் தேற்றம் 

வரம்புள்ள மாறல் தொடர்ச்சிச் சார்பை , இரண்டுமே ஓரியல்பு 
ஏறும் அல்லது இறங்கும் தொடர்ச்சிச் சார்புகளின் வேறுபாடாக 
எழுதலாம் . ( நிறுவுக ! ) 


பயிற்சிக் கணக்குகள் 


( 1 ) f (x ) = x sin 


sin - 


x > 0 


= 0 , 


, 


x = 0 


என்றால் , " ஆனது 


( 0. ) ல் தொடர்ச்சியுள்ளது , 


ஆனால் 


வரம்புள்ள மாறல் சார்பல்ல என நிறுவுக . 


1 


( 2 ) f ( x ) = x sin 


x > 0 


- 


0 , 


x = 0 என்றால் , 


ஆளது ( o . + ) ல் தொடர்ச்சியுள்ள வரம்புள்ள மாறல் 


சார்பெனக் காண்பிக்க . 


( 3 ) f ( x ) = > > > * < x = } 


= 0 , 


x = 0 


என்றால் [ 0 , 1 ] -ல் 1 ஆனது வரம்புள்ள மாறல் சார்பு என 
நிறுவுக . 


8 . 


வகையிடல் 
( Differentiation ) 


வகை நுண்கணிதத்திலே ( Differential Calculus ) நாம் 
ஏற்கனவே வகையிடல் தத்துவத்தை அறிந்திருப்போம் ; அதனை 
யொட்டிய கணக்குகளைப் பயின்றிருப்போம் . ஒரு மாறிச்சார்பின் 
வகைக்கெழு ( Derivative ) ஆனது வகையிடல் ( Differentiation ) 
என்ற சிறப்பு எல்லைச் செய்முறை(Special limit process ) யைப் 
பற்றியது என்பதையும் அறிவோம் ; இல்லாவிடில் இப்போது 
அறிந்து கொள்வோம் . இந்த அத்தியாயத்திலே வகைக்கெழு 
(Derivative ), வகையீட்டுக்கெழு ( Differentialcoefficient ) , வகையீட்டு 
நுண்ணெண் ( Differential ), வகையிடத்தக்கமை ( Differentiability ), 
வகைக்கெழு இருத்தமை ( Derivability) , வகையிடத்தக்க சார்பு 
( Differentiable function ) ஆகியவற்றைப் பார்க்கப் போகிறோம் . 

சார்பு f ஆனது இடைவெளி 1 - ன் மீது வரையறுக்கப்பட் 
டுள்ளதென்றும் , x.E I என்றும் கொள்க . 
x இடத்து மற்றொரு சார்பு 8 - ன் மதிப்பு ஆனது 

f ( x ) - f ( x ) 
g ( x ) = 


என்க . 


1 - ல் x- ஐத் தவிர மற்றெல்லா f- ன் வரையறை x இடத்து , 
g- ம் வரையறுக்கப்பட்டுள்ளது . g ( x . ) - க்கு ஒரு மதிப்பு கொடுத்து 
விட்டால் g- ன் வரையறை அரங்கம் 1 ஆகிவிடும் . 
இப்போது , I என்ற இடைவெளியின் மீது , x + x , என்றால் , 

f ( x ) - f ( x ) 
xEI- க்கு , 8 ( x ) 

என்றும் , x , இடத்து g- க்கு மதிப்பு 
இருக்கிறதென்றும் கொள்க . இப்போது g- க்கு வரையறை அரங்கம் 

lim 
I என்றால் , g ( x ) என்னவென்று பார்ப்போம். 


X - X ) 


வகையிடல் 


401 


* 


x + xo 


X - Xo 


என்றும் எழுதுவ 


X - Xo 


Xx.1 


X - Xo 


x - x . 


8.1 . 

வரை இலக்கணம் - வகைக் கெழு ( Derivative ) 
f ஆனது 1 என்ற இடைவெளியின் மீது வரையறுக்கப் 
பட்டுள்ளதென்றும் X என்பது -ன் ஒரு புள்ளியென்றும் கொள்க . 
lim f(x) –f ( xd) இருக்கிறதென்றால் , f- க்கு : 

x . இடத்து 
வகைக்கெழு இருக்கிறது என்போம் . 
இந்த எல்லையை f ( xo ) என்று குறியிடுவது வழக்கம் . 

lim f ( xo + h ) f ( ro ) 
இதனையே f ( x ) = 

h + 0 

h 
துண்டு . 
lim f (x ) - f (xo ) 

க்கு இடக்கை வகைக்கெழு (left hand 

lim f ( x ) -f ( xo ) 
derivative ) என்றும் , 

-க்கு வலக்கை வகைக் 
கெழு ( right hand derivative ) என்றும் பெயர் . இவற்றை முறையே 

lim f ( x ) - f ( x ) 
Lf ( x . ) எனவும் , Rf (x ) எனவும் குறியிடுவர் . 

x - Xo 
இருந்தால் , f- க்கு x = x இடத்து வகைக்கெழு காணத் தக்கமை 
உடைத்து ( derivable ) என்பர் . 
f ( x . ) இருக்க வேண்டுமானால் , 

( i ) Lf ( x ) இருக்க வேண்டும் . 
(ii) R f ( x ) இருக்கவேண்டும் . 

( iii ) Lf ( x ) = Rf ( x . ) 
8.2 . ஒரு இடைவெளியில் வகைக்கெழு காணத்தக்கமை ( Derivabi 

lity in an Interval ) 

f ஆனது திறந்த இடைவெளி ( a , b ) - ல் வரையறுக்கப்பட் 
டுள்ளதென்க . ( a , b ) - ன் ஒவ்வொரு புள்ளியிடத்து f ஆனது 
வகைக்கெழு காணத்தக்கமை உடைத்தென்றால் , (a , b) - ல் | ஆனது 
வகைக்கெழு காணத்தக்கமை உடைத்து என்பர் . 

அதாவது , ( a , b ) - ல் ஒவ்வொரு புள்ளியிடத்து f- க்கு ஒரே 
முறை வகைக்கெழு இருக்கவேண்டும் . 

இப்போது , 1 ஆனது மூடிய இடைவெளி [ a , b ] - ல் வரையறுக் 
கப்பட்டுள்ள தென்க . 

a < x . < b , ஒவ்வொரு x . -க்கும் f ( x . ) இருக்கிறது என்றும் , 
Rf ( a ), Lf ( 6 ) - ம் இருக்கின்றன என்றும் இருந்தால்தான் f ஆனது 
[ a , b ] - ல் வகைக்கெழு காணத்தக்கது ஆகும் . 

ப . இ . - 26 


- 


402 


பகுப்பாய்வு இயல் 


8.3 . வகைக்கெழுவிற்கு வரைபட விளக்கம் 

(Geometrical 
Interpretation of the Derivative) 

( xo + h , f(xo + h ) 


y = f ( x ) 


1 


f ( xo + h ) - f ( x 


Pkofba ) 


ப 


h 


* x 


O / T 


N 
Xoth 


Xo 


படம் 64 


x . ஆனது [ a , b ] - ன் உள் ஒரு புள்ளி . f ( x ) தான் படத்தில் 
காணப்படும் வளைகோடு . 


OM = xo , ON = xo + h , PM = f (xo) , QN = f ( x + h ) 

PQ ஆனது x அச்சுடன் அமைக்கும் கோணம் 9 ஆரை 
யன்கள் எனில் , APQR- லிருந்து , 

QR f ( x + h ) -f ( x . ) 
tan 0 
PR 

h 


வளைகோடு வழியே Q ஆனது P- ஐ நெருங்க , QR- ம் PR- ம் 
0 - ஐ நெருங்குகின்றன . எல்லையில் நாண் QP ஆனது P இடத்து 
வளைகோட்டுக்கு PT என்ற தொடு கோடாகின்றது . 

எல்லையில் 0 ஆனது தொடுகோடு X அச்சுடன் அமைக்கும் 
கோணம் / ஆகின்றது . 

lim f (xo + h ) - f ( xo) 
ஃ f ( x ) = 

h - O 


lim OR 
Q > P PR 


lim 

tan a = tany 
8 . 


வகையிடல் 


403 


ஃ f ( x ) என்பது y = f ( x ) வளைகோட்டில் x = x . புள்ளி 
யிடத்துத் தொடுகோட்டின் சாய்வு விகிதம் ( Slope ) ஆகும் . 


84. கணக்குகள் 

1. f ( x ) = x என்றால் f ஆனது [ 0 , 1]-ல் வகைக்கெழு காணத் 
தக்கதென நிறுவுக . 


வரை இலக்கணத்தில் கண்டவாறு , திறந்த இடைவெளி 
( 0 , 1 ) -ன் யாதாமொரு புள்ளி 8. இடத்தும் , 0 இடத்தும் , 1 இடத்தும் 
f- க்கு வகைக்கெழு இருக்கிறதென்று நிறுவினால் போதும் . 


( 0 , 1 ) -ன் அகத்துள்ள புள்ளி ( Interior point ) x . என்க . 


.. f ( x ) = h - o 


lim f ( xo + h) -f ( xo) 
+ 

h 


lim ( x + h ) - x 
h + 0 h 


lim 


lim h ( 2x + h ) 
h - 0 h 


h - 0( 2x . + h)= 23. 


இப்போது , 


f ( 0 ) = Rf ( 0 ) 


lim f ( 0 + h ) - f ( 0 ) 
h + 0 + h 


lim 


lim h : - 0 
h + 0 + 

h 


lim 

h = 
h + 0 + 


h- ) (0 + h ) = 0 


f ( 1 ) = Lf ( 1 ) 


lim f ( 1 + h) -f ( 1 ) 
h + 0 

h 


lim 


lim ( 1 + h ) -1 
h + 0 h 


1-0-2 + 


lim 


-02 - h = 2 


ஃ f ஆனது [ 0 , 1 ] -ல் வகைக்கெழு காணத்தக்கது . 


x = 0- க்கு , 2x ஆனது 0 ஆனதாலும் , x = 1 க்கு 2x ஆனது 
2 ஆவதாலும் , f ( x ) = 2x என்றெழுதலாம் . 


| 


404 


பகுப்பாய்வு இயல் 


( 2 ) f ( x ) = Vx என்றால் , f ( 1 ) என்ன ? 


lim Vi + h - 1 
வரை இலக்கணப்படி f ( 1) = 

h+ 0 h 


lim (V1 + h - 1 ) ( VI + h + 1 ) 
h + 0 

( V1 + h + 1 ) 


h 


lim 1+ - 1 


h - oh ( VI + h + 1 ) 


lim h 

1 
1–0 1 + + 2 


- 
-- 


- 


YA 


( 4,2 ) 


A 


( 
11 
) Y = 
VX 


படம் 65 


( 3 ) f ( x ) = x என்றால் ஒவ்வொரு x- க்கும் f ஆனது வகைக் 
கெழு காணத்தக்கதென நிறுவுக . 


f (x ) = 


lim f ( x + h ) - f ( x ) 
h + O 

h 


lim x + h - x 
h + 0 h 


lim 
h + 0 


- 


limh 
-ok 


1 


t . 


| 


ச 


வகையிடல் 


405 


Y 


y = x 


வரைபடத்தில் 

tan 450 = 1 


45 


4x 


- 


= f ( x ) 


என்பதை நோக்குமின் ! 


படம் 66 


என்றும் 


(4 ) f ( x) = 0 , 

x = 0 
x > 0 

KO 
ஆராய்க . f- ன் வரையறை அரங்கம் ( -1 , 1 ) என்க . 
( குறிப்பு : மேலேயுள்ளதை , f (x ) = / x | 

எழுதலா 
மல்லவா ? ) 
வரை இலக்கணப்படி , 

lim 
( ( 0) = 

| 0 + h | -101 
h + 0 

h 
lim | h | 

+ 0 h 

Th | 
8 ( h ) = 

h 


- 


என்க . 


YA 


y = / x / 


y = 1x | 


457 


45 . 


x 
| 


படம் 67 


பகுப்பாய்வு இயல் 


406 


S ( h ) 


I hi 


g( h ) = h 


+1 


* 


h 


p 


படம் 68 


வரை படத்திலே உள்ளபடி , ஸிக்னம் சார்புக்கு எல்லை இல்லை ; 
lim | h | 

இல்லை . ( காண்க : அத்தியாயம் 5. செய்த 
h- ) h 
கணக்குகள் ) 

ஃ f ( 0 ) இல்லை . 


மற்றொரு முறை 

lim f (0 + h ) - f ( 0 ) 
Lf ( 0) = 
h + 0 

h 


lim f ( h ) -f ( 0 ) 
h -- 0 h 


lim 


lim - h - 0 
h + 0 h 


- 


-1 


-1 . 


- 


lim fo + h ) - f0) 


Rf ( 0 ) = ho+ 


lim f ( h ) - f ( 6 ) 
h - 0 + h 


lim 


lim h - 0 
h + 0 + h 


-- 


. 


ஃ Lf ( 0 ) + Rf ( 0 ) 
ஃ . f ( 0 ) இல்லை . 

நோக்குங்கள் : x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் 
உள்ளது . 


வகையிடல் 


407) 


பிறிதொருவிதம் 

M என்பது மெய்யெண் என்க . = 1 என்றும் , 8 > 0 என்றும் 
கொள்க . x > 0 , x , < 0 , | x : - 0 | < 8 | x , - 0 | <் என்றவாறு 
எண்கள் x, , x , என்பவை ( -1 , I ) - ல் இருக்கட்டும் . 
f ( x ) - f (0 ) 

| x , I - 10 || 

- M | = | l - M | 

| 

X. 
f ( x ) - f ( 0 ) 

M 

-1 - M 
-0 
M 40 என்றால் , | 1 - M = 3 
M > 0 என்றால் , | -1 - MI > 5 

lim f ( x ) - f (0 ) 
ஃ 

x - 0 * -0 


இப்போது 1 


xa 


இல்லை . 


( 5 ) f- ன் வரையறை அரங்கம் [ 0,1 ] என்க . 

1 
ff ( 

0 < x = 1 


f ( 0 ) = 0 
என்றால் f ஆனது ) இடத்து வகைக்கெழு காணத்தக்கதா ? 
lim f ( 0 + h) -f ( 0 ) lim h sins- ) lim 1 

sin 
h + 0 h 

h - O h h - 0 h 


M ஒரு மெய்யெண் என்க . ( ம் ) = sin o< i< 1 என்க . 


M = 0 என்க . E = 1 என்றும் , 8 > 0 என்றும் கொள்க . 
1 

1 
< 6 என்றவாறும் 0 < * < 1 என்றவாறும் ஒரு நேர் முழு 
N 

N 
எண் N உள்ளது . 
2 

2 
E 

< 8 . 
( 4N +3 ] * 
2 

( 4N + 317 
g 

MM sin 

MM 
(4N + 3 ) 

2 

-1 - M / > 1 = 3 . 
இப்போது , 


< 3 
(4N - 3 , 


M < 0 என்க , 


408 


பகுப்பாய்வு இயல் 


2 

2 
0 

E ( 0,1 ) 
( 4N + 1) * 

(4N + 1) * 
2 

( 4N + 1 ) * 

M 
g ( 4N + 1 ) 

2 

= 11 - M | > 1 = s . 
ஃ x ஆனது 0 - ஐ அணுக , 8 ஆனது M- ஐ அணுகவில்லை . 
lim 

lim 1 
.. 

. 

h + 0 


- 


sin 


இல்லை . 


h - 08 (h) இல்லை . 


ஃ . f ( 0 ) - ம் இல்லை . 


( 6 ) f ன் வரையறை அரங்கம் [ 0 , 1 ] என்றும் 

1 
) = 

0 < x51 


- 


0 , x = 0 
என்றால் f ( 0 ) உண்டா ? 
lim f ( h ) - f0 ) lim h’sin | -0 
h + 0 h - 0 h - 0 h 


lim 

1 
h sin 
h - 0 

h 


) 


E > 0 , = 5 என்க . 

1 
hE ( 0 , 1 ) , 0 < Th -0 | < 8 + = 8 > 1h | 2 | hsin | 
0 1 < > | 

h 

| f(h) -0 / 
+ | f ( h ) -0 | < a 

1 
.. lim h sin 0 . 

h 


- 


ஃ f ( 0 ) 


= 


0 


X 


( 7 ) 


f ( x ) 


x10 


1 + el / x 


-- 


- 


0 , 

0 
என்றால் f ( 0 ) இருக்கிறதா ? 

lim f ( 0 + h ) -f ( 0 ) 
Rf ( 0 ) 

h + 0 + h 


வகையிடல் 


409 


h 
lim 1 tel/ h 
h- + 0 + h 


0 


Jim 1 
h-+01 + ellb 


lim ei / h = 0 
h → 0 


1+ 


el /h 


1 

0 
lim 
h_0 
lim f ( 0 - h ) -f ( 0 ) 
h → 0 h 


Lf ( 0 ) = 


h > 0 


lim 
h- + 0 


h 
lte - 1 / h - O 


lim 1 
h - 01 + eil /h ) 


14-1 


1 + 0 


-h 


lim 

e- ( 1 / h ) = 0 
h0 


Rf ( 0 ) + Lf (o ) . 
... f ( 0 ) 20 . 


( 8 ) f ( x ) = x , xe [ 0, 1 ] 

= 2x - 1 , x21 . 
STGOT MO f ( 1 ) OT HOT SOT ? 


h > 0 , Rf ( 1 ) = 


lim f ( 1 + h )-f ( 1 ) 
h0 

h 


lim { 2 ( 1 + h ) -1 } - { 2 (1 )-1} 
h + 0 

h 


lim 1+ 2h - 1 
h.0 h 


2 


h > 0 , Lf ( 1 ) = 


lim f ( l - h ) -f ( 1) 
h -- 0 -h 
lim ( 1 - h ) -1 

1 
h0 ch 


Rf ( 1 ) + Lf ( 1) 
.. f ( 1 ) 2020 . 
300w , f ( 1 + h ) = 2 ( 1 + h ) -1 = 1 + 2h 

f ( 1 - h ) = 1 - h 


410 


பகுப்பாய்வு இயல் 


lim 


.. f ( 1 + 0 ) = 


--07( 1 + h ) = 


lim 

( 1 + 2h ) = 1 
h + 0 


f ( 1-0 ) = 


- 


lim 

lim 
" f (l - h) = - 

( 1 - h ) = 1 
0 


f ( 1 + 0 ) = f (1-0) , 
தொடர்ச்சியாய் உள்ளது . 


ஃ f ஆனது x = 1 இடத்துத் 


85. தொடர்ச்சியும் , வகைக்கெழு இருத்தமையும் ( Continuity and 

Existence of Derivative ) 
தேற்றம் | 

f என்னும் சார்பு இடைவெளி 1 - ல் வரையறுக்கப் பட்டுள்ள 
தென்றும் , 1 - ல் x , இடத்து f ஆனது வகைக்கெழு காணத்தக்கது 
என்றும் கொண்டால் , 1 ஆனது x , இடத்துத் தொடர்ச்சியாய் 


உள்ளது . 


( குறிப்பு : இஃது , வகைக்கெழு காணத்தக்கமைக்கு வேண்டிய 
நிபந்தனை . ) 


நிறுவல் 

f ஆனது X. இடத்துத் தொடர்ச்சியாய் இருக்கவேண்டுமானால் , 
lim 

f x ) = f ( x ) என்று நிறுவினால் போதும் . 
X - Xo 

lim 

[ f (x ) - f ( x .)] = 0 என்று காண்பித்தால் போதும் . 


அதாவது , x - x . 


lim 
இப்போது , [ f ( x ) - f ( x )] = 

x + x ) 


lim [ f ( x ) -f (x ) 

( 1 - x . 
x + xo 


lim f ( x ) - f ( x ) 
f ஆனது வகைக்கெழு காணத்தக்கதென்பதால் . 

x - Xo 


இருக்கிறது . 


lim 

( x - x . ) - ம் இருக்கிறது 
x + x0 

lim f( x ) - f ( x .) ) 
x - x ) 

x + x . X - X . 


tix . (7( p - s ) ( x - s ) ) -( in t(s) (x ) 

( Aly (x-s ) 


= f ( x . ) . 0 = 0. 


வகையிடல் 


411 


lim [f (x)- f(x )] = 0 


x + x . 


ஃ ஆனது . இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


மேற்கண்ட தேற்றத்தை , ஒரு புள்ளியிடத்து ஒரு சார்புக்கு 
முடிவுள்ள வகைக்கெழு இருக்க வேண்டுவதற்கு வேண்டிய 
நிபந்தனையாவது , அச்சார்பு அப்புள்ளியிடத்துத் தொடர்ச்சி 
யுள்ளதாயிருத்தல் வேண்டும் என்றும் எழுதலாம் . இதனைக் 
கீழ்க்கண்டவாறும் நிறுவலாம் : 


x = x , இடத்து f- க்கு முடிவுள்ள வகைக்கெழு இருக்கிறதெனக் 
கொள்க . இதனை என்க . 
lim f ( x + h ) -f ( x ) 

= a , h > 0 . 
h + 0 

h 
f ( x + h ) - f ( x ) 
ஃ . 

h - 0 + : + 0 . 
h 


ஃ [ f ( x + h ) - f ( x ) = ( a / + s ) 
6 முடிவுள்ளதென்பதால் , - 0 என்னும்போது , 
| f ( x . + h ) - f ( x ) | +0 . 
lim 

f ( x + h ) = f ( x ). 
h + 0 
ஃ f ஆனது x = x . இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


மிக முக்கியமான குறிப்பு 

இந்தத் தேற்றத்தின் மறுதலை உண்மையாகாது . அதாவது , 
இந்தத் தேற்றத்தின் நிபந்தனையாவது போதியதல்ல . இதனை 
நிறுவ , சில உதாரணங்களைத் தந்தால் போதும் . 


f ( x ) = | x | என்க . f- ன் வரையறை அரங்கம் ( -1 , 1 ) என்க . 
யாதாமொரு CE ( -1 , 1 ) என்க . < 0 என்க . 6 = 3 என்க. 


xE ( -1 , 1 ) , Ix - c | < 6+ If ( x ) - f (c) || = x ! - \ c || S | x - c | < 6 = E 
f ஆனது C இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளது . 

C ஆனது 
0 ஆகவும் இருக்கலாம் . 

ஃ f ஆனது 0 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


E 


412 


பகுப்பாய்வு இயல் 


1 


lim f ( 0 + i ) -f (0) 
Rf ( 0 ) = 

h > 0 h 

lim f ( 0 - h) - f ( 0 ) 
Lf ( 0 ) = 

h + 0 


lim Th | -0 
h- + 0 h 
lim | -h ) -0 
h + 0 -h 


- 


lim 

h 
h - 01 h 


- 


-- 


( 


ஃ f ( 0 ) இல்லை , ஏனெனில் Rf ( 0 ) + Lf ( 0 ) 
.x = 0 இடத்து f ஆனது வகைக் கெழு காணத்தக்கதல்ல . 
ஆனால் x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ள ,பது . 


1 


மற்றொரு உதாரணம் : f (x ) = xsin 


* > * 0 


= 0 , 


-- 


என்றால் , " ஆனது எல்லா x- க்கும் தொடர்ச்சியாய் உள்ளது . 
ஆனால் x = 0 இடத்து f- க்கு வகைக்கெழு இல்லை . 


தேற்றம் 2 

f ( x ) = மாறிலி K என்றால் f- ன் வகைக்கெழு பூச்சியமாகும் . 


நிறுவல் 

lim f ( x + ) - f ( x ) _ lim K - K 
h0 h 

h+ 0 h 


0 


தேற்றம் 3 

f ( x ) = x என்றால் f- ன் வகைக்கெழு 1 ஆகும் . 
நிறுவல் 

lim f (x + h ) - f ( x ) lim xth - x lim 
h - 0 h h - 0 h 

h - O 


1 = 1 


மாதிரிக் கணக்குகள் 
( 1 ) f ( x) = + Vx , x 20 

= -VTx | , x < 0 
என்றால் x = 0 இடத்து f- ன் தொடர்ச்சியையும் வகைக்கெழு 
காணத்தக்கமையையும் ஆராய்க . 


வகையிடல் 


413 


lim 


lim 


-V | x | = 0 


x - o- f (x) = 


lim 


lim 

f ( x ) = 
x + 0 + 


x -o + Vx = 0 


lim 


. 


f ( x ) = 0 


மேலும் f (0 ) = 0 
ஃ f ஆனது x = 0 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 

lim f (h- f ( 0) lim -VTh | 0 
Lf ( 0 ) = 
h + 0 h 

h + 0 

h 
lim / VTh 

lim VTT 
h - 0 --h 

h + 0 + ( V Th | 
lim 1 

lim 1 
h + 0 + VTh | 

h - 0+ Vh 
lim f ( h ) - f ( 0 ) 

lim Vh - 0 
Rf ( 0 ) = 

h h - 0 + 

h 


- 


( Y 


) 


- 


- 


h - 0 + 


3 


lim 1 

+0 . 
h + 0 + Vh 
ஃ f ( 0 ) = + 

ஃ f ஆனது x = 0 இடத்து முடிவற்ற எண்ணை வகைக்கெழு 
வாகக் கொண்டுள்ளது . 


( 2 ) f- ன் வரையறை அரங்கம் [ 0 , 1 ] என்றும் , 
f ( x) = x , [ 0 , 1 ] 

= 1 - x , (1 , 1 ] 
என்றும் கொண்டால் , ஆனது x = } இடத்துத் தொடர்ச்சி 
யாயுள்ளது என்றும் , ஆனால் அவ்விடத்து வகைக்கெழு காணத் 
தக்கதல்ல என்றும் காண்பிக்க . 


f ( + h) = 1- ( + h ) = } -h . 
lim 

lim 
ஃ f ( } + 0 ) = 

( - h ) = . 

h -- 0 
f (l - h ) = z - h 


h- of ( + h)= 


414 


பகுப்பாய்வு இயல் 


lim 


lim 


ஃ f (! - h ) = 


h - of (s - h )= 

h0 (1 - h ) = } . 


- 


ஃ f ( +0) = f (1-0) = 1 . 
மேலும் , f (i ) = } 
ஃ f அனது x = } இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 

lim f } + h ) -f (3 ) 
Lf ( ) ) = 

h - 0 


h 


lim f ( -h ) -- f ( 1 ) 
h - O -h 


lim f { 1 - h ) - , 

= 1 
h - O --h 


Rf (!) 


- 


lim f ( + h ) -f ( 1 ) 
h + 0 + 

h 
lim (z. - h) --- -1 
h + 0 h 


Lf ( l ) + Rf ( 1 ) 
ஃ . f ஆனது x = 1 இடத்து வகைக்கெழு காணத் தக்கதல்ல . 


( 3 ) f ( x ) = x , 05x < 1 


= 2 - X , x = 1 
என்றால் x = 1 இடத்து f- ன் தொடர்ச்சியையும் , வகைக்கெழு 
காணத் தக்கமையையும் காண் . 


lim 


lim 


f ( 1 + 0 ) = 


* 


- 


h - 01 ( 1 + h ) 


h +) { 2-( 1 + h } } 


lim 
h + 0 


1 = h = 1 


lim 


f ( 1-0 ) = 


lim 

f ( I - h ) 
+0 


h + ) { 1 - h } = 1 


f ( 1 + 0 ) = f (1 - 0 ) = 1 
f ( 1 ) = 2-1 = 1 


ஃ . f ( 1 + 0 ) = f (1-0) = f ( 1) 
. f ஆனது x = 1 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


வகையிடல் 


415 


lin f (l + h) 

f (l), h > 0 


Rf ( 1 ) = 

h + 0 


h 


- 


lim 1 - h - 1 
h + 0 h 


lim 

( -1 ) = - 1 
h + 0 


Lf ( 1 ) 


lim f ( 1 - h ) - f ( 1 ) 

-h 





lim 1 - h - 1 
h + 0 -h 


lim 

1 = 1 
h+ 0 


Lf ( 1 ) + Rf ( 1 ) 

ஃ ( 1 ) இல்லை . 


( 4 ) f ( x ) = 2 + x , x 20 

= 2 - X , x < 0 


என்றால் x = 0 இடத்து f- ன் தொடர்ச்சியையும் , வகைக்கெழு 
காணத்தக்கமையையும் ஆராய்க . 


lim 


f ( +0 ) = 


h -o f (0 + h ) = 


lim 

2 + h = 2 
x + 0 


lim 

lim 
f ( -0 ) = f ( 0 - h ) = 2 + h = 2 
h + 0 

h + 0 
f ( +0 ) = f ( -0 ) = 2 
மேலும் f ( 0) = 2 + 0 = 2 
ஃ f ( +0 ) = f ( -0) = f ( 0 ) 
ஃ f ஆனது ) இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளது . 


Rf ( 0 ) 


lim [ f ( 0 + h ) - f( 0 ) 
h + 0 

h 


199), h > 0 


lim 2 + h - 2 
h+ 0 h 


| 


Lf ( 0 ) - 

) 


# [10-1) -1(0) 


f ( 0 - h ) - f ( 0 ) 

h 


h > 0 


fo ) 
[ t ? -- 


lim [ 2 + h - 21 
h + 0 h 


= 


416 


பகுப்பாய்வு 


Rf ( 0) Lf (0 ) 
f ( 0 ) இல்லை . 

Xel / x 
( 5 ) f ( x ) = என்றால் x = 0 இடத்து f- ன் தொடர்ச் 

1 + el / x 
சியையும் வகைக்கெழு காணத் தக்கமையையும் பற்றி ஆராய்க . 
f ( 0 ) = 0 என்க . 


lim 


lim 


f ( +0)= -- f (0+ h); 


lim hel / h 
h + 01 + el / h 


h 
h + 0 e- ( 1 / h ) + 1 


h 


lim 


- 


0 


- 


0 
0 + 1 


h + 0 


e ( l / h ) +1 


) 


lim 

lim --hel / -h 
f ( -0 ) = - f (0 - h) = 

h + 01 + ell - h 


- 


lim 
h - 0 


- ( mass) 


0 
-0 .. 

1 + 0 


1 + ell ( 1 / h ) 


ஃ f ( +0) = f ( -0 ) = f ( 0 ) 


Rf ( 0 ) = h -- 0 


in [f 10 + 1) 10 ) 

] >0 
- 


lim 

hel / h 
h - 0 | 1 + el/ h 


h 


el / h 


- 


lim 
h +01 + e1 / h 


lim 1 
h + 01 + e- { 1 / h ) 


- 


= 1 


Lf ( 0) = 


lim f ( 0 - h ) -f ( 0 ) 
h + 0 h 


h > 0 


lim 
h + 0 


1 - he- ( 1 / h ) 

1 + e ( 1 /h ) 


-0 


lim 

P- ( Ih ) 
h + 01 + e- 1 /h ) 


0 
1 + 0 


0 


வகையிடல் 


417 . 


Rf ( 0) + Lf ( 0 ) 
ஃ f ( 0 ) இல்லை . 
( 6 ) f- ன் வரையறை அரங்கம் [ 0 , 1 ] என்க . 
f ( x ) = 0 , [ 0 , 1 ) 

= 1 , x = } 

= 2 , ( 1 , 1 ] 
என்றால் x = } இடத்து f- ன் தொடர்ச்சியையும் , வகைக்கெழு 
இருத்தமையையும் ஆராய்க . 

lim 
f ( } + 0 ) = f ( } + h ), h > 0 

x + a 


= 


lim 

2 = 2 
h - 0 


lim 


f ( 4-0 ) = f( 4 - h ), h > 0 


lim 

0 = 0 

h - O 
f ( } + 0 ) #f ( H - 0 ) 

ஃ x = 1 இடத்து f- க்கு முதல்வகை , அல்லது , 
தொடர்ச்சியின்மை உள்ளது . 

lim [ f ( l - h) - f ( 
Lf ( 1 ) = 

h > 0 
h + 0 -h 


தாரணத் 


[ {{-1) 10 ). 
H = [ = ] - 


= + o 


lim [ f ( } + h ) -f ( ) 
Rf ( ! ) = 
h + 0 

h 


h > 0 


= 


lim ( 2-1 
h + 0 h 


Lf ( ! ) = Rf ( ! ) = + o 
ஃ f ( ! ) = + a 
( 7 ) f (x) = Vx , x20 

= V - x , x < 0 
ப.இ. - 27 


418 


பகுப்பாய்வு இயல் 


என்றால் x = 0 இடத்து f -ன் தொடர்ச்சியையும் , வகைக்கெழு 
காணத் தக்கமையையும் ஆராய்க . 


lim 


lim 


f ( +0) = 


h + of ( 0 + h ) = 

hoVr = 0 
h - o1(0-1)- 

h + oVh = 0 


lim 


lim 


f ( -0 ) = 


மேலும் f (0) = 0 (கணக்கில் கொடுத்துள்ளபடி ) 
ஃ f ( +0) = f ( -0 ) = f ( 0 ) 
f ஆனது ) இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 

lim f ( 0 + h ) - f ( 0 ) 
- 


Rf ( 0 ) = h - o 


h 


1 


lim Vh - 0 
h + 0 h 


- 


lim 
h + 0 


V 


h 


h 


Lf ( 0 ) = h > 0 


lim f (0 - h ) - f ( 0 ) 

-h 


= 


00 


lim vh - 0 

lim 1 
h - O 

h + 0 

Vh 
Rf (0) + Lf (0) 
ஃ x = 0 இடத்து f ஆனது வகைக்கெழு காணத் தக்கதல்ல . 

1 
( 8 ) f ( x ) = x sin x + 0 


. 


X 


=0 . 


, 


x = 0 


என்றால் x = 0 இடத்து -ன் தொடர்ச்சி , வகைக்கெழு ஆகிய 
வற்றை ஆராய்க . 


lim 


1 


lim 


lim 


lim 


x2 Sin 
x + 0 


* ( x sin :) 


1 
x sin 

X 


x 


x + 0 * 


20 . 


- 


lim 

1 
X sin 
x- + 0 


S1 


இப்போது sin - | - 

| x sin : | 


* 


S | x | 


வகையிடல் 


419 


lim 
* + 0 


x sin 

X 


| 


lim 
4 | x | = 0 
x + 0 


1 


ஃ . 


lim 

x sin 
* + 0 


- 


0 . 


lim 

1 
xå sin = 0 0 = 0 . 
x0 

X 


மேலும் f ( 0) = 0 , கணக்கில் கொடுத்துள்ளபடி . 
ஃ x = 0 இடத்து f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளது . 

lim f ( 0 + h ) - f ( 0) 
Rf ( 0 ) = 

h > 0 
h + 0 h 


h sin 
lim 
h + 0 h 


1 
h 


lim 

1 
h sin = 0 
h + 0 

h 


Lf ( 0 ) = 


lim f ( 0 - h ) - f ( 0) 

- , > 
h > 0 
h - 0 --h 


ha sin 


1 
h 


lim 
h + 0 


lim 1 

h sin = 0 
h + 0 


Rf ( 0) = Lf ( 0) 
ஃ f ( 0 ) இருக்கிறது . 


தேற்றம் 3 

f என்ற சார்புக்கு x = x . இடத்துத் தொடர்ச்சியில்லையானால் , 
அப்புள்ளியிடத்து f- க்கு முடிவுள்ள வகைக்கெழு கிடையாது . 


E > 0 


நிறுவல் 

x = x , இடத்து | ஆனது தொடர்ச்சியற்றது என்க . 
( 1 ) .. 

என்றால் , 8 > 0 , Th | < 8+ | f ( x . + h) - 
f ( x ) | 4 ஆனால் x = x . இடத்து f- க்கு முடிவுள்ள வகைக்கெழு x 
இருக்க வேண்டுமென்றால் , 

lim f ( x . + h ) -f ( x ) = a 
h + 0 

h 


420 


பகுப்பாய்வு இயல் 


lim 

lim 
ah 

என் றா க 
அதாவது 0 f ( xo + h ) -f ( x ) = 

வேண்டும் . 
= 0 என்றாக வேண்டும் . 


அதாவது | f ( x . + h ) -f ( x ) | < s , Th | < 6 என்றாக வேண் 
டும் . ஆனால் இது (i ) - ன்படி சாத்தியமாகாது . 

.. x = x , இடத்து f- க்கு வகைக்கெழு இல்லை . 


உதாரணம் 

f x = 0 என்றால் அத்தியாயம் 6 - ல் , x = 0 இடத்து 
f ஆனது தொடர்ச்சியற்றது எனப் படித்தோம் . 


if (x ) = 1 


X 


lim f ( 0 + h) -f ( 0 ) 
Rf ( 0 ) = 
h + 0 

h 


lim 
h + 0 


1 
h 


- f ( 0 ) 

இது இல்லை 


1 


-- 


lim 
h- + 0 


f ( 0 ) 


lim f ( 0 -h ) - f ( 0 ) 
Lf ( 0 ) = 
h + 0 

h 


h 


h 


இல்லை . 


ஃ f- க்கு x = 0 இடத்து வகைக்கெழு இல்லை . 
அப்படியே f ( x ) = c , x = 0 என்றாலும் கூட , 


Rf ( 0 ) = + 00 , Lf ( 0 ) = - 0 . ஃ Rf ( 0 ) + Lf ( 0 ) 
ஆதலால் இப்போதும் , f- க்கு x = 0 இடத்து வகைக்கெழு இல்லை . 


| 


X - Xo 


86. f- ன் வரையறை அரங்கம் | என்றும் -ன் ஒரு புள்ளி x . 
என்றும் , f ( x ) இருக்கிறதென்றும் , f ( x ) = முடிவுள்ள எண் a 
என்றும் கொண்டால் , < > 0 - க்கு 

f 
0 < | x - x | < 8் 

I 
6 > 0 இருக்கிறது என்று கண்டோம் . 
இதனையே , 

f ( x + h) - f ( x ) 
< > 0 , 8 > 0 , 0 < [ h ] < 6+ 

h 

E 
என்றும் எழுதலா மெனக் கண்டோம் . 


வகையிடல் 


421 


ஒவ்வொரு >0- க்கு , 


தேற்றம் | 

f- ன் வரையறை அரங்கம் இடைவெளி / என்றும் , 1 - ன் ஒரு 
புள்ளி x . என்றும் கொண்டால் , x . இடத்து f- க்கு வகைக்கெழு 
இருக்க வேண்டுவதற்கு வேண்டிய போதிய நிபந்தனையாவது , 
f (x ) - f (xo ) _ f (x ") - f ( xo ) 

< என்ற 
M - Xo 

x " -x0| 
வாறு ( xo - 8 , x + 6 ) அண்மையில் x , x " என்ற இரு புள்ளிகள் 
இருக்கவேண்டும் . 

( குறிப்பு : இது வகைக்கெழு இருத்தமைக்கு “ வேண்டிய 
போதிய " நிபந்தனையாகும் .) 


| 


நிறுவல் 


lim f ( x ) - f ( xo) 


f ( x ) = 


X - Xo 


X - Xo 


f ( x ) - f ( x ) 


8 ( x ) = 


என்க. 


- 


lim 
அப்போது f ( x ) = 

X> Xo 


g ( x ) 


அத்தியாயம் 5 - ல் எல்லை இருப்பதற்கு வேண்டிய போதிய 
நிபந்தனைத் தேற்றத்தைப் படித்தோம் . அதன்படி , 4 > 0 - க்கு , 

| g (x ) - g ( x") | < என்றவாறு புள்ளிகள் x , x " என்பவை 
( xo - 6 , xo + 8 ) ல் இருக்கவேண்டும் . ( இதனை இங்கே நிறுவுக ! ) 

f ( x ) - f ( x ) f ( x " ) -- f ( x . ) 
அதாவது 

KE 


f 


| 


| 


x -30 


x " - 30 


என்றவாறு ( xo - 6 , x . +8 ) -ல் புள்ளிகள் x , x " இருக்கவேண்டும் . 


தேற்றம் 2 

) -ன் வரையறை அரங்கம் , 1 இடைவெளி என்றும் , -ன் ஒரு 
புள்ளி 3. என்றும் , -க்கு . இடத்து முடிவுள்ள வகைக்கெழு 
உள்ளதென்றும் கொண்டால் , ( x . - 8 , x + 6 ) அண்மையில் எந்த 
x- க்கும் If ( x ) -f ( x ) | < M | x - x . | என்றவாறு நேர் எண் M 
இருக்கிறது . 


நிறுவல் 

x = x . இடத்து -க்கு முடிவுள்ள வகைக்கெழு இருப்பதால் , 
( x . - 5 , x + 6 ) அண்மையில் எந்த x- க்கும் ஒவ்வொரு > 0 - க்கு 


422 


பகுப்பாய்வு இயல் 


| T -.- ( x . ) < s என்பது உண்மையாகும். 


= 1 என்க . 


| | /(x)-fs | - | I (x )| | 


| 


f ( x ) - f ( x ) 
X - 3 

-f ( x ) 11 


அதாவது , 


| f ( x . ) | -1 < 


f (x ) - f ( x ) 

x - x .. 


| ( ) 


< lf (x ) | +1 


f (x ) - f ( x ) 


* | 1x = 1 | < 1+ 


< 1+ [ f ( x ) | 


அதாவது , 
| f ( x ) - f ( x .) | 

< 1+ | f ( x ) | 
| x - x . | 


| f ( x) -- f (x ) | < [ 1+ f ( x . ) | ] | x - x . | 
1+ [ f ( xo ) | = M என்றால் 

f ( x ) = f ( xo ) | < M | , x - xo , xe ( x ) -8 , xo + 6 ). 


குறிப்பு 

( 1 ) | f (x ) - f ( xa ) | < M | x - x | -க்கு லிப்ஷிட்ஸ் ( Lipschitz 
நிபந்தனை என்று பெயர் . 


( 2 ) If (x ) -f ( xo) | < M | x - x | என்றாலே f ஆனது x = x . 
இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . எப்படியெனில் , 


E 


| x - x | 


= 8 > 0 என்றால் 
M 


E 


| f ( x ) -f ( xo ) | < M . 


€ , 


ஃ . x இடத்து , f- ன் தொடர்ச்சிக்கான நிபந்தனை நிறை 
வேற்றப்பட்டது . 


தேற்றம் 3 

f- ன் வரையறை அரங்கம் இடைவெளி / என்றும் , x , என்பது 
-ன் ஒரு புள்ளியென்றும் , 3. இடத்து f- க்கு முடிவுள்ள வகைக் 
கெழு இருக்கிறதென்றும் கொண்டால் , 


வகையிடல் 


423 


n = h 


if (xo + h) - f( x . ) 

lim 
= f (x ) + n , 
h 

h + 0 
0 < Th | < 6 என்றவாறு மெய்யெண் 8 > 0 இருக்கிறது . 


, 


4 


நிறுவல் 

-க்கு x = x இடத்து முடிவுள்ள வகைக்கெழு இருப்பதால் , 
o < / m| - | 

- x ) 

KE 
ih 
f ( x ) -f ( x ) 
g ( x ) = 

என்று வைத்துக் கொண்டால் 
0 < Th | - | g (x + h ) - f ( x ) < s 

- s < g (xo + h) - (x ) < S . 


x - x 


அதாவது 


- < 3 < 6 , 8( x + h ) - f ( x ) = 1 
ஃ g ( xo + h ) = f ( x ) +7 , 0 < Th / < 8 


lim 


ஃ 


--08 ( x . + h ) = 


lim 

( f ( x ) + n ) 
h + 0 


( 1 ) 


lim 
= f ( x ) + n f ( x . ) ஆனது முடி 
h - 0 

வுள்ளது . 
x h f ( x ) 
g x h 

h 


ஃ- 8(x.+ h}= in f(x +1) f(x ) 


f ( x ) 


lim 


ஃ . (1 ) லிருந்து ; f (x . ) = f ( x .) + h - 0 


lim 
• h + 0 

7 = 0 . 


கிளைத் தேற்றம் 
f ( x . + h ) -f ( x ) 

h 


- 


= f ( x ) + n , 


lim 
h + 0 


11 = 0 , 0 < Th | < 8 


424 


பகுப்பாய்வு இயல் 


என்ற நிபந்தனைக்குட்பட்ட சார்பு ஆனது x = x , இடத்துத் 
தொடர்ச்சியாய் உள்ளது எனக் காண்பிக்கலாம் . எப்படியெனில் , 
f ( x . + h) - f ( x ) = h [f ( x ) +1 ] 
lim 

lim 
[ f ( x . + h ) - f ( xo ) ] = [ hf ( x ) + hm ] = 0 

h + 0 


h – 0 என்றால் 

..Th | < 8 | f (xo + h ) - f ( x ) | < s > 0 
இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


ஃ f ஆனது Xo 


தேற்றம் 4 

சார்புகள் f , g என்பவை இடைவெளி -ன் மீது வரையறுக்கப் 
பட்டுள்ளன என்றும் , -ன் ஒரு புள்ளி 8. இடத்து அவற்றுக்கு 
வகைக்கெழுக்கள் உண்டென்றும் , k என்பது ஒரு மெய்யெண் 
என்றும் கொண்டால் , f + g , f -8 , fg , kf என்பவையும் . இடத்து 
வகைக்கெழு காணத்தக்கவையே . மேலும் , 


( i ) ( f + 8 ) ( x ) = f ( x ) + g ( xs ) 
( ii) ( f - g ) ( x ) = f ( x ) - 8 ( x . ) 
( iii ) ( fa ) ( x ) = f ( xole ( x ) + g (xo ) f ( x . ) 
( iv ) ( kf ) ( x ) = k [ f ( x ) ] 

f 
( v ) -ன் ஒவ்வொரு : இடத்தும் g ( x ) 0 என்றால் , ஆனது 

g 


8. இடத்து வகைக்கெழு காணத்தக்கது . மேலும் 

g ( x ) f (1 ) - f ( x ) 8 ( x ) 
( x .) | 

[ g ( x ) ] 


நிறுவல் 


lim (f + g) ( x ) - (f +8) (x .) 


( i ) 


X- XO 


lim [ f (x ) - f (x ) ] + [ g ( x ) - g ( x ) ] 
x- + Xo 

x - x. 


g ( x ) - g ( x ) 


lim [ f ( x ) -f ( x . ) 

+ 
x 


வகையிடல் 


425 


lim f( x ) - f( x ) 

+ 


- 
- 


lim g ( x ) - 8 ( x ) 

x - 30 


x + x , 


- 
- 


f ( x ) +8 ( x . ) f ( x ), 8 ( x ) இருக்கின்றன . 
ஃ ( f + 8 ) ( xo ) = f ( x ) + g ( xo) 

lim ( f - g )( x ) - ( f - g ) x . 
( ii ) 

x - x . 


lim f ( x ) - 2 ( x ) - f ( x ) + ? ( x ) 


- 


lim [ f ( x ) - f ( x. ) ] - [ g ( x ) - g (x ) ] 

X - 3. 


lim [f ( x) - f ( xo ) 


-- 


lim 


g ( x ) - g ( x ) 


X - Xo 


3-30 


x - x ) | 


= f ( x ) -g ( xo ) . f ( xo ) 8 (x )இருக்கின்றன . 
ஃ . ( f - g) ( x ) = f ( x ) -g (x ) . 


( iii ) 


lim [ ( fg) ( x ) - ( fg) (x . ) 
x + xo | 


x - x0| 


lim [ f (x )8( x) - f ( xo)g (xo ) 
X - + .Xo 

x - xo 


1 


; ( ] 
in[f(s}(x) f(xg(kal+Iyetto -f(x}x(%s] 1 
li [ } 

{ate =& s } + ass} { p = s } ] 


** Xo 


f ஆனது . இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளதால் ( ஏனெ 
னில் , X. இடத்து f- க்கு வகைக்கெழு இருக்கிறது ), 

lim 

f ( x ) = f ( x ) 


lim 
மேலும் g ( x ) = g ( x ) 

x + x . 


Hx { 76 ) [ 2= 4ae ] + z{ « > [763-7(s) ]) 

} 


426 


பகுப்பாய்வு இயல் 


lim 


lim 


g (x ) – ( x ) 


5 ( x ) 


(2 ) -f (x ) 


+ 


Elxo) [f 


x } xo 


X - Xo 


X + Xo 


lim 


f ( x ) 


lim ( g ( x ) -g ( x . ) 
X -- Xo 

X - Xo 


lim.[E(ID = ) 


lim 
+ 

X - Xo 


8 ( x ) 


X + Xo 


lim 


f ( x) = f(x ) 
[ 


X -- Xo 


-Χο 


= f ( xo ) g ( x .) + g ( xof ( xo ) 


.. ( f g ) ( xo ) = f (xu ) 8 ( X . ) + ( x .) f ( x . ). 


lim 


k ( f ( x ) ) - k ( f ( x) 


lim 
( iv ) 

x + X0 


line [ kN) * = * ? (*) ] 


( kf ) (x ) - (kſ) ( x .) 

X - X 


kif( kO( XO ) 


x- > Xo 


lim kif ( x ) -f (x ) ) 


X → xol 


+ [ 
k 


X - Xo 


lim [ f (x ) -f(x .) 
= k 

x + X01 


line C ) ]=k5 


= k f (xo) 


.. ( k ) ( X . ) = kf (xo ) 


( v ) HxEI, 8 ( * ) # 0 TOT ( 360 


lim 


{(4)(--(4 )« ) 


XX 


lim 


f ( x ) f ( x ) 
g ( x ) g ( x . ) 


- 


lim [ g ( x ) f (x )-f (xo g (x ) 
x + Xo ( X -- Xo ) g ( x )g (x .) 


X- Xo 


Ver 


f ! ] 


lim [ g ( x ) f ( x ) -g ( x .) f ( x ) + g (x , ) f ( xo) – f (xo)g(x ) 

X + X0L 
lim 1 f ( x ) - f ( xo] 

: (x ) -g(xo) 
X + Xo (X ) g (xo 

X - X . 

X - X . 
ஆனால் g- க்கு X. இடத்து வகைக்கெழு இருப்பதால் , 
lim 

8 ( x ) = g (x ) 
X- + X . 


வகையிடல் ப 


427 


X - X 


lim 

lim f (x) - f (x .) Im 8 (x) - g( x.) 
x - x , g ( x ) " ( x ) x - 2 , 
இருக்கின்றன . 
lim 1 

f ( x ) - ( 3 ) 
g ( x )8 ( x ) | 


g ( x ) - g ( x ) 

x - xo 


2 ) ] } 


lim 

1 
x + x | g( x ) g ( x ) 


( x) - f ( x 


" .[ 3 ]{s(x) lix 


x - x | 


lim 
-f ( x ) 

X - Xo 


g (x ) - g (x 

x - x0 | 


2_xx ]; 


- 


1 

[ 8 ( x ) f ( xo ) - f ( xo ) g ( x ) ] 
g (x ) g ( x ) 


35 
- x 
= ( A ) ( x.). 


[ g ( x ) f ( x ) - f ( x. ) g ( x .) ] 


8-7 . சில சார்புகளுக்கு வகைக்கெழு காணல் 

( 1 ) f ( x ) = xn , n ஒரு நேர் முழுவெண் என்றால் f ( x ) - ஐக் 
காண் . 
lim ( x + h )-- x 

h 


f ( x) = h - 0 


- 


n ( n - 1 ) 
lim xa + n xn - 1 h + 

xn - 2h2 + ... + nxhr- 1 + hn - x 

2 ! 
h - 01 

h 
( ஈருறுப்பு வாய்பாட்டைப் பயன்படுத்தி ) 


... f ( x ) = h - o 


lim 


+ (n - 1 )x- h + n( n - 1) ( n -- 2 ) xn- 


nxn - 1 


3 


2 ! 


+ .... 


* ] 


428 


பகுப்பாய்வு இயல் 


( 2 ) f ( x ) = sin x என்றால் எந்த X- க்கும் f ( x ) - ஐக் காண் . 


B 


tan b 


Sin hi 


h 


A C 


Cesh 


1 
படம் 69 


முதலில் 


lim sin h 

-ஐக் காணலாம் . ( h ஆரையன்கள் ) 
h + 0 h 


sin h sin ( -h )) 
th 

-h 


h0 


. 


BC ஆனது 0 - ஐ மையமாக வைத்து 1 - ஐ ஆரமாகக் கொண்டு 
வரையப்பட்ட வட்டவில் . LAOB = h ஆரையன்கள் . 


sin h cos h 
A OAB- ன் பரப்பு = 

2 


h 


ஆரைச்சிறை ( Sector ) OCB- ன் பரப்பு 


h 
2 


21 


tanh 
A OCD- ன் பரப்பு = 

2 


tan h 


( sin h ) ( cosh ) 

2 


( ; 


2 


sinh 

ஆல் வகுக்க , 
2 


h 


cos hs 

sin h 


1 
cosh 


lim 


h 


lim 
h + ) 


cos ha 


lim 1 
h + 0 cos h 


= 1 என்பதால் , -0sin h 


1 


வகையிடல் 


429 


.. 


lim sinh 
h- + 0 h 


Qülungh- + 0 


lim cos h - 1 

h 


cos h + 1 
cos h +1 


lim cos h - i 
h- + 0 h (cosh + 1) 


lim -sin h 
h- + 0 h (cosh +1) 


lim sin h 
h → 0 h 


-sin h 
cos h + 


- ( 1 ) ( 0 ) = 0 


QuGurg , 


f (x ) 


lim sin ( x + h )-sin x 
h- + 0 

h 


lim sin x cos h + cos x sin h — sin x 
h- + 0 

h 


sin x (cos h - 1) + cos x 


lim 
h-+ 0 


sin h 

h 


- ] 


h 


[ si 
in mo [ cs 


cos h - 1 


lim 
h + 0 


( sin x) 


(cos 

os 


h --)+(1083)(sin )] 


= sin x , 0 + lºcos x = cos X. 


( 3 ) f ( x ) = tan “ ? x Othor aizsü f ( x ) GT GOT GOT ? 

lim tan ^^ ( x + h ) -tan - x 
f ( x ) 
h - 0 

h 


tan 


lim 
h + 0 


( x + h - x ) 
1 + ( x + h ) x 

h 


lim tan 
h + 0 


h 
1 + x (x + h ) 

h 


ho 


430 


பகுப்பாய்வு , இயல் 


! h 
1 + x ( x + h ; 


himo[itxidth ] [ + (x+h) ian 
himolit +7) 

( 17**** hi) 
( Itxixth) 


tan -2 


1 lim 
1 + x (x + h ) ) h- + 0 


1 lim tan - lv 
1 + x * y > 0 


V = 


h 
1 + x (x + h ) 


- THT ( 1 ) = 


1 
1 + x2 


! 


( o piùy * # 0 TOT 360 , tan - xi 


21 * 
1 + V1+ ** 


lim 


.. 


tan- ? x = 0 . 


2 


tan - x 


மேலும் , 

Vi + ** (1 + v1 + x² ) 


4 


i + 


2 
1 + V1 + x 


.. 


lim tan - ix 
X + 0 х 


= 1 . ] .. 


T 


( 4 ) f ( x ) = EX ST50T ( 369 f ( x) 6TSor ? 

lim exleh - 1) 
f ( x ) = 

ho h ho h 


lim ex + h - ex 


ex . 


limeb - 1 
h0 

h 


ex.l = et 


Glüy : eb- 1 = k 6thor os , h = log ( I + k ) 


lim 


1 


lime 1 
ho h 


lim k 
k → Olog ( 1 + k ) 


1 
k + log (1 tk ) 1 /k 


1 


! 1 
loge 


lim 
k - 0 


log 


( 1 + k ) 1/4 


வகையிடல் 


431 . 


88. சங்கிலி விதி ( Chain Rule ) 

f- ன் வரையறை அரங்கம் | என்ற இடைவெளி என்றும் , 
1 - ன் ஒரு புள்ளி x இடத்து f ஆனது வகைக்கெழு காணத்தக்க 
தென்றும் , f- ன் வீச்செல்லை இடைவெளி J- ல் அடங்கியுள்ள 
தென்றும் , 1 ஆனது g- ன் வரையறை அரங்கமென்றும் கொள்க . 
f (xo ) இடத்து g ஆனது வகைக்கெழு காணத்தக்கதென்க . h 
என்ற ஒரு சார்பை அதன் வரையறை அரங்கம் 1 என்றவாறும் , 
-ன் யாதாமொரு புள்ளி X இடத்து h- ன் மதிப்பை , h ( x ) = g (f (x) ) 
என்றவாறும் வரையறுக்க . அதாவது h = g * f , h ஆனது 8 , f- ன் 
சேர்க்கைச் சார்பு . அப்படியானால் h ஆனது X. இடத்து வகைக் 
கெழு காணத்தக்கது என்றும் , 

( 

h (xo ) = (g * f } { xo ) = g ( f ( x )f ( yo ) என்றும் நிறுவுக . 
நிறுவல் 
"f ( x ) = y என்க . 

J- ஐ வரையறை அரங்கமாகக் கொண்ட சார்பு k- ஐ k- ன் 
மதிப்பு J- ன் ஒரு புள்ளி y இடத்து , y # yo - k ( y ) 

8 ( y ) -8 (yo) 

y - yo 
-g ( yo ) என்றவாறும் , k ( yo ) = 0 என்றவாறும் வரையறுக்க . 

- 8 ஆனது y = f (x ) இடத்து வகைக்கெழு , காணத்தக்கதென் 
பதால் , g- க்கு y . இடத்து வகைக்கெழு , g ( yo ) இருக்கிறது . 
lim 

lim [ g ( y ) - g ( yo ) 
k ( y ) = 

g ( ya ) = 0. 
y + yo | y - yo 
ஆனால் k ( yo ) = 0 
lim 

k ( y ) = k [ y .) 
y + yo 
ஃ k ஆனது y இடத்துத் தொடர்ச்சியாய் 

k * f ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது ; k ஆனது yEJ 
இடத்துத் தொடர்ச்சியுள்ளது ; f ஆனது -ன் x இடத்துத் 
தொடர்ச்சியாய் உள்ளது . 

அத்தியாயம் 6 - ல் 6.4 தேற்றம் 3 - ன்படி k * f ஆனது : 
இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


y- +yo 


4 


உள்ளது . 


lim 


lim 


k [ f ( x ) ] = 


( k + f ) ( x ) = ( k * f ) ( x . ) = k [ f (x )] 

= k ( v ) = 0 


432 


பகுப்பாய்வு இயல் 


xEl என்றால் , 
k ( f ( x ) ) = g [ f ( x) ) -8( f (x .)) 

- 8 ( f ( x . ) ) , f ( x ) = f ( x ) 
f ( x ) -f ( x ) 
ஃ g ( f ( x ) ( - g ) f ( x ) ) = [ k [ f (x ) + g ( f (xol )] [ f ( x ) - f ( x ) ] 

இந்த சமன்பாடு , f ( x) = f { x )- க்கும் உண்மையென்பதால் , 
மன் எல்லா - க்கும் இச்சமன்பாடு உண்மையாகும் . 
lim ( 8{ f (x)) - 8{ f (x .)) 

lim 
x = xo | x - x . 

x + xo 

[ f ( x ) -f ( xo ) 1 

x - x. 
lim 

lim f (x ) - f (x .) 
[ k ( f ( x ) ) + 8 ( f ( x )) ] 


[f sn =1 ] 


X-+ x . 


-- 


= g ( f ( x ) ) f ( x ) 
ஃ h ( x ) = (g* f ) ( x ) = 8 ( f ( x )) f ( xo). 


89. வகையீடுகள் (Differentials) 

x என்ற புள்ளியிடத்து f- க்கு முடிவுள்ள வகைக்கெழு f ( x ) 
இருக்கிறது என்க . x- ஐ மாறவிடுக . x- ன் மாறலை Ax எனக் 
குறியிடுக . “ மாறல் என்றால் அது நேர் ஆகவும் இருக்கலாம் ; 
குறையாகவும் இருக்கலாம் . அதாவது X ஆனது அதிகமாகலாம் ; 
குறையலாம் . x ஆனது x + Ax என்றாகும்போது f ( x ) ஆனது 
f ( x + Ax ) என்றாகட்டும் . இப்போது Ax மாறலுக்கு ஓத்த f ( x )- ல் 
மாறலை Af ( x ) என்க . அதாவது , 

Af ( x ) = f ( x + 4x) - f ( x ) என்க . 
f ( x ) - ஐ y என்றால் , Af ( x ) - ஐ Ay என்று குறியிடுக . 

ஃ Ay = f ( x + Ax ) - f ( x ) . 


8.6 தேற்றம் 3 - ன்படி , 

lim 
f ( x + Ax) -f (x ) = f (x )/ x + 12x , 13-0 " 

1 = 0 , 

0 < IAx | 8 . 

lim 
Ay = f ( x ) Ax + 7 / x , 

Ax- 07 = 0 , 0 < TAx | < 8 


வகையிடல் 


433 


ஃ 1 ஆனது x இடத்து முடிவுள்ள வகைக்கெழு உடைத்தா 
யின் , f ( x ) { \ x- ஐப் புள்ளி X இடத்து f- ன் வகையீடு என்பர் ; 
இதனை d f ( x) என்றும் குறியிடுவர் . 

d f ( x ) = f ( x ) / \ X என்று எழுதுவது வழக்கம் . 
வரை இலக்கணம் : வகையிடத்தக்கமை ( Differentiability ) 

f- ன் வரையறை அரங்கம் என்ற இடைவெளி என்றும் , xEI 
என்றும் கொள்க . A என்பது / x- ஐச் சாராத எண் என்க . x- ன் 
அண்மையில் ஒவ்வொரு புள்ளி : - + / x- க்கும் f ( x + / x ) ஆனது , 

lim 
f ( x + Ax ) = f (x ) + A / x + ) / x , 

n = 0 

ற 

/ x 0 
எழுதத்தக்கதெனில் / ஆனது 1 - ன் 1 இடத்து வகையிடத் 
தக்கது ( Differentiable ) என்போம் . 


என் 


வாறு 


தேற்றம் 
வகையிடத் தக்கமைக்கு வேண்டிய போதிய நிபந்தனை ( Necessary 

and Sufficient Condition for Differentiability ) 

| ஆனது ஒரு புள்ளியிடத்து வகையிடத் தக்கமைக்கு 
வேண்டிய போதிய நிபந்தனையாவது , அப்புள்ளியிடத்து -க்கு 
முடிவுள்ள வகைக்கெழு இருக்க வேண்டும் என்பதே. 
அதாவது 

வகையிடத் தக்கமை + வகைக்கெழு காணத் 
தக்கமை ". 
நிறுவல் 
பாகம் 1- வேண்டியது : 

h என்ற புள்ளியிடத்து f ஆனது வகையிடத் தக்கது என்க . 
ஃ f ( x + Ax) = f ( x ) + AAx + n / x , A ஆனது / x- ஐச் 

lim 
சாராதது , 

n = 0 . 
Ax – 0 
ஃ f ( x - FAx ) - f ( x ) = A • / x + x 

= ( A + 1 ) / \ x 

f ( x + AN) - f ( x ) 
அதாவது , A + 1} = 

A. 
lim f ( x + AN ) - 1 ( x ) lim 

lim 

A + 1 = A + 
Ar + 0 

Ax + 0 

Ax + 0 " 
A ஆனது . - ஐச் சாராதது 
= A + 0 * 

AY + 0 + 0 . 
-28 


- 


M 


434 


பகுப்பாய்வு இயல் 


ஃ f ( x ) = A 


ஃ f- க்கு X இடத்து A என்ற முடிவுள்ள வகைக்கெழு இருக் 


கிறது . 


பாகம் 2- போதியது . 

f- க்கு x இடத்து f ( x ) என்ற முடிவுள்ள வகைக்கெழு இருக் 
கிறது என்க . 
: . f (x + Ax) = f ( x ) + f ( x ) ( x + n Ax, 

lim 

n = 0 , 0 < TAx | < 8 . 
Ax + 0 


Ax- ஐச் 


f (x ) -க்குப் பதிலாக A என்று எழுதினால் , 
f ( x + < x ) = f ( x ) + f ( x ) / \ x + n / \ x , A ஆனது 

lim 
சாராதது , 

n = 0 . 
Ax > 0 
ஃ f ஆனது x இடத்து வகையிடத்தக்கது . 


மாதிரிக் கணக்குகள் 

1 . x இடத்து f- ன் முடிவுள்ள வகைக்கெழு f ( x ) ஆனது 
df ( x ) , dx என்ற வகையீடுகளின் விகிதமெனக் காண்பிக்க , 
( i ) ... df ( x ) = f ( x ) / x . 

lim ( x + h ) - x lim 
f ( x ) = x என்றால் f ( x ) = 

1 
h + 0 h 

h + 0 


- 


= 1 


ஃ dx = 1 • AX 


ஃ ( i ) - ஐ 
df ( x ) = f ( x ) dx என்றெழுதலாம் . 

d f ( x ) 
அதாவது 

= f ( x ) 
dx 


- 


இதனாற்றான் f ( x ) - ஐ , X- ஐப் பொறுத்த , . ! இடத்து f- ன் 
வகையீட்டுக்கெழு ” ( differential co - efficient of fat x with respect 
to x ) என்பர் . 

lim 
2. y = f ( x ) என்றால் , Ay + dy என்றும் , 

= 1 

x + 0 dy 
என்றும் நிறுவுக . ( f (a ) +0 என்க ) 


வகையிடல் 


435 


ஏற்கன வேயே , Ay = f (x )Ax + n Ax , என்று பார்த்தோம் . 


மேற்கண்ட கணக்கு ( 1 ) -ன் படி , dy = f ( x ) Ax , f ( x ) = 0 
என்க . 


. 


Ay = dy = ) AX 


Δy 

= 1 + ) 
dy 


Δx 
dy 


- 


n 
= 1+ 

f ( x ) 


f ( x ) +0, dy = f ( x ) Ax 


: A + 1 , :: 7 + 0 . 


lim Ay 


1+ 


lim 
Ax - O 


Ax - 0 dy 


= 1 + 0 


lim 

1 = 0 , f ( x) = 0 
Ax - O 


- 


3. 


lim Δy 

= f ( x ) என நிறுவுக . 
Ax- 0 AX 


Ay = f ( x ) / x + n Ax 


Δν 

= f ( x ) +7 
Δx 


ஃ . 


lim Ay 

lim 
= f (x ) +0 : n = 0 
Ax - O Ax 

Ax0 


dy 
கணக்கு ( 1 ) -ல் f ( x ) = as 


எனக் கண்டோம் . 


dy 


lim 
Ax - 0 


(A ) 


dx = f (x). 


4. வகையிடத் தக்கமைக்கும் , வகைக்கெழு காணத் தக்க 
மைக்கும் உள்ள வேறுபாடு என்ன ? 


f- ன் வகைக்கெழு காணத் தக்கமை என்றால் f = க்கு முடிவுள்ள 
தாகவோ முடிவற்றதாகவோ உள்ள வகைக்கெழு இருக்கும் 


436 


பகுப்பாய்வு இயல் 


தன்மையாகும் . x = x . இடத்து f- க்கு முடிவுள்ள அல்லது முடிவில் 
லாத மதிப்புள்ள வகைக்கெழு இருந்தால் , x = x இடத்து f 
ஆனது வகைக்கெழு காணத் தக்கது என்று பொருள் . 


ஒரு இடைவெளியின் ஒவ்வொரு புள்ளியிடத்து f- க்கு முடி 
வுள்ள அல்லது முடிவில்லாத வகைக்கெழு இருக்குமாயின் , f 
ஆனது அவ்விடை வெளியின்மீது வகைக்கெழு காணத் தக்க 
தென்போம் . 


f- க்கு வகையீடு இருத்தல் பண்புக்கு f- ன் வகையிடத் தக்கமை 
என்று பொருள் . x = xo என்ற புள்ளியிடத்து f- க்கு வகையீடு 
இருக்குமாயின் , அப்புள்ளியிடத்து f ஆனது வகையிடத் தக்கது 
என்போம் . ஒரு இடைவெளியின் ஒவ்வொரு புள்ளியிடத்தும் 
f- க்கு வகையீடு உண்டென்றால் , அவ்விடைவெளியின்மீது f 
ஆனது வகையிடத் தக்கதாகும் . 


ஒருமாறிச் சார்புக்கு , வகைக்கெழு காணத் தக்கமை யென்றால் , 
முடிவுள்ள அல்லது முடிவில்லாத வகைக்கெழு இருத்தமை யென் 
றும் , வகையிடைத் தக்கமை என்றால் முடிவுள்ள வகைக்கெழு 
இருத்தமை யென்றும் கொள்ள வேண்டும் . 


8:10 . ஏறும் , இறங்கும் சார்புகள் 

ஏற்கனவேயே , ஒரு புள்ளியிடத்து ஏறும் , இறங்கும் சார் 
களைப் படித்திருக்கிறோம் . அதனை இங்கே நினைவு கூறுகிறோம் ; 
அத்துடன் ஒரு தேற்றத்தையும் நிறுவுவோம் . 

f- ன் வரையறை அரங்கமான asxsb- னுள் ஒரு புள்ளி x . 
என்க . 

h [ f ( x + h) -f (x )] > 0 , 0 < Th | < 6 என்றவாறு ( x . - 6 , 
x + 3 ) என்ற அண்மை இருப்பின் f ஆனது X. இடத்து ஏறுகின் 


றது என்றும் , 


h [f ( xo + h ) f - (xo) < 0 , 0 < Th | < 6 என்றவாறு (x - 6 , 
x + 6 ) என்ற அண்மை இருப்பின் f ஆனது X இடத்து இறங்கு 
கின்றது என்றும் சொல்லுவோம் . 
ஃ f ஆனது x = x . இடத்து ஏறுகின்றது என்றால் , 

f ( x + h ) f ( x ) , h > 0 . 

f ( x . + h ) < f ( x ) , h < 0 
என்று நமக்குத் தெரியும் . 


- 


( ) ( ) + 
வகையிடல் 

437 
அதுபோல் f ஆனது x = xo இடத்து இறங்குகின்றது என்றால் , 

, 
f (xo + h ) < f ( x . ), h > 0 

f ( x + h ) > f ( xo), h < 0 
என்றும் நமக்குத் தெரியும் . 
தேற்றம் 

f- ன் வரையறை அரங்கம் 1 என்ற இடைவெளி என்றும் , 
x.EI என்றும் கொண்டால் , f ( x ) இருக்கிறதென்றால் , f ( x . ) 
என்பது ஒரு முடிவுள்ள எண்ணாகவோ , +0 ஆகவோ , 
ஆகவோ இருந்தால் , 

f ( x ) > 0 என்றால் f ஆனது Xo இடத்து 5 றுகிறது . 
f ( xo ) < 0 என்றால் f ஆனது x . இடத்து இறங்குகிறது . 

f ( x ) இருக்கிறது என்றும் , f ( x ) = ஒரு முடிவுள்ள நேர் எண் 
என்றும் கொள்க . 

f ( x ) > < > 0 என்றவாறு & > 0 எடுத்துக் கொள்க . வகைக் 
கெழுவின் வரை இலக்கணத்திலிருந்து , 
f ( x + h) -f ( xo ) | 
h 

0 
h 


நிறுவல் 


| Ko+ }= rol - f°(ws> < 4 , 0 < 1 + | < 3 

f ( xs + h ) -f( xs ) > 0 


.. f ( x ) - > 0 , 


: h [f (xo+ h) -f( xo]] > 0 


h2 


ஃ h[ f ( x + h) -f ( x .)] > 0 , 0 < / h | < 6 . 
ஃ f ஆனது x = x . இடத்து ஏறுகிறது . 


இப்போது , f ( x ) = + 0 என்க. ஃ . ஒவ்வொரு நேர் எண் 
M- க்கும் ; 

f( xo + h ) - f( xo) > M , 0 < Th | < 5 என்றவாறு 8 - ஐக் 


h 


காணலாம் . 


438 


பகுப்பாய்வு இயல் 


f ( xo + h ) - f ( x ) 

> 0 . 


ஃ h [f ( x + h ) - f ( x )] > 0 , 0 < Th | < 6 . 
ஃ f ஆனது x = x . இடத்து ஏறுகிறது . 
இப்போது f ( x ) = 

= - 00 என்க . ஃ ஒவ்வொரு நேர் எண் 
f ( x + h ) -f ! x ) 
L- க்கும் , 

< -L , () < Th | < 3 என்றவாறு 6 - ஐக் 


h 


காணலாம் . 


. 


f ( x + h ) -f ( xo) 

< 0 
h 


h [f (xo + h)- f(xo)] < 0 . 


. 


h ? 


ஃ h [ f ( x + h ) - f ( x . ) ] < 0 , 0 < 1h | < 8 
ஃ .. f ஆனது x = x. இடத்து இறங்குகிறது . 


8.11 . வகையீட்டு நுண்கணிதத்தின் இடைமதிப்புத் தேற்றங்கள் 

( Mean Value Theorems of Differential Calculus ) 
தேற்றம் | -ரோல்ஸ் தேற்றம் ( Rolle s Theorem ) 

மூடிய இடைவெளி asxsb- ஐ வரையறை அரங்கமாகக் 
கொண்ட f என்ற சார்பானது 

( i ) f ஆனது [ a , b ] - ன் மீது தொடர்ச்சியாய் உள்ளது 

( ii ) f ( x ) ஆனது திறந்த இடைவெளி ( a , b ) - ல் ஒவ்வொரு 
புள்ளி x இடத்து இருக்கிறது . 

( iii ) f ( a ) = f ( b ) 
என்ற மூன்று நிபந்தனைகளையும் நிறைவேற்றுமானால் , f ( E ) = 0 

றவாறு திறந்த இடைவெளி ( a , b ) - ல் குறைந்த பட்சம் - என்ற 
ஒரு புள்ளியாவது இருக்கிறது 


என் 


நிறுவல் 

( i ) - ன் படி , f ஆனது ( a , b ) - ன் மீது தொடர்ச்சியாய் உள்ள 
தால் , f ஆனது வரம்புள்ளது ; [ a , b ] - ல் ஒரு தடவையாவது 
f ஆனது தன் வரம்புகளை அடைகிறது . f- ன் I.u.b. ஆனது M 
என்றும் , g.l.b. ஆனது G என்றும் கொள்க . 

; . M = G. 


வகையிடல் 


439 


செயற்கூடு நிகழ்ச்சி 1 : M = G என்க . 

ஃ f ( a ) = f ( x ) = f ( b ) = M = G. 
அதாவது f ஆனது [ a , b ] -ன் மீதான மாறிலிச் சார்பு . 

ஃ ( a , b ) -ன் எந்த புள்ளி ( இடத்தும் f ( 6 ) = 0 . 
செயற்கூடு நிகழ்ச்சி 2 M > G என்க . 

முனைப் புள்ளிகள் a , b- ஐத் தவிர , ( a , b ) - ல் என்ற புள்ளி 
யிடத்து f ஆனது M- ஐ அடைந்த தென்க . 
அதாவது , f ( 9 ) = M என்க . 

l.u.b- ன் வரை இலக்கணப்படி 
f ( + h ) < f ($ ) = M . , { + hE ( a , b ) , h 0. 
h > 0 என்க . 
f ( s + h ) - f (5 ) 

50 
h 
lim f ( + h ) -f (5 ) 

50 
h 


ஃ -0 , 


( 1 ) ஃ Rf ( 6 ) 20 
h < 0 என்க . அதாவது h = -K , K > 0 என்க . 


) 


: [{ { +1) f ( 6 ) = 1 (E - A - 1<5) 20 : 1( 6 -K ] $f ( 6 ) 

lim f ( s - K ) - f (8) 20 


K + 0 


-K 


( 2 ) அதாவது Lf ( 6 ) 20 
தேற்றத்தின் நிபந்தனை (ii ) - ன்படி , ( E ( a , b) - f ( E ) - இருக்கிறது 

ஃ Lf ( 6 ) = R ] ( g ). என்றிருக்க வேண்டும் . 
ஃ ( 1 ) -ம் ( 2 ) -ம் சாத்தியமாக , LI ( 6 ) = 0 = Rf ( 6 ) 
ஃ f ( E ) = 0 

இதுபோல் f ( f ) = G என்றாலும் , f ( 6 ) = 0 என நிறுவலாம் . 
குறிப்புகள் 

( 1 ) வரைபட விளக்கமாவது , தேற்றத்தில் கொடுத்த நிபந் 
தனைகளுக்குட்பட்டு , ( முனைப் புள்ளியற்ற ) ( a , b ) - ல் குறைந்தபட் 


440 


பகுப்பாய்வு இயல் 


சம் ஒரு புள்ளி - என்றால் , f- ன் வரைபடத்தில் ( 5 , f (( )) என்ற 
புள்ளியிடை : அச்சுக்கு இணையாகத் தொடுகோடு இருக்கும் 


( 2 ) f ( a ) = 0 = f ( b ) என்றாலும் ரோல்ஸ் தேற்றம் உண்மையே . 
இது சமன்பாடுகளைப் பற்றிய இயலில் பயன்படுகிறது . எப்படி 
யெனில் , f ( x ) = 0 என்பது பல்லுறுப்புச் சமன்பாடு என்றால் , இச் 
சமன்பாட்டின் இரு மூலங்களுக்கிடையே f ( x ) = 0- ன் குறைந்த 
பட்சம் ஒரு மூலமாவது இருக்கும் . 


தேற்றம் 2 
லாக்ராஞ்சியின் முதல் இடைத்தேற்றம் ( First Mean value 

Theorem of Lagrange ) 

மூடிய இடைவெளி [ a , b ] - ல் வரையறுக்கப்பட்ட சார்பு f 
ஆனது 

( i ) f ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளது 

(ii ) f ( x ) ஆனது திறந்த இடைவெளி ( a , b ) -ல் 
ஒவ்வொரு புள்ளி X இடத்து இருக்கிறது என்ற இரு நிபந்தனை 
களுக்குட்பட்டால் , 

f ( b ) -f ( a ) = ( b - a ) f ( 6 ) என்றவாறு குறைந்த பட்சம் ஒரு 
புள்ளி ( ஆனது திறந்த இடைவெளி ( a , b ) - ல் இருக்கிறது . 


நிறுவல் 
[ a , b ] - ஐ வரையறை அரங்கமாகக் கொண்ட சார்பு g என்றால் , 

f ( b ) - f ( a ) 
g ( x ) =f (b ) - f ( x ) 

( b - x ) 


b - d 


என்பது [ a , b ]- ன் ஒவ்வொரு x இடத்தும் g- ன் மதிப்பு என்க . 
f ( b ) என்பது மாறிலி எண்ணாதலின் அது தொடர்ச்சியுள்ளதென 
லாம் . f ஆனது தொடர்ச்சியுள்ளதெனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
b - X ஆனது ஓரடுக்குப் பல்லுறுப்பு ஆதலின் ( x ) = b - x என்றால் 
4 ஆனது தொடர்ச்சியுள்ளது . தொடர்ச்சியுள்ள சார்பை ஒரு 
மாறிலியால் பெருக்கினால் , கிடைப்பதும் தொடர்ச்சியுள்ள சார் 

f (b ) -f ( a y- ம் தொடர்ச்சியுள்ள சார்பே . 
பாதலின் 


b - ( u 


தொடர்ச்சியுள்ள சார்புகளின் கூட்டுத் தொகையும் தொடர்ச்சி 
யுள்ள சார்பாதலின் g ஆனது [ a , b ] - ன் மீது தொடர்ச்சியுள்ள 
சார்பு ஆகும் . 


வகையிடல் 


ஃ g ஆனது ரோல்ஸ் தேற்றத்தின் முதல் நிபந்தனையை 
நிறைவேற்றுகிறது . 

8.5 . தேற்றங்கள் 2 , 3 ; 8.6 தேற்றம் 4 ஆகியவற்றைப் பயன் 
படுத்தி , 8 ஆனது ( a , b ) - ல் வகைக்கெழு காணத் தக்கதௌ 
நிறுவலாம் . 


ஃ g ஆனது ரோல்ஸ் தேற்றத்தின் இரண்டாவது நிபந் 
தனையை நிறைவேற்றுகிறது . மேலும் , 8 ( b ) = g ( a ) = 0 ( காண் 


பிக்க ! ) 


ஃ g ஆனது ரோல்ஸ் தேற்றத்தின் மூன்றாவது நிபந்தனையை 
நிறைவேற்றுகிறது . 

ஃ .. ரோல்ஸ் தேற்றத்தின்படி , ( a , b ) - ல் குறைந்த பட்சம் 4 
என்ற ஒரு புள்ளியாவது g ( g ) = 0 என்றவாறு இருக்கிறது . 


ஆனால் , 8 (6 ) = - 1 6 ) - [ a fa ] ( -1 ) 


f ( b ) -- f ( a ) 
ஃ . g ( 6 ) = 0 என்றால் . f ( 6 ) = 


h -- a 


குறிப்பு : மேற்கண்ட இடைத்தேற்றத்தின் வரைபட விளக்கம் 

a < c < b என்றவாறு ஒரு புள்ளி - யாவது , f- ன் வரை 
படத்தின் ( c , f ( c ) ) என்ற புள்ளியிடைத் தொடு கோடானது , 
( a , f ( a ) ) , ( b , f (6 ) ) என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்க்கோட் 
டிற்கு இணையாகும் என்றவாறு இருக்கிறது . 


இடைத்தேற்றத்தின் இரு முக்கிய விளைவுகள் 
விளைவு 1 - தேற்றம் 3 

f ஆனது [ a , b] -ன் மீது வகைக்கெழு காணத் தக்கதென்றும் , 
[ a , b ] - ன் எல்லா X- க்கும் ( x ) = 0 என்றும் கொண்டால் , [ a , b ] - ல் 
f ஆனது மாறிலியாகும் . அதாவது , [ a , b ] - ன் எல்லா x- க்கும் ஒரு 
மெய்யெண் k ஆனது , f ( x ) = k என்றவாறு இருக்கிறது . 


நிறுவல் 

f ஆனது மாறிலி அல்ல என்க . அப்படியென்றால் , [ a , b ] - ல் 
x 1 , x , என்ற இரு புள்ளிகள் X , < X , என்றவாறும் , f ( x ) f ( x , ) 
என்றவாறும் இருக்கவேண்டும் . 


442 


பகுப்பாய்வு இயல் 


[ x , x , ) - ன் மீது / -க்கு இடைமதிப்புத் தேற்றத்தைப் பயன் 
படுத்தினால் , ( x , x , ) - ல் ஒரு புள்ளி ஆனது 


- 


f ( x2 ) -f ( x ) 
f ( 5 ) 

+0 என்றவாறு இருக்கிறது என்பதறி 

x , -X . 
வோம் . ஆனால் இது , ( a , b ] - ன் எல்லா x- க்கும் f ( x ) = 0 என்ப 
தற்கு எதிர் மறுப்பு.. f ஆனது [ a , b ) - ன் மீது மாறிலிச் சார்பு . 


மாற்று நிறுவல் 

x என்பது ( a , b ) - ன் யாதாமொரு புள்ளி என்க . இடைமதிப் 
புத் தேற்றத்தின்படி , ( a , x ) - ல் ஒரு புள்ளி - ஆனது , 


I ( 6) = f (x) -I (a ) 


x - a 


ஆனால் தேற்றத்தின்படி , f ( c ) = 0. 

ஃ [ a , b ] - ன் எல்லா .Y-க்கும் f ( x ) = f ( a ) . 


விளைவு 2 - தேற்றம் 4 

f , g என்பவை ( a , b ]- ன் மீது வகைக்கெழு காணத் தக்கவை 
என்றும் , [ a , b ] - ன் எல்லா x- க்கும் f ( x ) = g ( x ) என்றும் கொண் 
டால் , f - g ஆனது [ a , b ] - ன் மீது மாறிலிச் சார்பு ஆகும் . 


நிறுவல் 

[ a , b ] - ன் எல்லா x- க்கும் , f ( x ) = g ( x ) 
-g) ( x ) = 0 , 4x6 [ a , b ] . 


என்பதால் 


ஃ மேற்கண்ட விளைவு 1 தேற்றம் 3 - ன் படி , f - g ஆனது 
[ a , b ] - ன் மீது மாறிலி ஆகும் . 


தேற்றம் 5 

a என்ற புள்யின் மூடிய அண்மை ( a - s , a +3 ] -ல் f ஆனது 
வரையறுக்கப் பட்டுள்ளதென்றும் , அவ்வண்மையில் 


( i ) f ஆனது தொடர்ச்சியாயுள்ளது என்றும் 


( ii ) திறந்த அண்மை ( e - s , e + ) - ல் ஒவ்வொரு புள்ளி 
x- க்கும் f ( x ) இருக்கிறது என்றும் கொண்டால் , Th | S3 என்ற 
வாறு ஒரு எண் h- க்கு ஏற்ப , குறைந்த பட்சம் ஒரு எண் 0 ஆனது 
( 0 < 0 < 1 ) , f (a + h ) == f ( a ) + h f ( a + th ) என்றவாறு உள்ளது . 


வகையிடல் 


443 


( இது , இடைமதிப்புத் தேற்றத்தின் மாற்றுவரையாகவும் 
கொள்ளலாம் ) 


நிறுவல் 

8.11 தேற்றம் 2 , இடைமதிப்புத் தேற்றத்தில் , b - a = h என் 
றும் , = a + Gh , 0 < 0 < 1 என்றும் கொண்டால் , கொடுத்த நிபந் 
தனைகளின் கீழ் f ( a + h ) = f (a ) + hf (a + ch ) என்று கிடைக்கப் 
பெறுகிறோம் . 


குறிப்பு 

கொடுத்த நிபந்தனைகளின் கீழ் , குறைந்த பட்சம் ஒரு நேர் 
தகு பின்னம் 0 ஆனது f ( b - h ) = f ( b ) -hf ( b - ch ) என்றவாறு 
இருக்கிறது . 
தேற்றம் 6 
[ a , b ] - ன் மீது வரையறுக்கப்பட்ட சார்பு f ஆனது 
( i ) [ a , b ] - ல் தொடர்ச்சியாயுள்ளது 
( ii ) ( a , b ) - ல் வகைக்கெழு காணத்தக்கது 


என்றால் , 

[ a , b ] - ல் f ( x ) 20 - க்கு [ a , b ] - ல் f ஆனது ஓரே முறை ஏறு 
கிறது , இறங்குகிறது . 
நிறுவல் 

( a , b ) - ல் இரு புள்ளிகள் X , X , என்பவை < x , என்றவாறு 
இருக்கட்டும் . அப்படியானால் , இடைமதிப்புத் தேற்றத்தின் வழி , 


f (x ) - f (x ) 


f ( x + Gh ) , 0 < 0 < 1 


x2 - x | 


f (x,) - f (x ) 20 . 


ஃ f (x + 0h ) 20 - க்கு 


பா 


.. f (x ) 20 - க்கு f(x )- f(x ) 


20 


3.1 


அதாவது , 

( x , -x ) f ( x ) - f (x :) ) 
f ( x ) 20 - க்கு 

20 .. ( x , - x ;) > 0 . 
( x , - X ,) 


444 


பகுப்பாய்வு இயல் 


அதாவது , 
f ( x ) 20- க்கு (x , - x ) ( f ( x ) - f ( x )) 20 
அதாவது , 
f ( x ) 20 - க்கு f ஆனது ஒரே முறை ஏறுகிறது , இறங்குகிறது . 


தேற்றம் 7 

[ a , b ] - ல் f- க்கு வகைக்கெழு f { x ) இருக்கிறதென்றும் , 
lim 

f ( x ) இருக்கிறதென்றும் கொண்டால் , 
x + 
lim 

f ( x ) = f ( 6 ) . 
x + 


நிறுவல் 

lim 
x + 


lim 
f ( x ) = f ( + 8h ) , 0 < 0 < 1 

h + 0 


ஆனால் மாற்றுவரை இடைமதிப்பு தேற்றத்தின்படி , 

f ( + ) - f ( 6 ) 
f - G ) = 

( தேற்றம் 5 ) 

h 
lim 

lim f ( $ + h )-f( $ ) 
x - A 

h 
= f ( ). 


குறிப்பு 

இதனால் f ( x ) ஆனது தொடர்ச்சியாய் இருப்பதற்கு வேண் 
டிய நிபந்தனை பெறப்பட்டது . 
தேற்றம் 8 

[ a , b ] - ன் மீது f ஆனது தொடர்ச்சியாய் உள்ள என்க . 
அப்படியானால் , > 0 - க்கு ஒத்த ஒரு எண் 8 > 0 ஆனது 
f ( x + h ) - f ( x ) 

f (x ) < s , x , x + hE (a , b ) 0 < Th | < 5 
என்றவாறு இருக்கிறது . 


| 


< 


h 


நிறுவல் 

ஆனது [ a , b ] - ல் தொடர்ச்சியென்றால் , சீரான தொடர்ச்சி 
யானதும் கூட . ஃ E > 0- க்கு ஒரு 8 > 0 ஆனது 


வகையிடல் 


445 


( 1 ) If ( x + ) - f (x ) | < s , 0 < | < 8 
என்றவாறு இருக்கிறது . 

0 < Th | < 8 என்க . 
ஃ இடைமதிப்புத் தேற்றம் வழி , 


( 2 ) 


f ( x - h ) - f ( x ) 

= (x + ch ) , 0 < 0 < 1 
h 


* .. 


0 < Th | < 6 என்பதாலும் , 0 < 0 < 1 என்பதாலும் , 

0 < Teh ( 8 ஆகும் . 
இப்போது | ah | = என்று வைத்துக்கொள்ளலாம் . 
ஃ ( 1 ) என்பது 


( 3 ) If ( x + ch) - f ( x ) | < s , 0 < / h | < 6 
( 2 ) -ஐப் பயன்படுத்த , 

f ( x + h) - f ( x) - f (x) < s , 0 < 1h | < 5 . 


| f | 


தேற்றம் 9 

கோஷியின் வாய்ப்பாடு , அல்லது கோஷியின் இடைமதிப்புத் 
தேற்றம் , அல்லது , பொதுவடிவ இடைமதிப்புத் தேற்றம் . மூடிய 
இடைவெளி [ a , b ] - ல் வரையறுக்கப்பட்ட இரு சார்புகள் f , P 
என்பவை 

( i ) f- ம் , p ம் [ a , b ] - ல் தொடர்ச்சியுள்ளவை . 

( ii ) திறந்த இடைவெளி ( a , b ) - ல் f ( x ) - ம் P ( x ) ம் 
இருக்கின்றன . 

( iii ) ( a , b ) - ன் எப்புள்ளியிடத்தும் p ( x ) = 0 என்ற நிபந்தனை 
களை நிறைவேற்றினால் , ( a , b ) - ல் குறைந்த பட்சம் போன்ற ஒரு 
புள்ளியாவது , 

f (b ) - f ( a ) f ( ) 
P ( 6 ) -p ( a ) 

P ( E ) 
என்றவாறு இருக்கிறது . 
நிறுவல் 

முதலில் P ( b ) p ( a ) என்பதை உணர்க . எப்படியெனில் , 
P ( b ) = p ( a ) என்று வைத்துக்கொண்டால் , தேற்றத்தில் கொடுத்த 


446 


பகுப்பாய்வு இயல் 


p • ன் பண்புகளுடன் , p ஆனது ரோல்ஸ் தேற்றத்தை நிறை 
வேற்றுவதால் , ( a , b ) - ல் குறைந்த பட்சம் ஒரு புள்ளியிடத்து 
Pl ( x ) = 0 ஆக இருக்க வேண்டும் . இது நம் தேற்றத்தில் கொடுத்த 
படி P ( x ) = 0 என்பதற்கு எதிர்மறுப்பு அல்லவா ? 
ஆகையால் P ( b ) + p ( a ) என்பது உறுதியாயிற்று . 

f ( b ) - f ( a ) 
P ( b ) -- P ( a ) என்பது ஒரு முடிவுள்ள மாறிலி எண் . 

( P ( b ) - p ( a ) > 0 ) 


( h ) - fla ) = K என்க . 


.. 

P ( b ) -p ( a ) 
g ( x ) = f ( x) -Kp{ x ) என்க . 


* 8 ( a ) = f ( a ) --Kp ( a) = f (a) --16)- f (a) 

P ( b ) -P( C) 


P ( a ) 


- 


f ( a ) p ( b ) - f ( b ) ( a ) 

(b ) - ( a ) 


g ( b ) = f ( b ) -KP ( b ) = f (b ) 

( b ) --f ( a ) 
P (b ) -p( a ) 

P. ( b ) 
f ( b ) p ( b ) -f ( b ) p (a ) - f (b ) p (b ) + f ( a ) p (b ) 

P ( b ) -p ( a ) 
f (a ) p { b ) -f (b ) p ( a) 

P ( b ) -p ( a ) 
ஃ g ( a ) = g ( b ) 

f- ம் , P- ம் [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் இருப்பதால் , g- ம் [ a , b ] - ல் 
தொடர்ச்சியாய் உள்ளது . (a , b ) - ல் f ( x ) - ம் , P (x )- ம் இருப்பதால் , 
( a , b ) - ல் g ( x ) உள்ளது . மேலும் g ( a ) = g ( b ) . 

ரோல்ஸ் தேற்றத்தின்படி , ( a , b )- ல் குறைந்த பட்சம் 
போன்ற ஒரு புள்ளியாவது , g ( 6 ) = 0 என்றவாறு உள்ளது . 
ஃ f ( g ) -KP ( E ) = 0 

f ( 6 ) 
• K = 

P ( 6 ) 

f ( b ) - f ( a ) / ( 6 ) 
அதாவது , 

p (b ) -- p( a ) P ( 6 ) 


-- 


வகையிடல் 


447 


குறிப்புகள் 

மேற்கண்ட தேற்றத்தில் ? ( x ) = x என்றால் p a ) = a ; p ( b ) = b ; 
P ( x ) = 1 என்பதால் ( 6 ) = 1 . 


f (h ) -f ( a ) f ( 5 ) 

என்பது , f ( b ) -f ( a ) 

f ( 6 ) 
P (b ) -pla ) P ( 3 ) 
என்றாகும் . இது லாக்ராஞ்சின் இடைமதிப்புத் தேற்றமல்லவா ? 


b - a 


( 2 ) மேற்கண்ட கோஷியின் வாய்ப்பாட்டை 
f ( a + h ) - f ( a ) _ f ( a + ah ) 

0 < A < 1 
p ( a + h ) -p ( a ) p ( a + Gh ) 
என்றும் எழுதலாமல்லவா ? 


( 3 ) f ( a ) = p ( a ) = 0 என்றால் , கோஷியின் வாய்பாடு , 


f {b }_f ) 

என்றாகும் . [ FE ( a , b ) ] 
P ( b ) p ( E ) 


ஃ f ( x ) = 0- க்கும் P ( x ) = 0 - க்கும் பொது மூலம் x = a என்றால் 


அதாவது , f ( a ) = p( a ) = 0 என்றால் 


- 


f ( x ) _ f ( 6 ) 

a<< x 
P ( x ) P ( ) 


( 4 ) f ( x ) = 0- க்கும் , P ( x ) = 0- க்கும் பொதுமூலம் உண்டெ 
னின் , கோஷியின் வாய்ப்பாடு உண்மை ஆகாது ! 


( 5 ) h > 0 , ( a , a + h ) - ல் எல்லாப் புள்ளிகளிடத்து , f- ம் , -ம் 
கோஷித் தேற்றத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றினால் , 


lim [ ( x ) 
f ( a ) = p ( a ) = 0 என்றால் , 

1 + a + P { x ) 


[ s ) இருந்தால் : 
( 3 ) 


lim [ f ( x ) | 
> ( ( 3 ) 


(3 ) 


- 


lim [ f ( x) 
x- + a + ( P { x ) / 


என்பது உண்மை . 


இதுபோல் ( a - h , a ) - ல் 
lim [ f ( x ) ) 

lim [ f ( x ) 
x - a [ P ( X ) 
+ 

x + ar 

p ( x ) 


" ) 


-- 


( 3) 


என்பதும் உண்மை . 


448 


பகுப்பாய்வு இயல் 


நிறுவல் 

கோஷித் தேற்றத்தின்படி , 
f (a + h ) - f ( a ) f ) 

{ = a + 8h , 0 < 0 < 1 
P ( a + h ) -p ( a ) P ( E ) 

f ( a ) = 0 என்று கொடுத்திருப்பதால் மேற்கண்ட வாய்ப்பாடு , 
f (a + gh)_f (a + gh ) 

0 < 0 < 1 என்றாகும் . 
P ( a + th ) p ( a + an ) 

lim f ( x ) lim f ( a + h ) lim f ( a + gh ) 
x + a + | P { x ) 

h - 0p ( a + h ) h - 0p ( a + th ) 
lim f (a + th ) = 

lim f ( x ) . 
th - 0p ( a + sh ) x + a p ( x ) 


-- 


.. 


( 3 ) 


இதுபோல் 


lim f ( x ) 
x > a p ( x ) 


+ 


lim f ( x ) 

என நிறுவலாம் . 
x -ap ( x ) 


தேற்றம் 10 

f ( x ) ஆனது ( a , b ) -ல் இருக்கிறதென்றால் அவ்விடைவெளி 
யில் f - க்கு நீக்கக்கூடிய தொடர்ச்சியின்மையோ , சாதாரணத் 
தொடர்ச்சியின்மையோ கிடையாது . 


நிறுவல் 

( a , b) - ல் f ( x ) ஆனது இருக்க வேண்டுமென்றால் f ஆனது 
அவ் விடைவெளியில் தொடர்ச்சியாயும் , வகைக்கெழு காணத் 
தக்கதாயும் இருக்க வேண்டும் . என்பது ( a , b ) - ன் ஒரு புள்ளி 


என்க . 


h > 0 என்றால் , ( s , + h )- ல் , இடைமதிப்புத் தேற்றத்தின் வழி . 

. 


h 


f (s + h) - f (E = f (t + 0,h), 0 < 0 < 1 
( 1 ) . 
lim f ($ + h ) -f ($ ) lim 

f ( + 6 + h) 
h0 h 

h + 0 


. 


( 2 ) ... Rf ( 6 ) = f ( +0), ( +0 ) இருந்தால் . இப்போது , 
( - , ) -ல் , h > 0 , இடைமதிப்புத் தேற்றத்தின் வழி 

- ( 


--h 


வகையிடல் 


449 


lim f ( -h) -f (6 ) 
-0 


lim 

f ( -9 , h ) 


( 3 ) ஃ lim f ( s ) = f ( - 0 ), f (6-0 ) இருந்தால் , ஆனால் 
தேற்றத்தில் கொடுத்துள்ளபடி , ( a , b ) - ல் f ( x ) இருக்கிறது . 

ஃ R f ( F ) = Lf ( 6 ) = f (6 ) 


( 4 ) அதாவது f ( +0 ) = f ( - 0 ) = f ( 6 ) , f ( + 0 ) -ம் , 
f ( s - 0 } - ம் இருந்தால் , இப்போது ரி ஆனது x = இடத்துத் 
தொடர்ச்சியின்மையாயிருந்தால் அத்தொடர்ச்சியின்மை சாதாரண 
மானதோ அல்லது நீக்கக்கூடியதாகவோ இருக்க முடியாது . 
ஏனெனில் , சாதாரணத் தொடர்ச்சியின்மை , அதாவது , முதல் 
வகைத் தொடர்ச்சியின்மைக்கு , f ( +0) +fs - 0 ) என்றிருக்க 
வேண்டும் . ( 4 ) -ன் படி இது சாத்தியமில்லை . 

நீக்கக்கூடிய தொடர்ச்சியின்மைக்கு , f ( +0 ) = f (6_0 ) + 
f ) என்றிருக்க வேண்டும் . ( 4 ) -ன் படி இதுவும் சாத்தியமில்லை . 

f ( +0)-ம் , f ( - 0 ) - ம் இல்லவே இல்லை என்றால் இரண் 
டாவது வகைத் தொடர்ச்சியின்மை கிடைக்கிறது . இது சாத்திய 
மாகலாம் . 


தேற்றம் 11. டார்பூவின் தேற்றம் ( Darboux s Theorem ) 

f ஆனது மூடிய இடைவெளி [ a , b ]- ல் வகைக்கெழு காணத் 
தக்கதென்றும் , f ( a ) - ம் , [ ( 6 ) -ம் ஒன்றுக்கொன்று முரணான குறி 
களைக் கொண்டவையென்றும் கொண்டால் , திறந்த இடைவெளி 
( a , b ) - ல் குறைந்தபட்சம் -ஐப் போன்ற ஒரு புள்ளியாவது 
f ( 6 ) = 0 என்றவாறு உள்ளது . 


நிறுவல் 

f ( a ) > 0 என்றும் , f ( b ) < 0 


. 


[ a , b ) - ல் f- க்கு வகைக்கெழு இருப்பதால் f ஆனது [ a , b ] - ல் 
தொடர்ச்சியாய் உள்ளது . ஃ ஆன் து வரம்புள்ளது . ஃ [ a , b ] - ல் 
ஓரு தடவையாவது தன் வரம்புகளை f அடைகிறது . xE [ a , b ] , 
f ( x ) - ன் 1.u.b. ஆனது L என்க . ஃ [ a , b ) - ல் குறைந்தபட்சம் 
( போன்ற ஒரு புள்ளியாவது , 
f ( ) = L 
#a, #b என்பது எப்படியெனில் , 
ப . இ . - 29 


| 


. 


450 


பகுப்பாய்வு இயல் 


, 


f ( a ) > 0 என்பதால் , x = a இடத்து ஆனது ஏறுகிறது . 
ஃ மிகச் சிறிய h > 0 , a < x < a + h- ல் , f ( x) > f (a ) 
ஆனால் L = f ( x ) 

L > f ( a ) 
ஃ . f (s ) > f ( a ) ஃ > a 

ஃ . Aa . 
f ( 6 ) < 0 என்பதால் , x = 5 இடத்துரி ஆனது இறங்குகிறது . 
ஃ மிகச் சிறிய h > 0 , 5 - h < x < b- ல் f (x ) > f (6 ) 
ஆனால் Laf( x ) 

ஃ L > f ( b ) 
ஃ . f ( 8 ) > f ( 6 ) < b . 

ஃ #b 
ஃ f ( ) = L , a<< b . 
இப்போது , f ( 6 ) = 0 என்பதைக் காண்பிக்கவேண்டும் . 
... f ( 6 ) > 0 , f ( 6 ) 40 என்று நிறுவினால் போதும் . 
f (6 ) > 0 என்று வைத்துக் கொள்வோம் . 
ஃ 1 ஆனது x = இடத்து ஏறுகிறது . 

< b என்பதால் , << + h , h > 0 , , மிகச் சிறியது , 
என்பதற்கு , 

f ( s ) > f ( 6 ) 
ஆனால் L = f ( ) 
ஃ f ( ) > L 


1 


. 


இது 1.u.b.- ன் பண்பிற்குப் புறம்பல்லவா ? 
ஃ f ( 6 ) > 0 
இப்போது f ( ) < 0 என்க . 
.. ஆனது x = இடத்து இறங்குகிறது . 

f > a என்பதால் , மிகச் சிறிய h > 0 , -h < s , < - க்கு , 
f > f ( 6 ). 

அதாவது ( 6 ) > L 


வகையிடல் 


451 


இதுவும் I.u.b.- ன் பண்புக்குப் புறம்புதானே ? 
ஃ f ( 6 ) 40 . 
ஃ f ( 6 ) = 0 . 


மாதிரிக் கணக்குகள் 

( 1 ) ரோல்ஸ் தேற்றத்தை விளக்கும் வரைபடம் ஒன்று 


வரைக . 


VI 


if ( b ) 


if ( a ) 


| fg) 
து 


a 


படம் 70 


( 2 ) லாக்ராஞ்சின் முதல் இடைமதிப்புத் தேற்றத்தை விளக் 
கும் வரைபடம் ஒன்றை வரைக . 


( b , bi ) 
} } ftbl -fla ) 


Kafla ) 


b - a 


x 


படம் 171 


{ 3 ) ( a , b ) - ன் ஒவ்வொரு புள்ளியிடத்தும் f ஆனது வகைக் 
கெழு காணத்தக்கது என்க . எல்லா xE ( a , b ) - க்கும் f ( a ) = f ( x ) 
என்றவாறு aE ( a , b ) என்றால் , f ( a ) = 0 என்றும் , எல்லா xE 
( a , b ) - க்கும் f (p ) sf ( x ) என்றவாறு BE ( a , b ) என்றால் , f ( s ) = - Q 
என்றும் நிறுவுக . 
நிறுவல் 
f ( a ) = lin f (a + h) - f ( a ) | 

h > 0 
h - 0 
va + hE ( a , b , ) - க்கு , f ( a + h ) sj (a ) என்பதால் , 


. 


452 


பகுப்பாய்வு இயல் 


- 


f ( a + h ) -f ( a ) 

a 10 
h 
அல்லது , f (a - In ) - f (a ) 

20 , h > 0 , f ( ah) f ( a ). 

-h 
ஃ . Lf ( a ) 20 

f ஆனது ( a , b ) - ல் வகைக்கெழு காணத்தக்கதென்பதால் , 
I ( a ) இருக்கிறது . 
ஃ Rf ( a ) = Lf ( a ) . 
f (a ) = 0 . 

lim f ( B + h ) - f (s ) , h > 0 
இப்போது , f ( s ) = 

h ++ 0 

h 
VP + hE ( a , b )- க்கு , f ( s + h ) 2 f ( s ) என்பதால் , 
f ( s + h ) - f ( p ) 

0 , h > 0 , அதாவது , R f ( g ) 20 
h 


அல்லது , 


- 


f ( s - h ) -f ( 9 ) 

30 , h > 0 , f ( p - h ) 2 f ( s ) 
--h 

அதாவது Lf ( B ) 10 . 
f ஆனது ( a , b ) - ல் வகைக்கெழு காணத்தக்கதென்பதால் , f ( B ) 
இருக்கிறது . 

ஃ Rf ( B ) = LJ ( 8 ) 
ஃ f ( s ) = 0 
இதனை விளக்க இதோ வரைபடம் : 

Y = f( x ) 
f ( c ) = 0 


YA 


f ( 6 ) 


f(a)] 


fla ) 
f []B}= o /f[ B ) 


a d 


B 


b 


படம் 72 


வகையிடல் 


453 


குறிப்பு 

x = a இடத்து f- க்கு மீப்பெரிய மதிப்பும் , 
x = > இடத்து f- க்கு மீச்சிறிய மதிப்பும் இருக்கின்றன என்று 
சால்லுவார்கள் . 


( 4 ) ( i ) f ( x ) = 1 , 05x < 3 

= 2 , 1sx1 
( ii ) f ( x ) = sin x , [ 0,7 ] 
என்ற சார்புகளுக்கு , ரோல்ஸ் தேற்றம் தரும் -ஐக் காண்க . 


விடை 

( i ) [ 0 , 1 ] முழுமையிலும் f ஆனது தொடர்ச்சியற்றது . ஏனெ 
னில் , x = 1 இடத்து f- க்கு “ தாவும் தொடர்ச்சியின்மை ( jump 
discontinuity ) இருக்கிறது . ரோல்ஸின் முதல் நிபந்தனை தவறி 

மேலும் f ( 0) = 1 + 2 = f ( 1) . if (0 ) + f ( 1 ) ரோல்ஸின் 
மூன்றாவது நிபந்தனையும் தவறியது . 

a என்பது ( 0 , 1 ) -ன் ஓரு புள்ளி என்க 


யது . 


ok 


lim f ( a + h ) - f ( a ) 
Rf ( a ) = 
h + 0 

h 
lim 1-1 lim 

0 = 0 
h + 0 h h + 0 

lim f (d + h ) -f ( a ) 
A 

- - 
lim 1- 1 

0 
h + 0 -h 


Lf ( a ) = h + 0 . 


படம் 73 


ஃ f (a ) = 0 
ஃ . ரோல்ஸ் நிபந்தனைகள் தவறியும் , குறைந்தபட்சம் ஒரு 
புள்ளி e- ஐ f ( a ) = 0 என்றவாறு கண்டுவிட்டோம் . ஆனாலும் 
இந்த a , ரோல்ஸ் தந்ததல்ல . 

( ii ) f ஆனது [ 0 , * ] - ல் முழுமையிலும் தொடர்ச்சியாய் உள் 
ளது . f (0 ) = sin 0 = 0 = sin r = f ( m ) . 

ஃ ரோல்ஸின் முதல் , மூன்றாம் நிபந்தனைகள் நிறைவேறின . 
* E ( 0 , T ) என்றால் f ( 6 ) = cos என்றும் நமக்குத் தெரியும் . 
ஃ ரோல்ஸின் இரண்டாம் நிபந்தனையும் நிறைவேறியது . 


454 


பகுப்பாய்வு இயல் 


K 


= -க்கு cos ( = 0 . ரோல்ஸ் தரும் 

1 . 
( 5 ) ஒரு சார்பின் வகையீட்டிற்கு வரைபடம் ஒன்று வரைக . 


YA 


PG 


tmax 

f x 
AX 


f( x ) 
Ae 

M 
X 


T 


N 
X + AX 


படம் 74 


OM = x , ON = x + AX என்றால் 
PM = f (x ) , QN = f ( x + Ax ) 
f ( x + Ax) - f ( x ) = LQ = LK + KQ 

= PL tan / + KQ 

Ax . tany + KQ 

= Ax . f ( x ) + KQ 
. வகையீடு = KL 

KQ = Ax 
Q - P என்றால் LQ - LK 
அதாவது x - 0 என்றால் f (x + Ax ) -f ( x ) -f { x ) Ax 

அதாவது , | f (x + Ax) - f ( x ) - f ( x). Ax | < ax , > 0 . 
( Ax - 0 என்னும்போது , 1-0 என்பதால் Ax- ஐ விட 1AX 
சிறியது ) . 


455 


வகையிடல் 


( 6 ) (i ) f ( x ) = logx , [ 1 , 6 ] 

( ii ) f ( x ) = ax + bx + c , [ A , B ] 
என்ற சார்புகளுக்கு இடைமதிப்புத் தேற்றம் தரும் -ஐக் காண்க . 


( i ) logx = loga + log * 1sase 


X 
x - a > +1 

a 


( 


ஃ 


lim 

log x = loga + log l = loga + 0 = log a 


ஃ log ஆனது [ 1 , e ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளது . 


f ( x ) = HxE ( 1 , e ) என்பதும் உண்மை . 
எப்படியெனில் , 


log ( 1+ 


(1+ ) 


f ( x ) = ho 


lim log ( x + h ) -log x 

h 


lim 1 
h - 0 x 


h 


lim log 


1 h 


0 


h 


XX 


log ( 1+ 

( 1 ++ ) 
+ 
- } og - [ i + + ) ) 
--los -- ((1+ *)"]- =loge = 1 


lim 


ஃ f ஆனது இடைமதிப்புத் தேற்றத்தின் நிபந்தனைகளை 
நிறைவேற்றுகிறது . ஃ ( l , e ) - ல் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி 
ஆவது , 

f ( e ) -f ( 1 ) 
f ( 6 ) = 

என்றவாறு இருக்கிறது . 
e - 1 


அதாவது 


1-9 : E = c - 1 . 


456 


பகுப்பாய்வு இயல் 


( ii ) f ( x ) ஆனது பல்லுறுப்பு ஆதலின் f ஆனது [ A , B ] - ல் 
தொடர்ச்சியாயுள்ளதுடன் , f ( x)- ம் ( A , B ) - ல் இருக்கிறது . 

ஃ f ( x ) = 2ax + b 
இடைமதிப்புத் தேற்றத்தின்படி , ( A , B ) - ல் குறைந்தபட்சம் 
என்ற ஒரு புள்ளியாவது 

f ( B ) - f ( A ) 
f ( 6 ) = 

என்றவாறு இருக்கிறது . 
B - A 


அதாவது 

aB2 + bB + c - aA2 - bA - C 
f ( 6 ) = 

B - A 


a ( B - A } + b ( B- A ) 

B- A 
= a( B + A ) b 
ஃ 2a + b = a { B + A ) +5 


- 


. 


A + B 
2 


இதுதான் இடைமதிப்புத் தேற்றத்தின் . 


( 7 ) [ a , b ] - ன் ஒவ்வொரு x- க்கும் f ( x ) = மாறிலி K என்றால் , 
f ( x ) = kx + 1 , ! ஒரு மாறிலி . எனக் காண்பிக்க , 


F 


X 


x என்பது [ a , b ] - ன் யாதா 
b மொரு புள்ளி என்றால் , ( a , x ) - ல் 

இடைமதிப்புத் தேற்றம் தருவது , 


படம் 75 


f (x) - f (a) , 
f ( E ) = 


a << x 


a 


அதாவது 

f ( x) -f (a ) 
Ka 


- 


ஃ . f ( x ) = ( x - a) K + f (a ) = Kx - aK + f ( a ) 

= Kx + [ f ( a ) -aK ) ] 
ஃ f ( x ) = Kx + l , l = f ( a ) -aK . 


( 8 ) [ a , b ] - ல் f ஆனது வகைக்கெழு காணத்தக்கது ; f ( a ) - ம் , 
f ( b ) - ம் ஒன்றுக்கொன்று முரணான 

குறிகள் 

கொண்டவை 


வகையிடல் 


457 


f ( a ) < M < f ( b ) என்றவாறு ஒரு எண் M இருக்கிறது . அப்படி 
யானால் f ( 6 ) = M என்றவாறு குறைந்தபட்சம் போன்ற ஒரு 
புள்ளியாவது ( a , b ) - ல் இருக்கிறது என நிறுவுக . 

g ( x ) = f ( x ) - Mx என்க . 

M என்பது மாறிலி எண் ஆதலால் , Mx வகைக்கெழு காணத் 
தக்கது . 

ஃ g (x ) = f ( x ) - M 
g (a ) = f ( a) - M > 0 f ( a ) > M ( தேற்றத்தின்படி ) 
g ( 5 ) = f ( 6 ) - M < 0 f ( b ) < M ( தேற்றத்தின் படி ) 

ஃ g- க்கு [ a , b ] - ல் வகைக்கெழு இருப்பதுடன் , 8 ( a ) - ம் g ( b ) - ம் 
முரணான குறிகள் உடையவை . 

ஃடார்பூவின் தேற்றப்படி , (a , b)- ல் ஒரு புள்ளி ஆனது 
g ( 6 ) = 0 என்றவாறு இருக்கின்றது . 
அதாவது f ( 6 ) - M = 0 
அதாவது f ( 6 ) = M. 


812. உயர்வரிசை இடைமதிப்புத் தேற்றங்கள் ( Mean Value 

Theorems of Higher Order ) 
தேற்றம் 1 

[ a , b ) - ன் மீது வரையறுக்கப்பட்ட சார்பு f ஆனது 

( i ) [ a , b ] - ல் f ( x ) இருக்கிறது . ( ii ) [ a , b ] - ல் f தொடர்ச்சி 
யாயுள்ளது . ( iii ) ( a , b ) - ல் f - க்கு வகைக்கெழு இருக்கிறது . 
என்றால் , (a , b )- ல் போன்ற குறைந்தபட்சம் ஒரு புள்ளியாவது , 

( b - a ) 
f ( b ) = f ( a ) + (b - a) f (a ) + f " ( 6 ) என்றவாறு இருக் 

2 ! 


கிறது . 


நிறுவல் 

(b - x ) 
g ( x ) = f ( x ) + (b - x ) f ( x ) + A என்றும் , A என்பது 

2 ! 
g ( a ) = g ( b ) என்றவாறு உள்ளதென்றும் கொள்க . 

f- ம் , f - ம் [ a , b ] - ல் வரையறுக்கப்பட்டுள்ளதுடன் , [ a , b ] - ல் 
அவை தொடர்ச்சியாய் உள்ளன . 


458 


பகுப்பாய்வு இயல் 


ஃ . ல் 

g- ம் [ a , b ) - ல் வரையறுக்கப்பட்டுள்ளதுடன் , [ a , b]. 
தொடர்ச்சியாய் உள்ளது . 


மேலும் g ( a ) = g ( b ) 
ஃ . 8 ஆனது ரோல்ஸ் நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறது . 

ஃ ( a , b ) - ல் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி - ஆவது g ( 6 ) = 0 
என்றவாறு இருக்கிறது . 

2 
8 f b 

2 ! 
g ( x ) = f ( x ) + ( x - xf " ( x ) - f ( x ) - - x ) A 
ஃ g ( g ) = ( b- ) f " ( 6 ) - ( b - C ) A = 0 என்றவாறு 

E ( a , b ) இருக்கிறது . 
அதாவது A = f " ( s ) : * # b . 

( b - a ) 
g ( a ) = f ( a ) + ( b - a ) f ( a ) + A 

2 ! 
g ( b ) = f ( y ) 
.g ( a ) = g ( b ) , 
ஃ f (a ) -(p - a)f ( a ) + (b - a ), 

A = f ( b ) 
ஆனால் A = f " ( 6 ) 


2 ! 


(b - a ) | " ( 8 ). 


if ( 6 ) = f (a) + (b - a) f (a ) + 


2 ! 


தேற்றம் 2. டெய்லர் தேற்றம் ( Taylor s Theorem ) 

[ a , a + h ] - ன் மீது வரையறுக்கப்பட்டுள்ள சார்பு f என்றும் 

( i ) f , f , f " , f " , .. , f ( n - 1) என்பவை [ a , a + h ] மீது வரை 
யறுக்கப் பட்டுள்ளன என்றும் , 
( ii ) f . f , f " , f " , 

f ( n - 1 ) என்பவை [ a , a + h]- ன் மீது 
தொடர்ச்சியாய் உள்ளன வென்றும் 

( iii ) f ( n)( x ) ஆனது ( a , a + h ) - ல் இருக்கிறது என்றும் 

( iv ) 0 < pan என்றவாறு p என்பது நேர் எண் என்றும் 
கொண்டால் , ( 0 , 1 ) -ல் குறைந்தபட்சம் 6 என்ற ஒரு எண் 


. 


459 


வகையிடல் 


h 





f ( a + h ) = f ( a ) + hf ( a ) + 


2 | f " (a) + 


f + 


f p - 1 )( a) 


( n - 1 ) ! 


hn (1-0) f ( a ) (a + ch) 


+ 


p ( n - 1) ! 


என்றவாறு இருக்கிறது . 


நிறுவல் 
( 1 ) ... g(x ) = f (x) + (a + h - x ) f ( x ) + 

Fics) (a+ h ;*" T"(x) 
(a + h - x) f(n-1)(x) + ( a+ b - x)P. A 
+ + 

( n - 1 ) ! 


என்றும் , 


( 2 ) .... g ( a ) = g ( a + h ) என்றும் கொள்க . 
ஃ g ( a + h ) = f ( a + h ) , 


h2 


g (a ) = f (a ) + hf (a) + " f " (a ) + ... + 


hn - 1 


In - 1)f -- > (a ) + h . A 


( n - 1 ) 
ஃ ( 2 )-ன் படி , 
(3) ...f (a + h) = f (a) + hf (a) + " f ( a ) + ... + 

f ( n - 1 ) ( a ) + hP . A 


h2 


ha - 1 
n - 1 ! 


( 1 ) -ன் வலது பக்கத்தில் காணப்படும் f , f , ... f ( n- 1 ) ஆகி 
யவை [ a , a + h ] - ல் , தேற்றத்தில் கொடுத்தபடி , தொடர்ச்சியானவை . 
மேலும் ( a + h - x ) - ஐ மதிப்பாய்க்கொண்ட சார்பும் [ a , a + h ] - ல் 
தொடர்ச்சியானதே ( பல்லுறுப்பாயிற்றே ! ). 


ஃ 8 ஆனது [ a , a + h ) - ல் தொடர்ச்சியானது . 


f ( n ) ( x ) இருப்பதால் , 8 ஆனது .(a , a + h ) - ல் வகைக்கெழு 
காணத்தக்கது . மேலும் g ( a ) = g ( a + h ) , தற்கோள் ( 2 ) -ன் படி 

ஃ g ஆனது ரோல்ஸ் தேற்றத்தின் நிபந்தனைகளை நிறை 
வேற்றுகிறது . 

: ( 0 , 1 )-ல் குறைந்தபட்சம் 9 போன்ற ஒரு எண்ணாவது 
(4) ..... g ( a + 0 h) = 0 என்றவாறு உள்ளது . 


460 


பகுப்பாய்வு இயல் 


இப்போது , 
g ( x ) = f (x) –f (x) + ( a + h - x)f "(x) - (a + h - x ) f " ( x ) + ..... 

( a + h - x ) - 2 

fn - 1 ( x ) + . ( a + h - x ) - 1 

f ( n ) ( x ) 
( n - 2 ) ! 

( n - 1 ) ! 


-pA ( a + h - x ) P - 1 
( a + h - x ) n - 1 
( 5 ) ஃ g ( x ) = 

( n - 1 ! ) 

f ( n)(x ) -pA ( a + h - x]P- 1 


( 5 )-ல் x-க்குப்பதில் a + th- ஐப் பயன்படுத்தினால் 

( a + h- ( a + 8 ( h ) ) n - 1 , 
g ( a + th ) = 

fn) (a + 0h ) 
( n - 1 ) ! 

pA ( a + h- ) a + 8h ) P- 1 
hn - 1 ( 1-0 } n - 1 

f ( a ) ( a + th ) -pA hp - 1 (1-8) P - 1 
( n - 1) ! 


( 4 ) 1 - லிருந்து , 

ha - 1 ( 1 - 0 )n - 1 
0 . = 

( n - 1 ) ! 


f ( n ) ( a + Ch ) -pA hP - 1 ( 1-0 ) P - 1 


அதாவது , 


1 


hr - 1 ( 1 - 0) n 

( n - 1 ) ! 


f ( a ) ( a + dh ) = pA (1-0) P- 1 hP - 1 


( 6 ) : . A = 


hn - P ( 1-0 ) n - P 

fn ) ( a + 0h ) 
( n- 1 ) ! p . 


இந்த A- ஐ ( 3 ) -ல் பயன்படுத்த , 

h2 
f (a + h ) = f ( a) + hf ( a ) + f ) 

f " ( a ) + ..... + 


hn - 1 


f ( n - 1 ) (a ) 


2 ! 


( n - 1 ) ! 


hn-p( 1– 0)" f ( n)( a + ch) 


+ hp . 


{ n - 1 ) ! p 


f ( a ) + hf ( a ) + 


h ? 

hn - 1 
f " ( a ) + . . . + 
2 ! 

( n - 1 ) ! 


f ( n - 1 ) ( a ) 


hr (1-0 )nP 
+ 

( n - 1 ) ! p 


f ( n ) ( a + 0h ) 


வகையிடல் 


461 


குறிப்புகள் ( முக்கியமானவை ) 

( 1 ) டெய்லர் தேற்றத்தின் f ( a + h ) - ன் விரிதல் (expansion ) 
1 உறுப்புகளுக்கு அடுத்துவரும் உறுப்பான 
hn ( 1-0) : P 

f ( n ) ( a + Gh )- க்கு “ ஷ்லோமில்ஃ அல்லது 
( n - 1 )! p 
" ரோஃ ( Schlomilch or Roche ) - ன் மீதி எனப்பெயர் . இதனை 
R , எனக் குறிப்பர் . 0 < 0 < 1 


( 2 ) p = 1 என்றால் இம் மீதியானது 
ha (1-9) -1 f ( n ) ( a + sh ) 

என்றாகும் . இதனைக் “ கோஷி , 

( n - 1 ) ! 
( Cauchy ) யின் மீதி என்பர் . 0 < 0 < 1 


Rn 


( 3 ) p = n என்றாலோ , 

hn ( 1 - 9) - f ( n ) ( a + Gh) 
R. = 

( 1-1) ! . n 
hn 

( 1-0) f ( n ) ( a + sh ) 
n ! 


-- 
- 


hn 

f ( n ) ( a + th ) என்றாகும் . இதனையே , லாக்ராஞ்சி , 
( Lagrange ) யின் மீதி என்பர் . 0 < 0 < 1 


, 


ha - 1 


தேற்றம் 3. " மெக்ளாரின் " ( Maclaurin ) தேற்றம் ! 

டெய்லர் தேற்றத்தின் சிறப்பு வகை . டெய்லர் 
தேற்றத்தை எப்படி நிறுவினோமோ அவ்வண்ணமே இத்தேற் 
றத்தையும் நிறுவவேண்டும் . 

டெய்லர் தேற்றத்தின் வரையில் a- க்குப் பதில் 0 - ஐ எழுத 
வேண்டும் , கிடைப்பது , 

h2 
f ( h ) = f ( 0 ) + hf ( 0 ) + f " ( 0 ) + ... + f ( n - 1 ) ( 0 ) 

2 ! 

(n - 1)! 
hn (1-8 )nP 
+ 

f ( n ) ( e h ) என்பதாகும். 

( n - 1 } ! p 
மெக்ளாரின் தேற்றத்தின் வரை 

[ 0 , h]-ல் வரையறுக்கப்பட்டுள்ள சார்பு f ஆனது 
(i).. f ( n- 1 )( x) [ 0 , h ] - ல் இருக்கிறது ; f (n1 ) ஆனது [ 0 , h ] - ல் 
தொடர்ச்சியாய் உள்ளது . 


462 


பகுப்பாய்வு இயல் 


* 


( ii ) f ( n ) ( x ) இருக்கிறது ( 0 , h ) . ல் 
(iii ) 0 < psn 
என்றால் , ( 0 , 1 )-ல் ஒரு எண் 9 ஆனது 

ha 
f ( h ) = f ( 0 ) + hf (0 ) + f " (0 ) + + 


ho_1 


f ( n - 1 ) (0 ) 


(m - 1 )! 


ha ( 1-9 ) -P 
+ 

fateh ) 

( n - 1) ! p 
என்றவாறு இருக்கிறது . 

( இதற்கு ஷ்லோமில் ஃ - ரோஃெமீதி இருப்பதைக் கவனியுங்கள் .) 


நிறுவல் 

டெய்லர் தேற்றத்தை நாம் நிறுவியபடியேதான் இத்தேற் 
றத்தையும் நிறுவ வேண்டும் . 


குறிப்பு : டெய்லர் தேற்றத்தை கீழ்க்கண்டவாறும் எழுதலாம் 

a என்ற புள்ளியின் மூடிய அண்மையில் , அதாவது , 
a - Exza + 3 - ல் f ஆனது வரையறுக்கப் பட்டுள்ள தென்றும் , 


( i ) f ( n - 1 ( x ) ஆனது ( a - 5 , a +8 ] -ல் இருப்பதுடன் தொடர்ச் 
சியாயுள்ளது . 


( ii ) ( a - s , a + 8 )-ல் f n ( x ) இருக்கிறது . 

( iii ) 0 < pan 
என்றும் கொண்டால் , h < s என்பதற்கு ஒத்த h- க்கு ஏற்ப , 
0 < 0 < 1 - ல் குறைந்தபட்சம் 9 என்ற ஒரு எண் , 


f(x + h}=f (a) + hif (s) + * 1*( )+ • + he / - ( e ) 


h (1-9) -P 
+ 

fr ( a + ah ) 


( n - 1 )! P 


என்றவாறு இருக்கிறது . 


தேற்றம் 4 யங் " ( Young ) கின் அமைப்பில் டெய்லர் தேற்றம் 
f ஆனது ( a - s , a + ] - ல் வரையறுக்கப்பட்டுள்ளது என்றும் , 
i ) f ( n- 1 ) ( x ) ஆனது [ a a + s ] - ல் இருப்பதுடன் 

தொடர்ச்சியாய் உள்ளது . 


E , 


வகையிடல் 


463 


( ii ) f ( a ) ( a ) ஆனது இருக்கிறது . 
( iii ) Th | < E 


என்றால் , 


hn - 1 


f ( a + h ) = f ( a ) + hf ( a ) + ..... + 


(n - 1) ! f- ( a ) 


ha 


+ 


{ fr ( a ) + sh } , 


n ! 


lim 


h + 0 & h = 0 . 


நிறுவல் 


மாணவர்களுக்குப் பயிற்சியாய் விடப்பட்டது ! 
8-13 . டெய்லர் , மெக்ளாரின் முடிவில்லாத் தொடர்கள் ( Taylor s, 

Maclaurin s Infinite Series )) 
டெய்லர் தேற்றத்தில் 

h2 
f ( a + h ) = f ( a ) + hf ( a ) + f " ( a ) + . + 

2 ! 

( n- ] ) 

f ( n - 1 ) ( a ) 


ha - 1 


hn (1- 6) | [ ola + ch ) 


+ 


( n -- 1 ) ! p 
என்பதில் வலதுபுறத்துத் தொடரில் முதல் n உறுப்புகளின் கூட் 

ha ( 1 - 9 ) n - P 
டுத் தொகையை S. என்றும் , 

( n - 1 ) ! p 

- f ( n)(a + 0 h ) - ஐ R, என் 
றும் கொண்டால் , 

f ( a + h ) = Sa + Ra என்றெழுதலாம் . 
1-0 என்னும்போது , Ra > 0 என்க . 

h2 
ஃ f ( a + h ) = f (a) + hf (a) + " f " ( a ) + . . . ( மு.வ ) 
பொதுவாக , 

12 

hn 
f ( x + h ) = f ( x ) + hf ( x ) + f " (x ) + ... + 

2 

n ! 

f ( n )( x ) + ... ( மு.வ ) 
lim 
என்பதுடன் , Rn = ) . 


இதைத்தான் டெய்லர் முடிவில்லாத் தொடர் என்பது . 
இப்போது , மெக்ளாரின் தேற்றத்திலிருந்து , 


464 


பகுப்பாய்வு இயல் 


lim 


R. = 0 என்றால் 


n-+ 


x2 


f ( x ) = f ( 0) + xj ( 0 ) + 211"(0) + .... ( மு.வ. ) . 

இதுதான் மெக்ளாரின் முடிவில்லாத் தொடர் என்பது ! 
8.14 . மெக்ளாரின் தேற்றத்தைப் பயன்படுத்தி , சில முடிவில்லாத 

தொடர்கள் 
( 1 ) அடுக்குக் குறித் தொடர் ( Exponential Series ) 

லாக்ராஞ்சின் மீதியைக்கொண்ட மெக்ளாரின் தேற்றத்தைப் 
பயன்படுத்தி 

23 
Vx , ex = 1 + + 

+ + ( மு.வ. ) என நிறுவுக . 

2 ! 3 ! 
f ( x ) = ex என்றால் 

f ( x ) = ex , f " ( x ) = ex , . . . , f ( n) ( x ) = ex , . . 
ஃ f ( 0) = e = 1 , f " ( 0 ) = 1 , , fr(0 ) = 1 , ... 


x3 


. 


. 


. 


xn | 


Rn = 


20x 


n ! 


< 1 


x > 0 என்றால் 28x < ex . x < 0 என்றால் 

9x 
0 < 0 < 1 என்பதால் | 60x / < M (மாறிலி எண் ) 


lim 


Ax 


lim 


Rn = 


lim xn 
nº a n ! 


. 


lim xn 
h + on ! 


ax 
e 


e 


n- ல 


xn 


un + 1) 


X 


இப்போது , un = 


என்றால் , 


- 


n ! 


n + 1 


1 , 


lim X 

p { n + 1 ) 
..Vx , 

= 0 ... un - 0 lim 
1+ co n + ] 

p ( n ) 

-1 < l < 1 என்றால் lim p (n ) = 0 . 
lim 
an 

Rr = 0 . 
ஃ = 1 + * + * 
+ .. ( மு.வ ) 
( 2 ) ஈருறுப்புத் தொடர் ( Binomial Series ) 
f ( x ) = ( 1 + x ) " , m ஒரு மெய்யெண் என்றால் , 
f ( n )(x ) == 111 (m- 1 ) . ( m - n + 1 ) ( 1 + x ) n - u 


வகையிடல் 


2465 


. 


f ( a ) ( 0 ) = m ( m - I ) ... ( m - n + 1 ) 

f ( 0 ) = 1 
f ( 0) = m 
f " ( 0 ) = m { m - 1 ) 
f "(0 ) = m ( m - 1) ( m - 2 ) முதலியன . 


ஃ மெக்ளாரின் தொடர்வழி , 


m ( m - 1) x + 


( 1 + x ) = 1 + mx + 


2 ! 


. 


m ஆனது 

நேர் முழுவெண்ணானால் , இத்தொடர் முடிவுள்ள 
தாகின்றது . இத்தொடரின் கடைசி உறுப்பு 
m ( m - 1) - - ( m - m + 1 ) 

xm = xm என்பதாகும் . 
m ! 


m ஆனது நேர்முழுவெண் இல்லை என்றும் - 1 < x < 1 என் 
றும் கொள்க . 


கோஷியின் மீதியாவது 

m (m - 1 ) • ( m - n + 1 ) . (1-9) -- 1 xa 
Ras 

12 • • • ( n - 1 ) ( 1 + 0x ) 


. 


- 


m 


1-8 


< 1 , x > 0 ஆகவோ , x < 0 ஆகவோ இருக்கலாம் . 


1 + 0x 


xa 


. 


Re == 


m ( m - 1 ) 

1.2 


( m - n + 1) ( 1-9) -1 

( n - 1 ) (1 + 0x )n- (1 + 0x ) 


m ( m - 1 ) .... ( m - n + 1 ) 
1.2 

{ n - 1 ) 


( 


1-8 

8 \ n - 1 xn 
1 + 8x ( 1 + ex )l - m 


m ( m - 1 ) 
K 

1-2 


( m - n + 1 ) xn | 

( n - 1 } ( 1 + 9x) 


3 


< I 
1 + 0x 


1 


1 


m > 1 


> 


இப்போது , (1 + 8x ) = > (I + TxT ) - " 
அதேபோல் , --- 

( 1- | x | } l - m 





, m < / 


U. 


-30 


-465 


பகுப்பாய்வு இயல் 


• IRI < / m || 


1 


ம 


(( m - 1 ) ... ( m - n + 1 ) 

x | 
12 

( n - 1 ) 

( 1+ | x | m1 | x | 
< [ m | | (m - 1 ) Ca - 1 xn - 1 | ( 1+ | x 1 ) m 
ஆனால் ( m - 1 ) Ca - 1 xn - 1-0 , n- + 00 , ( -1 < x < 1 ) 

R.+ 0 ; n = 0 . 

ஃ ( -1 , 1 ) -ன் எல்லா X- க்கும் , ஈருறுப்புத் தேற்றம் உண்மை 
யாயிற்று . 


அதாவது , 

m ( m - 1 ) 
( 1 + xm = 1 + m x + 

1.2 


x + ... ( மு.வ. ) 


( 3 ) ஸைன் , கொஸைன் தொடர்கள் 
f ( x ) = sin x என்க . 
Vx- க்கு , f- க்கு எல்லா வரிசை வகைக்கெழுக்கள் உள்ளன . 


f ( n ) ( x ) = sin ( x + 


sin ( x +" ; ) 
| / ( a ) x | = \ sin(x +"7 ) | 


31 + x , n 


மெக்ளாரினின் லாக்ராஞ்ச் மீதி 


R. = 


hn f ( n ) (ah) 

ha 

hin 
1 = 

n ! 


ha 


n ! 


lip 


R = 0 , 


lim hn 
n + n ! 


= 0 , எந்த h- க்கும் 


n + 


ஃ sin ( x + h ) = sin x + h cos x 


ha 
2 ! 


sin x 


hs 
3 ! 


COS X 


h 
++ sinx + : • Fx , h . 


. 


ஃ x = 0- க்கு , sin h = h 


+ 


15 
5 ! 


3 ! 


. ( மு.வ.) + h . 


வகையிடல் 


467 


h ? 


h 


இதேபோல் cos h = 1 


21 + 4 ! 


மு.வ. 


( 4 ) மடக்கைத் தொடர் ( Logarithmic Series ) 

f ( x) = log ( 1 + x ) என்றால் ) -ன் வரையறை அரங்கம் x > -1 
என்றால் , f- க்குத் தொடர்ச்சியான வகைக்கெழுக்கள் உண்டென 
நமக்குத் தெரியும் . 
1 

) 
f ( x ) = f " ( x ) = 

f ( n) (x ) = 

( -1)n- ( n - 1 )! 
1 + x ( I + x ) 

( 1 + x ) n 
R ) என்பது கோஷியின் மீதியெனில் , 

1 

e 
Ra = ( - 1 ) ^ - ^ x " . 

1 + ex 

1 + 0x 


n - l 


|x| < 1 என்றால் , " -0 , I- 3 <1 + < == 


ஃ Ra - 0 . 
x = 1 என்றால் கோஷியின் மீதியினால் ஆதாயமில்லை . 
லாக்ராஞ்சியின் மீதியை எடுத்துக் கொண்டால் , 

- 1 ) -1 
Re = 

1 + ex 


n 


+ ) 
0 < x $ 1 , 0 < 1 + x < l 
ஃ | Ra | < - 


. 


n 


: Ra + 0 , n + o : 


- 1 < x41 , log ( 1 + x ) = x - 


* + * - * + 


+ 


XN 


+ ( - 1) n- 1 * + 


. 


( மு.வ ) . 


0 


8.14 . தேராக்கணிய வடிவுகள் ( Indeterminate Forms ) 
லோபிதால் விதி ( L Hospital s Rule ) 

( a - s , a + 3 ) என்ற அண்மையின் முழுமையிலும் f , g என்பவை 
வகைக்கெழு காணத் தக்கவை யென்றும் , 1 ( a ) = g ( a ) = 0 என்றும் , 
g ( x ) +0 , ( + xE ( a - s , a + :) ) என்றும் கொள்க . 
lim f ( x ) 

lim f ( x ) 

-ம் இருக்கிறது ; 
( x 

x> a g ( x ) 


463 


பகுப்பாய்வு . இயல் 


lim f ( x) 


lim f (x ) 
மேலும் , 

x - a g ( x ) 


x - a g ( x ) 


நிறுவல் 

கோஷியின் இடைமதிப்புத் தேற்றத்தின்படி , 
( a - e , a - ) - ன் ஒவ்வொரு X- க்கும் ஏற்ப , (a , x ) - ல் ஒரு புள்ளி 

f (x ) - f ( a ) _ f ( 6 ) 
ஆனது 

என்றவாறு இருக்கிறது . 
8 ( x ) - g ( a ) g ( 6 ) 

f ( x ) _f ( 6 ) 
. : f ( a ) = g ( a ) = 0 , ஃ 

g ( x ) g ( 6 ) 
x + a++ a 

lim f ( x ) lim f ( 5 ) lim f ( 6 ) 
x - a g ( x ) x + ag ( 5 ) - a g ( 5) 
lim f ( x ) 

lim [ f ( 5 ) 
தேற்றத்தில் 
x- ag ( x ) 

+ al g ( 6 ) 

இருக்கிறது . 
( x என்ற குறிக்குப் பதில் ( என்ற குறி பிரதியிடப்பட்டுள்ளது . 
அவ்வளவுதானே . ) 
lim f ( x ) 

lim f ( x ) 
x - a g (x ) x - ag ( x ) 


மாதிரிக் கணக்குகள் 

lim sin x 
( 1 ) 

என்ன ? 
x + 0 


X 


விடை 


lim 


lim 
sin x = 0 ; 

x = 0 
x + 0 


ஆனால் : 

என்பது தேராக்கணியம் ஆயிற்றே ! 


மேலும் sin 0 = 0 ; 

lim sin x 
ஃ லோபிதால் விதிப்படி , 

x - 0 x | 


lim cos x 

= cos 0 = 1 
x - 01 


lim sin x 


- 


| 


வகையிடல் 


469 


( 2 ) இது சரியாவென்று ஆராய்க : 
lim [ 3x - 2x + 1 

jim , 6x - 2 
x + 2 

x + x - 1 x + 2 2x + 1 


( 


* ) 


lim 6 
x + 2 2 


* = 3 


விடை 


lim 3x2 - 2x + 1 
x + 2 x + x - 1 


3 ( 22 ) - 2 ( 2 ) +1 

( 2 ) + 2 


9 
5 


பின்னத்தின் மேற்பகுதியும் , கீழ்ப்பகுதியும் () அல்லவே ? 
9 , 5 தானே ! தொகுதி , விகுதி இரண்டுமே (0 ஆகிவிட்டால்தான் 
லோபிதாவை உபயோகிக்க வேண்டும் . 


8.15 . ஒரு சார்பின் மீப்பெருமங்களும் , மீச்சிறுமங்களும் ( Maxima 

and Minima of a Function ) 
ஒரு சார்பின் மீப்பெரிய அல்லது மீச்சிறிய மதிப்புகளை அசா 
தாரண மதிப்புகள் ( Extrema ) என்றும் சொல்லுவதுண்டு. 


வரை இலக்கணம் 

f ஆனது [ a , b ] - ல் வரையறுக்கப் பட்டுள்ள தென்றும் , CE ( a , b ) 


என்றும் , 


( 1 ) 0 < / h | < 8- க்கு f (a + h) - f (a ) < 0 என்றவாறு ( e - 6 , 
a +8 ) என்ற அண்மை இருந்தால் f -க்கு x = a இடத்து மீப்பெருமம் 
உண்டு என்றும் , 0 < / h | < 6- க்கு , 


( 2 ) f ( a + h) - f (a ) > 0 என்றால் -க்கு x = a இடத்து மீச்சிறுமம் 
உண்டு என்றும் வரையறுக்கலாம் . 


( 1 )-லிருந்து , 20- க்கு h { f ( a + h ) - f (a )} $ 0 என்றால் , f - க்கு 
x = a இடத்து மீப்பெருமம் உண்டு என்றும் , 


( 2 )-லிருந்து , ha0- க்கு h f (a + h ) - f (a ) } 20 என்றால் நீக்கு 
x = a இடத்து மீச்சிறுமம் உண்டு என்றும் அறியலாம் . 


குறிப்பு 

x = 0 இடத்து f ன் மீப்பெருமம் ஆனது [ a , b ] - ல் ரின் I.u.b. 
ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை ; அப்படி 1.u.b. ஆக 
இருந்துவிட்டால் , f ( a ) - ஐ -ன் x = a இடத்துத் தனி மீப்பெரு 

என்பர் . 


மம் ” 


>> 


470 


பகுப்பாய்வு இயல் 


அதுபோல் , x = a இடத்து -ன் மீச்சிறுமம் ஆனது [ a , b ] - ல் 
fig.1.b. ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை : அப்படி g.1.b. 
ஆக இருந்து விட்டால் f ( a ) - ஐ f- ன் x = a இடத்துத் " தனி மீச்சிறு 
மம் என்பர் . 


தேற்றம் | 

f என்னும் சார்பு [ a , b ] -ல் தொடர்ச்சியாய் உள்ளதென்றும் , 
x = aE ( a , b ) இடத்து அசாதாரண மதிப்பு ( extremum ) அதாவது , 
மீப்பெருமமோ , மீச்சிறுமமோ , இருக்கிறதென்றும் , மேலும் f ( a ) 
முடிவுள்ளதாய் இருக்கிறது என்றும் கொண்டால் , f ( a ) = 0. 


நிறுவல் 


முடியுமானால் , f ( a ) +0 என்க . 

f ( a ) > 0 அல்லது f (a ) < 0 . 


செயற்கூடு நிகழ்ச்சி 1 : f ( a ) > 0 என்க . 

அப்போது , f ஆனது x = a இடத்து ஏறுகிறது . 


h { f ( a + h ) - f ( a )} > 0,0 < / h | < 6 . 
இது , h > 0- க்கும் , h < 9- க்கும் உண்மை . 
ஆனால் x = a இடத்து f -க்கு மீப்பெருமம் உண்டென்றால் , 
h > 0- க்கு , h { f ( a + h ) - f { a }} > 0 , 
h < 0- க்கு , h { f ( a + h ) - f ( a )} > 0 , என்றாக வேண்டும் . 
. x = a இடத்து f- க்கு மீப்பெருமம் கிடையாது . 
x = a இடத்து f- க்கு மீச்சிறுமம் உண்டென்றால் , 
h > 0- க்கு h { f ( a + h ) -f ( a )} > 0 , 
h < 0- க்கு h { f ( a + h ) -f ( a ) } < 0 , என்றாக வேண்டும் . 
ஃ x = a இடத்து f- க்கு மீச்சிறுமம் கிடையாது . 

ஃ f ( a ) > 0 என்றால் f- க்கு x = a இடத்து மீப்பெருமமோ, 
மீச்சிறுமமோ கிடையாது . ஃ f ( a ) > 0 


செயற்கூடு நிகழ்ச்சி 2 : f ( a ) < 0 என்க . 

ஃ f ஆனது x = a இடத்து இறங்குகிறது . 
ஃ . h {f (a + h) -f ( a ) } < 0,0 < jh | < s . 


வகையிடல் 


4711 


முன்போல் , f- க்கு x = a இடத்து மீச்சிறுமமோ , மீப்பெருமமோ 
இல்லை எனக் காண்பிக்கலாம் . ஃ f ( a ) 40 

ஃ f ( a ) = 0 . 


குறிப்பு 

( 1 ) x = a இடத்து f ( x ) = 0 என்றால் , x = a இடத்து ரி . க்கு மீப் 
பெருமமோ , மீச்சிறுமமோ இருக்க வேண்டிய அவசியமில்லை . 

f ( x ) = x * என்க . 
f ( x ) = 3x 

f ( 0 ) 0 
x = a இடத்து f- க்கு மீப்பெருமம் இருக்க வேண்டுவதற்கு 
[ h > 0 என்றால் h { f ( a + h ) - f (a )} < 0 

என்பவை நிபந்தனைகள் . 
( h < 0 என்றால் h { f ( a + h ) - f ( a ) } > 0 
a = 0 என்றால் , h > 0 என்றால் h { f (h ) - f (0 )} = h { h - 0 } = h 40. 


ஃ x = 0 இடத்து ரீ - க்கு மீப்பெருமம் இல்லை . 
x = a இடத்து f- க்கு மீச்சிறுமம் இருக்க வேண்டுவதற்கு 

th > 0 என்றால் h{ f (a + h ) - f {a }} > 0 

( h < 0 என்றால் h { f ( a + h ) - f ( a )} < 0 
a = 0 என்றால் , h < 0- க்கு h{ f ( h ) -f ( 0 ) } 

= h { h : -- 0 } = h > 0 


அதாவது , 20 


ஃ x = 0 இடத்து f- க்கு மீச்சிறுமம் இல்லை . 

f ( 0 ) ஆனாலும் , x = 0 இடத்து -க்கு மீப்பெருமமோ, மீச் 
சிறுமமோ, இல்லையே! 


( 2 ) x = a இடத்து மீப்பெருமமோ , மீச்சிறுமமோ இருக்கலாம் ; 
ஆனால் f ( a ) இருக்க வேண்டிய கட்டாயமில்லை ; 
.. விளக்க உதாரணம் இதோ : 
f ( x ) = | x ) என்க . 
ஃ f ( 0 ) = 0 . 


- 


-- f ( 0 + h) - f ( 0) _ f ( h ) - Th = 
hz0 
472 

பகுப்பாய்வு இயல் 

1 ,ho 
h 

h 

h 

= -1 ) , h < / 
ஃ Rf ( 0 ) = 1 , Lf ( 0 ) = - 1 

ஃ f ( 0 ) இல்லை . 
தேற்றம் 2 

f என்பது [ a , b ] -ல் வரையறுக்கப் பட்டுள்ள சார்பு என்றும் , 
aE ( a , b ) என்றும் , 

( i ) f ( a ) = f "< a ) = f " ( a ) = • • = f ( n - 1 ) ( a ) = 0 என்றும் 
( ii ) f ( n)( a ) இருக்கிறதென்றும் 

( iii) f ( n ) ( a ) = 0 என்றும் கொண்டால் , 
n ஆனது ஒற்றை எண்ணென்றால் x = a இடத்து f -க்கு அசாதா 
ரண மதிப்பு இல்லை என்றும் , 

n ஆனது இரட்டை எண்ணென்றால் , f ( n ) ( a ) < 0- க்கு x = a 
இடத்து f- க்கு மீப்பெருமம் உண்டென்றும் , f ( n )( ai > 0- க்கு x = a 
இடத்து f -க்கு மீச்சிறுமம் உண்டென்றும் நிறுவுக . 
நிறுவல் 

f ( n ) ( a ) +0 என்பதால் , 8 > 0 என்ற எண்ணை f ( n ) ( a ) - ன் குறி 
தான் f ( n ) ( a) -8 ; f ( n ) ( a ) + 5- க்கும் என்றவாறு எடுத்துக் 
கொள்ளலாம் . 

f ( n ) ( x ) ஆனது x = a இடத்து இருப்பதால் , x = 0 இடத்து , 
f ( n ) ஆனது தொடர்ச்சியாயுள்ளது . 

( 1 ) ஃ 05 | h | < 8 - f ( n ) ( a )- < f (n )( a + h ) < f ( n )( a ) + 
என்றவாறு ( a - 6 , a +8 ) என்ற அண்மை இருக்கிறது . 
டெய்லர் தேற்றத்தின்படி , 

h ? 

hn - 1 
f ( a + h ) - f ( a ) = hf ( a ) + 

21 

f "(a ) + ... + 


( n - 1) ! f ( n- 1) (a ) 


hr 


+ 


f ( n) { e + th ) , 0 < 0 < 1 . 


n ! 


17 ! 


hn 
( 2 ) ஃ f ( a + h ) -f ( a ) f ( n ) ( a + sh ) 

:: f ( a ) = f "(a ) = ... = f ( n-1)( a ) = 0 
.. ( 1 )-லிருந்து , 
f ( n ) ( a) -s < f ( n ) ( a + Gh ) < f ( a)(c) + 


வகையிடல் 


473 


ஃ f ( n ){ a + 8h ) - ன் குறிதான் f ( n ) ( a ) - ன் குறியும் ; ஏனெனில் , 
f ( n ) ( a ) - ன் குறிதான் , f ( n ) {a ) - s , f ( n )( a ) + -ன் குறியும் என்பது 
தற்கோள் . 


செயற்கூடு நிகழ்ச்சி ( 1 ) : n ஆனது இரட்டை எண் என்க . 

he > 0 . 


hn 

f ( ii ) ( a + Gh ) - ன் குறியானது f ( n ) ( a ) - ன் குறியே , 


n ! 


ஃ ( 2 ) -லிருந்து , h நேரெண்ணோ, குறையெண்ணோ, 

( a + h ) - f ( a )- ன் குறிதான் f ( n ) a- ன் குறியும் . 
f ( n ) ( a ) = 0 என்பதால் , f ( a ) ( a ) < 0 ஆகவோ , f (n ) ( a ) > 0 
ஆகவோ இருக்கலாம் . 

இப்போது , f ( n ) ( a ) < 0 என்றால் , f (a + h ) - f(a ) < 0 . 
ஃ . f = க்கு x = a இடத்து மீப்பெருமம் உள்ளது . 
இப்போது , f ( n ) ( a ) > 0 என்றால் , f (a + h ) - f ( a ) > 0 . 

ஃ f- க்கு x = a இடத்து மீச்சிறுமம் உள்ளது . 
செயற்கூடு நிகழ்ச்சி 2 : n ஆனது ஒற்றை எண் என்க . 

ho fo ( a + ch ) ஆனது ஒரே குறியுடன் இருப்பதில்லை ; 


n ! 


ஏனெனில் , h < 0- க்கு h " < 0 ; h > 0- க்கு hr > 0 . 


.. ( 2 ) -லிருந்து , 0 < Th | < 5 என்றால் , f (a + h ) - f (a ) ஆனது 
ஒரே குறியுடன் இருப்பதில்லை . 

அதாவது , x = a இடத்து , f க்கு அசாதாரண மதிப்பு இல்லை . 


குறிப்பு - ஒரு விளக்கம் 


செயற்கூடு நிகழ்ச்சி 2 - ல் , h < 0- க்கு hr < 0 . 
f ( n ) ( a ) < 0 என்றால் , f ( n ) ( a + Gh ) - ம் < 0 . 


fn) ( a + Gh ) < 0 


n ! 


ஃ f ( a + h ) - f ( a ) > 0 . 


474 


பகுப்பாய்வு இயல் 


இப்போது h > 0- க்கு , hr > 0 . 
f ( n ) ( a ) < 0- க்கு , f ( n ) ( a + ah ) < 0 
f ( n ) ( a + ch ) < 0 . ஃ f ( a - h ) -f (a ) < 0 

o ( 
.0 < Th | < 6- ல் f (a + h ) - f (a ) ஆனது ஒரே குறியுடன் 
இருப்பதில்லை . ஃ x = a இடத்து f- க்கு அசாதாரண மதிப்பு 
இல்லை . 


. 


8:16 . அணிகோவையின் வகைக்கெழு ( Derivative of a Determi 

nant ) 
உதாரணமாக , 

f ( x ) f 2 ( x ) f ( x ) 
g ( x ) = pi ( x ) P2 ( x ) P ( x ) 

V ( x ) / (x ) 4 ( x ) 
என்ற அணிகோவையை எடுத்துக்கொண்டால் , 

f , ( x ) f , ( x ) f . ( x ) 
g ( x ) = Pi ( x ) + ( x ) = ( x ) 

( x ) 4 , ( x ) / ( x ) 

f ( x ) f (x ) f ( x) 
+ | P ( x ) P , ( x ) P , ( x ) 

41 ( x ) // 2 ( x ) / (x ) 


f ( x ) f 2 ( x ) f ( x ) 
+ P ( x ) * ( x ) + ( x ) 

( x ) 1 , ( x ) 4 . ( x ) 
இது போன் 

று , nxn அணிகோவையை வகையிடலாம் . 


கணக்குகள் 

( 1 ) [ a , b ] - ல் f , p , / என்பவை இடைமதிப்புத் தேற்றத்தை 
உறுதிப்படுத்துகின்றன என்றால் 

f ( a ) p ( a ) / ( a ) 
f ( b ) p { b ) + ( b ) 

= 0 என்றவாறு 
f ( 6 ) P ( 8 ) + (8) 


வகையிடல் 


475 . 


( a , b) - ல் குறைந்தது என்னும் புள்ளி ஒன்றாவது இருக்கிறதென 
நிறுவுக . 


நிறுவல் 
x ஆனது [ a , b ) - ல் யாதாமொரு புள்ளியெனில் , 

f ( a ) p ( a ) 4 ( a ) 
g (x ) = f (b ) P ( b ) 
P ( b ) ( 6) 

என்பதைக் கருதுக . 
f ( x ) P ( x ) ( x ) 


g ( a ) = 0 = g ( b ); ஏனெனில் அப்போது அணிகோவையில் இரு 
நிறைகள் சமமாயிருக்கும் . 


8 ( x ) ன் விரித்தல் ஆனது f ( x ) , P ( x ) , ( x ) - ன் ஒருபடிச் சேர் 
மானமாக இருக்கும் .. , / என்பவை [ a , 5 ]-ல் தொடர்ச்சியாய் 
இருத்தலின் , g- ம் [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளது . மேலும் , 
8 ஆனது ( a , b ) - ல் வகைக்கெழு காணத்தக்கது . 


ஃ ரோல்ஸ் தேற்றப்படி , ( a , b ) - ல் குறைந்தபட்சம் என்ற 
புள்ளியானது , 


( i ) ..... ( 6 ) = 0 என்றவாறு இருக்கிறது . 
ஆனால் , 

f ( a ) pla ) ( a ) ஏனெனில் , 
g ( x ) = f (b ) ( 6 ) ( b ) O = f ( a ) = p ( a ) = ( a ) 

f ( x) P ( x ) ( ) = f ( b ) = p (6 ) = ( 6 ) 


| 


( ii )......... 
ஃ (6 ) = 


f ( a ) p ( a ) ( a ) 
f ( 6 ) P ( b) ( 6 ) 
f ( F ) ( ( 6 ) ( 6 ) 


= 0 , ( i ) - ன்படி . 


கிளை முடிவு 


f (b ) -f (a ) f ( 6 ) 

என்பதை அடையலாம் . 
P ( b ) -p( a ) ஓ ( 5 ) 
இது கோஷியின் இடைத் தேற்றமல்லவா ? 

( x ) = k என்க . 
ஃ V ( 6 ) = k : ( 6 ) = 0 . 


476 


பகுப்பாய்வு இயல் 


ஃ ( ii ) ஆனது 

( 8 ) P ( 6 ) O 
f ( b ) p ( b ) k 
f ( a ) p ( a ) k 


- 


ஃ இதனை விரித்தால் , 
f ( b ) -f ( a ) f ( E ) 

a <<< b . 
P ( b ) -p ( a ) P ( ) 


( 2 ) a , b , c என்ற எண்களின் மீச்சிறிய எண்ணிற்கும் , மீப் 
பெரிய எண்ணிற்கும் இடையேயுள்ளவை a , 3 எனின் , 
k = 1 (b - c ) ( c - a ) ( a - b ) எனின் 

f ( a ) f ( 6 ) f ( c ) f ( a ) f ( a ) f " ( B ) 
p ( a ) p ( b ) P ( C ) = k P. ( a ) p ( a ) P " ( B ) 

v ( a ) V ( b ) ( c) V ( a ) | ( a ) | " ( 3 ) 
என நிறுவுக. மேலும் 
f ( a ) f ( b ) f " ( B ) 

f ( a ) f ( b ) f ( c ) 

2 
p ( a ) p ( b ) p " ( B ) 

P ( a ) p ( b ) P ( c ) 

( c - a ) (c - b ) 
( a ) ( b ) 4 " ( B ) 

( a ) ( b ) V ( c ) 


நிறுவல் 


- 


a < b < c என்க . அதாவது , a ஆனது மீப்பெரியது , C ஆனது 
மீச்சிறியது . 

ஃ . [ a , c ] - ல் f , p , 1 , என்பவை தொடர்ச்சியுள்ளவை என்றும் , 
( a , c ) - ல் f " , p " , " என்பவை இருக்கின்றன என்றும் கொள்க . 

( i ) g ( x ) 
f ( a ) f ( b ) f ( x ) 

f ( a ) f ( b ) f ( c) 

( x - a ) ( x - b ) 
P ( a ) p ( b ) P ( x ) 

( c - a ) ( c - b ) 

P ( a ) P ( b ) p ( c ) 
v ( a ) V ( b ) ( x ) 

( a ) ( 6 ) (c ) 
g ( a ) = g ( b ) = g ( c ) = 0 

ஃ ( a , b ) , ( b , c ) - ல் g ஆனது ரோல்ஸ் நிபந்தனைகளை நிறை 
வேற்றுகிறது . 


- 


477 


வகையிடல் 


ஃ ரோல்ஸ் தேற்றப்படி , 8 ( s ) = 8 ( 1 ) = 0 , 
a <<< b , b < n < c 

இப்போது , f" , p " , " இருப்பதால் , g " - ம் ( 3,7 ) -ல் இருக்கிறது 
மேலும் g ( 6 ) = 8 ( ! ) என்பதால் , ( 6,7 ) -ல் 8 - க்கு ரோல்ஸ் தேற் 
றத்தைப் பயன்படுத்தலாம் . 

ஃ . ( 4,17 )-ல் குறைந்த பட்சம் ஒரு புள்ளி B ஆனது , 
( ii ) ...... 8 " ( B ) = 0 , < p < ] என்றவாறு இருக்கிறது . 

(i ) - ஐ இரு தடவை வகையிடலாம் . 
(i ) - ஐ ஒரு தடவை வகையிட , 
| f ( a ) f (6 ) f ( x ) 

f ( a) f ( b ) f ( c ) 
8 ( x) = p ( a ) 

( x - a + x- b ) 
P ( b ) P ( x ) 

p ( a ) p ( b ) p ( c ) 

( c - a ) ( c - b ) 
( a) ( b ) ( x ) 

( a) V ( 6 ) ( c) 


= 


| f ( a ) f ( b ) f " ( x ) 
g " (x ) = p ( a ) p ( b ) P " ( x ) 

( a ) 4 ( b ) | " ( x ) 


2 
c - a ) ( c - b ) 


f ( a ) f ( b ) f ( c ) 
P ( a ) P ( b ) P ( c ) 
V ( a ) ( 6 ) ( c ) 


f(a ) f (b ) f ( c ) 
2 

p( a ) P ( b ) P ( c ) 
( c- a ) ( c- b ) 

| P ( a ) V (6 ) V ( c) 


| f (a ) f ( b ) f " ( 9 ) 
8 "(p ) = P ( a ) p ( b ) P " ( B ) 

( a) 4 ( b ) | " ( B ) 
= 0 (ii ) - ன்படி . 

ஃ | f ( a) f (b ) f " ( B ) 
( iii ) P ( a ) p ( b ) P " ( B ) 

v ( a ) ( 6 ) " ( B ) 
இப்போது 


2 
( c - a ) (c - 6 ) 


f ( a ) f (b ) f ( c ) 
P ( a ) P ( b ) P ( c ) 
1 ( a ) ( 6 ) ( c ) 


( iv ) | 


h ( x ) = 


f ( a ) f ( x ) f " ( B ) 
P ( a ) p ( x ) p " ( B ) 
V ( a ) V ( x ) 4 " ( B ) 


2 (x - a ) 
( c- a ) ( c - a ) ( b - a ) 


f ( a ) f ( b ) f ( c) | 
p ( a ) P ( b ) P ( c ) 
V ( a ) V ( b ) 4 ( c ) ) 


என்க . 


478 


பகுப்பாய்வு இயல் 


இப்போது h ( a ) = 0 = h ( b ) 

f , p என்பவை ( a , b ) - ல் இருப்பதால் , [ a , b ] - ல் h- க்கு 
ரோல்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் . 


( v ) . .. ஃ h ( a ) = 0 என்றவாறு , a என்ற குறைந்தபட்சம் 
ஒரு புள்ளியாவது , ( a , b ) - ல் இருக்கிறது . 


( iv ) லிருந்து , h ( x ) = 
f ( a ) f ( x ) f " ( B ) 

| f ( a ) f (b ) f ( c ) 
P ( x ) P " ( 9 ) 

p ( a ) P ( b ) P ( c ) 

( c - a ) (c - b ) - a ) 
| V ( a ) / ( x ) // "( 9 ) 

4 (a) V டு ) ( c ) 


2 


P ( a ) 


ஃ ( v ) ஆனது ( at ) = 
| f ( a ) f ( a ) f " ( B ) 

2 
P ( a ) p ( a ) P " ( B ) 

( c - a ) (c - b ) (b - a ) 
v ( a) ( a ) " ( தி ) 

= () என்றாகும் . 


f ( a ) f ( b ) f ( c) 
p ( a ) p ( b ) p ( c ) 
( a ) ( 6 ) ( c) 


- 


அதாவது , 

f ( a ) f ( b ) f ( c ) 
P ( a ) P ( b ) p ( c ) 
( a ) ( 6 ) ( c ) 


kk 


f ( a) f ( a ) f " (p ) 
p ( a ) Pl ( a ) P " ( B ) 
4 ( a ) V ( a ) | " ( 8 ) 


* / 


பயிற்சிக் கணக்குகள் 
( குறிப்பு : து . கு . என்றால் துணைக் குறிப்பு ( Hint ) . 


1 


( 1 ) f ( x ) = x sin 


x = 0 


= 0 , x = 0 
என்றால் f ( 0 ) = 0 என நிறுவுக . 
( து . கு . 

lim f ( h ) -f ( 0 ) lim 
f ( 0 ) = 
h - 0 h 

h + 0 


h sink - 0 

h 


lim 


lim 

1 
h sin 
h+ 0 h 


--- 


= 


h 


lim 

1 
h sin 
h - O h 


( 2 ) f (x ) = x1 / 3 என்றால் ஆனது எல்லா x- க்கும் ஆனது 
தொடர்ச்சியாய் உள்ளது என்றும் , ஆனால் x = 0 இடத்து ஆனது 
வகைக்கெழு காணத் தக்கதல்ல என்றும் நிறுவுக . 


-10 


Y 


Y : * 


1 
f ( x ) = 

3x2 / 8 . 
f ஆனது x = 0 இடத்து முடிவில் 
லாத தொடர்ச்சியின்மையுள்ளது . 


படம் 76 


- 


f- ன் வரைபடத்திற்கு x 0 
ஆனது வளைவு மாற்றப் 
yoiran ( point of inflexion ) 
ஆகும் . 


f(x )= * 


12 
3X3 


- 


O 


ஆனது x = 0 இடத் 
துத் தொடர்ச்சியாயில்லை . 


படம் 77 


480 


பகுப்பாய்வு இயல் 


( 3 ) f ( x ) = | x | என்றால் எல்லா X- க்கும் f ஆனது தொடர்ச் 
சியாயுள்ளதென்றும் , x = 0 இடத்து f - க்கு மீச்சிறிய மதிப்பு என் 
றும் , x = 0 இடத்து f இல்லை ( ஃ f ( 0 ) +0 ) என்றும் நிறுவுக . 


1Y 


Y = Ix | 


படம் 78 


4x 


படம் 79 


f ஆனது - 1 - லிருந்து + 1 - க்குத் தாவுகிறது . ) 

( 4 ) f ( x ) = ( 1 - x2 / 3 ) 3/2 என்றால் f- க்கு x = 0 இடத்து வகைக் 
கெழு இல்லை என நிறுவுக . ஆனால் x = 0 இடத்து f- க்கு மீப் 
பெருமம் உண்டெனக் காண்பிக்க . 


( து . கு . 


f ( x ) = - ( 1 - x2/3) 


x1 / 8 


x = 0 இடத்து f -க்கு வகைக்கெழு இல்லை . 
f ( 0 ) = 1 ; f ( x ) < 1 , x + 0 


. 


வகையிடல் 


431 


AY 


2 


. 
y = (1 - x ) 


X 


1 


படம் 80 


( 5 ) f ( x ) = x213 என்றால் , 1 ஆனது எல்லா x- க்கும் தொடர்ச் 
சியாய் உள்ளதென்றும் , x = 0- ஐத் தவிர மற்றெல்லா x20- க்கு f 
ஆனது வகைக்கெழு காணத்தக்கதென்றும் நிறுவுக . 


( து . கு . 


2 


Y = X 


Lf (0 ) = - 
Rf ( 0 ) = + 0 . 


படம் 81 


( 6 ) f ( x) = e - ( 1/x2 ) , x + 0 

f ( 0 ) == 0 
என்றால் ஓவ்வொரு X- க்கும் -க்குத் தொடர்ச்சியான வகைக்கெழுக் 
கள் உண்டென நிறுவுக . 


( 7 ) f ( x ) = e- { 1 /x > , x + 0 


. 


x = 0 


= 0 , 
ப . இ -31 


482 


பகுப்பாய்வு இயல் 


என்றால் எல்லா x > 0- க்கு f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளதென் 
றும் , f- க்கு வகைக்கெழுக்கள் உண்டென்றும் , ஆனால் x = 0 
இடத்து f க்கு வகைக்கெழு இல்லையென்றும் காண்பிக்க . 


( து . கு . 


AY 


Rf ( 0 ) = 0 
Lf ( 0 ) = 0. ) 


1x 


படம் 82 


1 


( 8 ) f ( x ) = x tan - 1 


= 0 , 

x = 0 
x = 0 இடத்து 

இடத்து f- க்கு வகைக்கெழு இல்லை எனக் 
காண்பிக்க . 


என்றால் 


1 
h tan - 1 
lim 

h 
h + 0 h 


( h > 0 ) 


= 


( து.கு. Rf ( 0 ) 


2 


lim 


Lf ( 0 ) = h + 0 


-htan 


( - ) 


( h > 0 ) 


-h 


- 


lim 

tan - 1 
h - 0 


( - + ) 


= tan - 1 ( -00 ) = 


- ; 


Rf ( 0 ) + Lf ( 0 ) . ) 


( 9 ) f ( x) = x2 sin - 1 


( 4 ) 


x + 0 


= 0 , 


வகையிடல் 


483 


என்றால் , x = 0 இடத்து f - ன் ( i ) தொடர்ச்சி , ( ii ) வகைக்கெழு 
காணத்தக்கமை , ( iii ) ( -1 , 1 ) -ல் வகைக்கெழு காணத்தக்கமை 
ஆகியவற்றை ஆராய்க . x = 0) இடத்து f " உள்ளதா ? 

(து.கு. எல்லா x- க்கும் , x , 0 , 1 ஆனது தொடர்ச்சியாய் உள் 
ளது . f ஆனது எல்லா x- க்கும் உள்ளது . 


- 


0 


படம் 83 


lim 
ஆனால் f ( x ) = f ( 0 ) என்பதால் f ஆனது x = 0 

x + 0 
இடத்துத் தொடர்ச்சியாய் இல்லை . x = 0 இடத்து " இல்லை . 

f- ன் வரைபடத்தில் , ஆதியின் அண்மையில் , y == x 
களுக்கு நடுவே முடிவில்லாமல் அலைவதை நோக்குக ! ) 
( 10 ) f ( x ) = x , x50 

= 1 , 0 < x51 


| 


-TL 


, x > 1 


X 


என்றால் x = 0 , x = 1 ஆகிய இடங்களிடத்துத்தான் f- க்குத் 
தொடர்ச்சியில்லை யென்றும் , அதனால் வகைக்கெழுக்கள் இல்லை 
யென்றும் நிறுவுக . 


( 11 ) f ( x ) = tan h 


( A ) என்றால் , x = 0 இடத்து ரி - ன் வகைக் 


கெழு காணத்தக்கமையை ஆராய்க . 


484 


பகுப்பாய்வு இயல் 


Y 


> X 


படம் 84 


x 0 


( து . கு. f ஆனது x = 0 இடத்தைத் தவிர மற்றெல்லா இடத் 
துத் தொடர்ச்சியாய் உள்ளது. 
lim 

lim 
f (x ) = 1 , f (x ) = -1 
ஃ f- க்கு x = 0 என்பது “ தாண்டும் அல்லது தாவும் 
தொடர்ச்சியின்மைப் 

ஆனால் Rf ( 0 ) = Lf ( 0 ) = 0 
ஃ f ( 0) உள்ளது. ) 

( 12 ) f (x ) = | x + 1 | + | x | + | x - 1 | என்றால் f ஆனது 
x = -1 , 0 , 1 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளதென்றும் , ஆனால் 
வகைக்கெழுக்கள் இல்லையென்றும் காண்பிக்க . 


புள்ளி . 


1 


( 13 ) f ( x ) = x tanh 


x + 0 


x = 0 


= 0 , 
என்றால் f ( 0) உள்ளதா ? 


y | 


அ 


- 


X 


படம் 85 


வகையிடல் 


485 


* 


" ( து . கு .. எல்லா x- க்கும் f ஆனது தொடர்ச்சியாய் உள்ளது . 
ஆனால் x = 0 இடத்து f - க்குத் தாவும் தொடர்ச்சியின்மை உள்ளது . 
Rf (0 ) = 1 , Lf (0 ) = -1 f ( 0 ) இல்லை .) 

( 14 ) ஒரு புள்ளியிடத்து ஒரு சார்புக்கு முடிவுள்ள எண்ணிக் 
கையுள்ள வகைக்கெழுக்கள் இருந்தால் மட்டும் 

போதாது . 
lim 

Rn = 0 என்றால் தான் டெய்லர் தொடரானது கொடுத்தி 
சார்பைக் குறிக்கும் . இதனை , 


n- + 0 


* , 


f ( x ) = e 


x + 0 


= 0 , 


x = 0 


என்றவாறு உள்ள சார்பைக்கொண்டு விளக்குக . 


( து . கு . Rf ( 0 ) = 


lime- ( 1 / h2 ) 

= 0 ( h > 0 ) 
h_0 h 


lime- ( 1 / h2 ) 
Lf { 0 } = 

= 0 ( h > 0 ) 
h + 0 -h 


ஃ . Rf ( 0 ) = Lf ( 0 ) = 0 = f ( 0 ) 


மேலும் , x # 0 , f ( x ) = 2chi 
ஃ- 1293°(x) = 120. ( 2cE) 


= f ( 0 ) 


ஃ f ஆனது x = 0 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 

lim 
இதேபோல் , f " ( 0 ) = - f " ( x ) எனக் காண்பிக்கலாம் . அதாவது , 
f " ஆனதும் x = 0 இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . இப்படியே 
தொடர்ந்தோமானால் , f ( 1 ) , f ( 4 ) , f ( n-1 ) . ஐக் கண்டுபிடித் 

e- ( 1 / x3 ) 

வந்துகொண்டே இருக்கும் . 
x- 
f18 )(0 ) = f ( 4 ) (0 ) 


தோமானால் , ( (5-ல் பல்லுறுப்பு ) 


- 


. * .. 


486 


பகுப்பாய்வு இயல் 


x = 0 என்ற புள்ளியிடத்து f- க்கு வகைக்கெழுக்கள் இருக் 
கின்றன . vn , fr ( 0 ) = 0 


lim 


ஆனால் , 


Rn ( i ) +0. ஏனெனில் - ( 1 / x2 ) + 0 . 


n + 


ஆகையால் f (x ) = e ( 1 / x ? ) என்பது டெய்லர் தொடராக 
எழுத முடியாது . 


முக்கியக் குறிப்பு 

மெக்ளாரின் தொடராக மேற்கண்ட f ( x )- ஐ எழுதினால் , 


x2 


xn 


f ( n ) ( 0 ) + 


n ! 


f (x ) = f (0) + xf ( 0 ) + f "(0) + ... + 

2 ! 

x2 
= 0 + x - 0 + 0+ ... + * 

* 0 + 
2 ! 


இஃது ( மெக்ளாரின் ) x + 0- க்கு உண்மையல்ல . 


( 15 ) f ஆனது [ a , b ] - ல் வரையறுக்கப்பட்டுள்ளதென்றும் , 
f " , [ a , b ] - ல் தொடர்ச்சியாய் உள்ளதென்றும் , ( a , b ) - ல் f " ( x ) 
இருக்கிறதென்றும் கொண்டால் , 

(b - a )" ( b - a ) 
f ( b ) = f (a ) + (b - a ) f ( a ) + f " ( a ) + f " ( 6 ) என்ற 

2 ! 

3 ! 
வாறு ( a , b ) - ல் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி - இருக்கிறது என 
நிறுவுக . 

f ( x ) g ( x ) 
h 

என்றால் 
P ( x) ( x ) 

f ( x ) g ( x ) f ( x ) g ( x ) 
hi (x ) 

+ 
P 

ஓ ( x ) ( x ) 
என நிறுவுக . 

( 17 ) தகுந்த நிபந்தனைகளின் கீழ் , ( a , b ) - ல் குறைந்தபட்சம் 
ஒரு புள்ளி 5 ஆனது , 

f ( a ) f ( b ) 
p ( a ) p.b ) 

p ) 
என்றவாறு இருக்கிறதெனக் காண்பிக்க . 

f ( a ) f ( x ) x - a | f ( a ) f (b ) 
( 3 ) b p ( a ) P 

( b ) 


| 


A B) | 

81 


= (b- a) a ) I ( 6 ) 


என்க . ) 


- 


9 . பலமாறிச் சார்புகள் 
( Functions of Several Variables ) 


9.1 . முன்னுரை 

இதுவரை தெளிவாகவும் , விரிவாகவும் ஒரே ஒரு சாராமாறி 
( Independent variable ) யுடைய சார்புகளை ஆராய்ந்தோம் . இப் 
போது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சாராமாறிகளை 
யுடைய சார்புகளின் பண்புகளைக் காண்போம் ; அவற்றின் எல்லை , 
தொடர்ச்சி , சீரான தொடர்ச்சி , வகையிடத் தக்கமை ( Differenti.bi . 
lity ) , வகைக்கெழு காணத்தக்கமை ( Derivability ) ஆகிய பண்பு 
களை ஆராய்வோம் . 


பலமாறிச் சார்புகளுக்கு உதாரணங்கள் 

( 1 ) நீளம் x , அகலம் y உடைய செவ்வகத்தின் பரப்பைத் 
தரும் வாய்பாடு A = xy என்பதாகும் . 

x , y- ன் ஒவ்வொரு ஜோடி மதிப்புகளுக்கும் , பரப்பு A- க்கு ஒரு 
மதிப்புதான் உண்டு . இங்கே A என்பது x , y ஆகிய இரு மாறிகள் 
சார்பு ஆகும் . 

( 2 ) செவ்வக இணைகரத் திண்மம் ( Rectangular Parallelopiped ) 
ஒன்றின் விளிம்புகளின் அளவுகள் x , y , z என்றும் , அதன் பருமம் 
( Volume ) V என்றும் கொண்டால் , 

V = xyz என்பது வாய்பாடு . 
இங்கே V ஆனது x , y , z என்ற மூன்று மாறிகள் சார்பு ஆகும் . 


9-2 . வரை இலக்கணம் - இரு சாராமாறிகள் சார்பு (Function of 

Two Independent Variables ) 

D என்ற ஒரு வெளியில் , y என்பவை யாதாமிரு சாராமாரி 
கள் என்றால் , ஒவ்வொரு ஜோடி ( x , y )- க்கும் ஏற்ப ஒரு குறிப்பிட்ட 


488 


பகுப்பாய்வு இயல் 


கணியம் 7 இருந்தால் , z- ஐ இரு சாராமாறிகள் x , y- ன் சார்பு என் 
போம் . 


z = f ( x , y) , z = p ( x , y ) , z = 4 (x , y ) , .... என்பன போன்ற குறி 
யீடுகளால் இரு சாராமாறிகள் சார்பை வழங்கலாம் . 


வரை இலக்கணம் : இரு சாராமாறிகள் சார்பின் வரையறை அரங்கம் 
( Domain of Definition of Function of Two Variables ) 

= f ( x , y ) என்ற இரு சாராமாறிகள் சார்புக்கு ஏற்ற ஜோடி 
கள் ( x , y ) அமைக்கும் கணத்திற்கு இரு சாராமாறிகள் சார்பின் 
வரையறை அரங்கம் என்று பெயர் . 

வடிவகணித வழி ( Geometrically ) மேற்கண்ட வரையிலக் 
கணம் நன்கு புலனாகும் . உதாரணமாக xy-தளத்தில் ( x , y ) என்ற 
ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு புள்ளி P ( x , y ) - ஐக் குறிக்குமானால் , 
இரு சாராமாறிச் சார்பின் வரையறை அரங்கமாவது , இப் புள்ளி 
கள் அமைக்கும் கணமாகும் . குறிப்பாக xy -தளம் முழுமையுமே 
இச்சார்பின் வரையறை அரங்கமாகும் . 

இதனையே இன்னும் விளக்குவோம் . 3 ஆனது (a , b ) இடை 
வெளியில் யாதாமொரு புள்ளி என்றும் , y ஆனது ( c , d ) இடை 
வெளியில் யாதாமொரு புள்ளி என்றும் கொள்க . X- ஐச் சார்ந்து 
y இல்லை ; y- ஐச் சார்ந்து , x இல்லை என்று வைத்துக்கொள்வோம் . 
இப்போது வரிசைப்பட்ட ஜோடிகள் ( x , y ) கிடைக்கின்றன . ஒவ் 
வொரு வரிசைப்பட்ட ஜோடி ( x , y ) - க்கும் ஏற்ப , என்ற மதிப்பு 
இருக்குமானால் , ( x , y ) கள் அமைக்கும் கணத்தைத்தான் z- ன் வரை 
யறை அரங்கம் என்போம் . இவ் வரையறை அரங்கத்தை D ( a , b ; 
c , d ) என்று குறியிடுவது வழக்கம் . இவ்வரங்கம் நீள் செவ்வக 
மாகவோ , சதுரமாகவோ , வட்டமாகவோ அல்லது வேறு ஏதா 
வது மேற்பரப்பாகவோ (surface) இருக்கலாம் . 


உதாரணங்கள் 


( I ) z = 4x + y என்ற சார் பின் வரையறை அரங்கம் xy தளம் 
முழுமையுமே . ஏனெனில் எல்லா x , y- க்கும் 4x + y இருக்கிறது . 

( 2 ) z = V4 - x - y என்ற சார்பைக் கருதுக . z- க்கு மெய் 
யான ( Real ) மதிப்பு இருக்க வேண்டுமானால் 4 - x " --y ஆனது 
நேர் ஆக இருக்க வேண்டும் . அதாவது , 4 - x - y 20 , அல்லது , 
x + y s4 = 2 . இந்தச் சமனின்மையை உறுதிப்படுத்தும் வரிசைப் 
பட்ட ஜோடிகள் ( x , y ) ஆனவை xy- தளத்தில் புள்ளிகளாகக் கருதப் 


பலமாறிச் சார்புகள் 


489 


பட்டால் , இப்புள்ளிகள் ஆதி ( origin ) யை மையமாகவும் , ஆரை 
2 ஆகவும் உடைய வட்டத்தின் எல்லை ( boundary )யிலும் அவ் 
வட்டத்தின் உட்பரப்பிலும் உள்ளன . 


( 3 ) ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் x என்றும் , இதற்கு 
ஓத்த குத்துயரம் ( altitude ) y என்றும் முக்கோணத்தின் பரப்பு A 
என்றும் கொண்டால் , 


xy 
2 


என்பது வாய்பாடு . 


x , y-க்களின் எந்த மெய் மதிப்பு ( நேரோ , குறையோ , பூச்சியமோ 
Positive or negative or zero ) க்கும் xy இருக்கிறதென்றால் 
A- யின் இயற்கையான வரையறை அரங்கம் ( natural domain ) 
ஆனது xy தளத்தின் முழுமையுமாகும் . ஆனால் x- ம் , y- ம் 
நீளங்கள் ஆனவையால் , இவற்றின் மதிப்புகள் பூச்சியமாகவோ , 
குறையாகவோ இருக்க முடியாது ... x > 0 , y > 0 என்பதுதான் சரி . 
ஃ A சார்பின் வரையறை அரங்கம் : x > 0 , y > 0 . இவ்வரையறை 
அரங்கம் ஆனது இயற்கை வரையறை அரங்கத்துடன் ஒருங்கிசை 
வாக ( Identical ) இல்லை . 


> 


பயிற்சி 

z = log ( x + y ) என்றால் 2 - ன் வரையறை அரங்கம் y = -x 
என்ற நேர்க்கோட்டின் மேலாக அமைந்திருக்கும் அரைதளம் 
(half plane ) என்றும் , இந்த நேர்க்கோடு , வரையறை அரங்கத்தில் 
சேராது என்றும் காண்பிக்க . 


( உதவிக் குறிப்பு -Hint : நேர் எண்களுக்குத்தான் log வரை 
யறுக்கப்படுவன . ஃ x + y > 0 அதாவது y > -x . x + y = 0 
என்றால் log ) முடிவுற்றது . ) 

வரை இலக்கணம் - பல மாறிச் சார்புகள் ( Function of Several 
Variables ) : x , y , z , ..,,1 என்ற சாராமாறிகளின் ஒவ்வொரு 
கணத்திற்கும் ஏற்ப குறிப்பிட்ட மதிப்புள்ள மாறி W இருக்கு 
மாயின் , w ஆனது x , y , z , ... , u , t என்ற பல சாராமாறிகளின் 
சார்பு எனப்படும் . 


குறியீடு 

w = f (x , y , z , ... u , t ) அல்லது , w = p ( x , y , z , ..... u , t ) 

இருமாறிச் சார்புகளைப் போலவே , பலமாறிச் சார்புகளின் 
வரையறை அரங்கத்தையும் வரையறுக்கலாம் . வடிவகணித வழி , 
மூன்று சாராமாறிகள் சார்பு ஒன்றின் வரையரங்கமாவது , ( x, y , z) 


490 


பகுப்பாய்வு இயல் 


என்ற மும்மைகள் அமைக்கும் ஒரு கணம் . ஒவ்வொரு மும்மை 
( x ,y ,z)- ம் xyz- வெளியில் P ( x.y , z ) என்ற புள்ளியைக் குறிக்குமென் 
றால் , இப்புள்ளிகளின் ஒரு கணத்தைச் சார்பின் வரையறை அரங் 
கம் என்போம் . இதுபோல் , u = f ( x , y ,z ,t ) என்ற நான்கு சாரா 
மாறிகள் சார்பின் வரையறை அரங்கமாவது ( x , y , z , 1 ) என்ற 
நான்குகளின் ஒரு கணம் என்போம் . 


உதாரணங்கள் 


( 1 ) செவ்வக இணைகரத் திண்மத்தின் பருமத்தின் வாய்பாடு 
V = xyz அல்லவா ? V என்பது மூன்று சாராமாறிகள் சார்பு ஆகும் . 


( 2 ) w = VI - x - } - z - u என்றால் W ஆனது x , y , z , u என்ற 
நான்கு சாராமாறிகளின் சார்பு ஆகும் . 

w ஆனது மெய்யாக 
இருக்க வேண்டுமென்றால் , 1 - x - y " - z -u 20. இந்தச் சம 
னின்மை ஆனது ம - ன் வரையறை அரங்கத்தை நிர்ணயிக்கிறது . 


9-3 . இரு மாறிச் சார்பின் வடிவகணித விளக்கம் ( Geometric 

Representation of a Function of Two Variables ) 
( 1 ) z = f ( x , y ) 
என்ற இரு மாறிச் சார்பைக் கருதுக . 


z- ன் வரையறை அரங்கமானது xy தளத்தின் முழுமை என்க . 
வேண்டுமானால் xy- தளத்தில் ஒரு மூடிய வளைவை ( closed curve ) 
எடுத்துக் கொள்க . 0 என்பதை ஆதியாகவும் , Ox , 0y , Oz- ஐச் 
செவ்வக கார்டீசியன் ( Rectangular Cartesian ) அச்சுக்களாகவும் 
கொண்ட தளத்தைக் கருதுக . xy- தளத்தின் ஒவ்வொரு புள்ளி 
( x , y ) இடத்து xy தளத்திற்குச் செங்குத்துக் கோடு வரைக . இச் 
செங்குத்துக் கோட்டில் f ( x , y ) மதிப்புக்குச் சமமான நீளம் உடைய 
துண்டைக் குறித்துக் கொள்க . இப்போது x , y , f ( x , y ) என்ற 
ஆயக்கூறுகளையுடைய புள்ளி P கிடைக்கின்றது ; அதாவது 
P ( x , y , z ) - ஐப் பெறுகின்றோம் . 


இப்போது சமன்பாடு ( 1 ) -ஐ உறுதிப்படுத்தும் ஆயக்கூறுகளை 
உடைய புள்ளிகள் P- ன் நியமப் பாதைதான் , இருமாறிச் சார்பின் 
வரைபடம் ( graph of the function of two variables) ஆகும் . 


. 


( 1 ) ஆனது வடிவகணிதத்தில் , வெளி (space ) யில் மேற் 
பரப்பு ( surface ) ஒன்றைக் குறிக்கும் என்றால் , இருமாறிச் சார்பின் 
வரைபடமாவது , சார்பின் வரையறை அரங்கத்தில் xy- தளத்தில் 
மேற்பரப்பு ( 1 ) -ன் வீச்சு ( projection ) ஆகும் . 


பலமாறிச் சார்புகள் 


491 


xy- தளத்திற்குச் செங்குத்தான எந்த நேர்க்கோடும் z = f ( x , y ) 
என்ற மேற்பரப்பை ஒரு புள்ளிக்குமேல் வெட்டுவதில்லை . 

உதாரணமாக , z = x + y என்பது சுற்றற் பரவளைவுரு 
( Paraboloid of revolution ) ஆகும் . 


9.4 . ஒரு சார்பின் பகுதிச் சிறு ஏற்றமும் ( Partial Increment ) , 

மொத்தச் சிறு ஏற்றமும் ( Total Increment ) 

( 1 ) .... 2 = f (x , y ) என்ற இருமாறிச் சார்பைக் கருதுக . 
இது ஒரு மேற்பரப்பைக் குறிக்கும் என்றோம் . இப்போது XZ- தளத் 
திற்கு இணையாக y = k ( மாறிலி ) என்ற தளம் மேற்பரப்பு ( 1 ) -ஐ 
1 என்ற வளைகோட்டில் வெட்டுவதாகக் கொள்க . 

y = k தளத்தில் y ஆனது மாறாமல் இருப்பதால் , 2 ஆனது 
வளைகோடு 1 - ல் x- ஐச் சார்ந்து மாறிக்கொண்டிருக்கும் . சாராமாறி 
x- க்கு / x என்ற சிறு ஏற்றத்தைக் கொடுக்கவும் . அப்படியானால் 
7 ம் ஏறும் . 2 - ன் இந்த ஏற்றம் y- ஐப் பொறுத்த தல்ல ; x- ஐப் 
பொறுத்ததே . இந்த z- ன் ஏற்றத்தை , " x- ஐப் பொறுத்த z- ன் 
பகுதி ஏற்றம் ( partial increment of z with respect to x ) என் 
போம் . இதனை AxZ என்று குறியிடுவர் . 


( 2 ) ஃ Axz = f ( x + Ax, y ) - f ( x , y ) 
இதுபோல் yz- தளத்திற்கு இணையான x = மாறிலி என்ற தளத் 
தைக் கருதினால் , 


( 3 ) Ayz = f ( x , y + Ay ) - f ( x , y ) 
என்றெழுதலாம் . இங்கே மாறவில்லை . 


இப்போது ஒரே சமயத்தில் x- க்கு x என்ற ஏற்றத்தையும் , 
y- க்கு Ay என்ற ஏற்றத்தையும் அளித்தோமானால் , 2 - க்கு Az 
என்ற புது ஏற்றத்தை அடைகிறது . இந்த Az- ஐ 
ஏற்றம் என்போம் . இந்த மொத்த ஏற்றமானது , 


. மொத்த 


( 4 ) Az = f ( x + Ax , y + Ay) - f ( x , y ) 
என்ற சமன்பாட்டினால் பெறப்படும் . இங்கே x , y இரண்டுமே 
மாறுவதை நோக்குக . 

மேலும் , Az + AxZ + Ayz . 
உதாரணமாக , z = xy என்றால் 

Axz = ( x + axy - xy = y Ax , 


492 


பகுப்பாய்வு இயல் 


Axz = x (y + Ay) -xy = 2xy Ay + x (Ay) , 
Az = ( x + / x ) ( y + Ay ) - xy = 2xy Ay + x ( Ly ) 

+ y Ax + Ax ( Ay ) " 


95. பலமாறிச் சார்பின் அண்மை ( Neighbourhood of a Function ) 
வரை இலக்கணம் 

V ( x - x ) + ( y - yo )2 < * என்ற சமனின்மையை உறுதிப் 
படுத்தும் எல்லாப் புள்ளிகள் ( x , y)-களின் கணமானது , ( xo , y . ) 
என்ற புள்ளியின் ஆரை 8 உடைய அண்மை எனப்படும் ; அதா 
வது , ( xo , yo ) என்ற புள்ளியை மையமாகவும் , ஆரை r ஆகவும் 
உடைய வட்டத்தினுள் இருக்கும் எல்லாப் புள்ளிகளும் அமைக்கும் 
கணமாகும் . 


ஒரு சார்பு f ( x , y ) ஆனது (xo , y ) என்ற புள்ளியின் அண் 
மையில் ஒரு பண்பைப் பெற்றிருக்கிறது என்றால் , ( xo , yo) என்ற 
புள்ளியை மையமாகவுடைய வட்டத்தினுள் இருக்கும் எல்லாப் 
புள்ளிகளிடத்து அச்சார்பு அந்தப் பண்பைப் பெற்றிருக்கின்றது 
என்று பொருள் . 


மாற்று வரை இலக்கணம் 

R ( a , b ; c , d ) என்ற f ( x , y ) - ன் வரையறை அரங்கத்துள் ( x , y ) 
என்பது யாதாமொரு புள்ளியென்றால் R ( a , b ; c , d ) என்ற செவ்வ 
கத்துள் முழுவதும் உள்ளடங்கியிருக்கும் N ( x - 81 , x - 8 ; y - 8 , 
y - 82 ) என்ற செவ்வகமானது f ( x , y ) - ன் ( x , y ) - ன் அண்மை 
எனப்படும் . 


யாதாமொரு 8 > 0 என்றால் , ( x , y ) - ன் அண்மையை ( x- 8 , 
x + 8 ; y - d , y + 8 ) என்ற சதுரமாக எடுத்துக்கொள்வது வழக்கம் . 


* 


9.6 . - இரட்டை அல்லது ஒருங்கை எல்லை ( Double or Simultaneous 

Limit ) 
வரை இலக்கணம் 

z = f ( x , y ) என்ற சார்பின் வரையறை அரங்கம் , xy தளத்தின் 
ஏதோ ஒரு கணம் G என்க . G- யிலோ , G- ன் எல்லையிலோ 
M. ( xo , yo ) என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியென்க. ஒவ்வொரு 
s > 0- க்கு ஒத்த ஒரு 6 > 0 ஆனது , எல்லாப் புள்ளிகள் M ( x , y ) - க்கு , 
V ( x - x ) + ( y - y . ) < 6– | f ( x , y ) -1 | < என்றவாறு இருந் 


-- 


பலமாறிச் சார்புகள் 


493 


தால் , M ( x , y ) ஆனது M ( x . , y )-ஐ அணுகும்போது f ( xy ) - ன் 
எல்லை / எனப்படும் . ஆகையால் , M ( x , y ) - M ( x . , yo ) என்னும் 
போது , 1 ஆனது f ( x , y ) - ன் எல்லை என்றால் , 

lim f ( x , y ) = / என்று எழுதுகிறோம் . 


y * . 


கவனிக்க 


மேற்கண்ட வரை இலக்கணத்தில் , 

V (x - x ) + (y - y ) < 8 என்பதை , 
" 0 < | x - x . I < d , 0 < Ty - yo I < 8 " என்றும் எழுதலாம் . 


மாற்று வரை இலக்கணம் 

lim f ( x , y ) = lim f ( x , y ) = lim f ( x , y ) 


x - Xo 


X - Xo 


X - Xo 


y - yo 


y + yo 


y- + yo 


என்றால் f ( x , y ) - க்கு ( xo , y ) இடத்து ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக் 

இவ்வெல்லை முடிவுள்ளதாகவோ முடிவற்றதாகவோ 
இருக்கலாம் . 


கிறது . 


9.7 . முக்கியமான குறிப்பு 
கணக்குகளில் எல்லையைக் காண வழி 
lim 

f ( x , y ) = 1 என்றும் , x - x . என்னும் போது ( x ) → y . 
X - X .. 

> yo 
y = 4 ( x ) இருந்தால் , 
lim 

lim 
f [ x , V ( x ) ] = f ( x , y ) = / 

X- Xo 


என்றவாறு 


] > Y , 
ஆனால் , y = " (x ), y = 42 ( x ) என்ற இரு வெவ்வேறு சார்பு 
களுக்கு ஏற்ப , f ( x , 4 ( x ) ] , f [ x , 2 ( x ) ) - களுக்கு வெவ்வேறு 

lim 
எல்லைகள் இருக்குமானால் , f ( x , y ) இல்லை என்று பொருள் . 

x + xo 
-y 


494 


பகுப்பாய்வு இயல் 


உதாரணங்கள் 


x - y 
( 1 ) f (x , y ) = 

y 


lim 


f (x , V ) இல்லை எனக் காண்பிக்க . 


விடை : y = ml 


என் 


கொள்க . 


r - 0 என்றால் , y > 0 என்பதும் உண்மை . 


lim 1 -mx 
x + 0 x + mx 


lim 1 - m 
Y + 01 + m 


- 


1 - m 
1 + m 


இது m- ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு வெவ்வேறாய் மாறும் . 
ஃ f ( x , y ) - க்கு x +0 , y் 0 -க்கு எல்லை இல்லை . 


lim 


( 2 ) 


( 


** ) இல்லை எனக் காண்பிக்க. 


x – 0 / x + y 


y் 0 


விடை : x = my என்க . 
y + 0- க்கு x - 0 என்பது உண்மை . 
lim 

lim my .y 
f ( my , m ) == 

y + 0 ( my } + ye 


ஃ -0 


) 


2 ( 
" 


lim my : 
y - 0 ( m y + y 


lim m 
y - 0 m + 1 


- 


m 
m +1 


இஃது , வெவ்வேறு m- க்கு வெவ்வேறு மதிப்புடையது . 


1 


( 3 ) f ( x , y ) = ( x + y ) sin 


sin 


+ x > 0, y > 


0 


lim 
என்றால் 

f ( x , j ) என்ன ? 
(x , y ) - ( 0 , 0 ) 
( x , y ) - ( 0 , 0 ) என்பதால் x - 0 , y +0 


பலமாறிச் சார்புகள் 


495 


ஃ 0 < x < s , 0 < y < 5 என்க . 


* | f ( x , y ) | < / ( s + sy sin- sin | - | 2ssin ! || 

| 


1 


25 , 


sin 


51 


E 


அதாவது , | f (x , y ) -0 | < 23 


ஃ வரை இலக்கணம் 9-6 - ன்படி lim 

lim f (x , y ) = 0 
x + 0 


y - O 


பயிற்சி 


( 1 ) f ( x , y ) 


---- 


என்றால் 
xº + yº 


lim 
( x , y) - ( 0 , 0 ) 

[ f ( x ,y )] என்ன ? 


குறிப்பு : y = mx எனக் கொண்டால் , 


lim 

X mx 
x - O / x + m x 


lim mx 

= 0 , +11 . 
x - OVI + m 


9.7 படி , வேண்டிய எல்லை = 0 .) 
lim 

2xy 
( 2 ) 

என்ன ? 
( x ,y ) - ( 0 , 0 ) + y 


* 


2 


2 


xy 


Iim 2x - mx 

2mil 
( குறிப்பு : y = mx என்றால் , 

- 0 xm2x 1 + m 
ஃ எல்லை இல்லை . ) 

lim 
( 3 ) 

இல்லை எனக் காண்பிக்க . 
( x , y ) - ( 0,0 ) x + y 

lim miya y ? 
( குறிப்பு : x = my என்றால் , 

> 0 m y + ) 1 + m 
ஃ . எல்லை இல்லை . ) 

lim 
( 4 ) y ) 

y + ( x + y ) ) 

என்ன ? 
y- ( x + y ) 


m 


. 


y - 0 


496 


பகுப்பாய்வு இயல் 


( குறிப்பு : y = mx என்றால் 
lim 

m + ( m + 1 ) . 
( m + 1 ) 

m- ( m + 1 ) 


என்று அடைவோம் , 


X 


0 


10 
m = 1- க்கு இவ்வெல்லை = 

3 | 


| 


11 
21 


m = 2- க்கு இவ்வெல்லை 


* 


- 


ஃ வேண்டிய எல்லை இல்லை .) 


lim 


1 


+ X Sin 

y 


( 5 ) x - oy sin 


= 0 என நிறுவுக . 


+ ) 


y + 0 


( குறிப்பு : 0 < x < 6 , 0 < y < என்றால் , ( ஏன் ? ) 


| 0%,3) | < | sin : +ssin | - |2s sin | < 2 * ) 


9-8 . அடுக்கடுக்கு எல்லைகள் ( Repeated Limits ) 
( x ... yo ) - ன் அண்மையில் வரையறுக்கப் பட்டுள்ள சார்பு 

lim 
z = f ( x , y ) என்க . f ( x , V ) இருந்தால் அது X- ஐப் பொறுத்த 

y - yo 
சார்பு 
lim 

f ( x , y ) = ( x ) என்க . 
y + y . 


என்றால் 


lim 

[ / ( x ) ] = k ( முடிவுள்ளது அல்லது முடிவில்லாதது ) 
-XO 
lim lim 

[ f ( x , y ) ] = k என்றெழுதுவோம் . இவ் 
x- + x , y + y . 
வெல்லைக்கு , ( xo , y ) . புள்ளியிடத்து f (x , y ) - க்கு அடுக்கடுக்கு 
எல்லை என் பெயர் . 


lim lim 

lim lim 
பொதுவாக , [ f ( x , y ) ] + 

[ f ( x , y ) ] 
x + xoy - yo 

y + y . x - x . 


lim lim 
அடுக்கடுக்கு எல்லைகள் 

[ f ( x , y ) ] - ம் , 

x - xy - yo 
lim lim 

[ f ( x , y ) ] - ம் சமமாக இருப்பினும் , இரட்டை எல்லை 
y - y . X - X , 


|| 


பலமாறிச் சார்புகள் 


497 


lim 

[if ( x, y)] . இருக்க வேண்டிய அவசியமில்லை ; இருந்தாலும் 
X - TO 
y - y 
இருக்கலாம் . 

lim 
ஆனால் x - x . [ f (x , y }} இருந்தால் இரண்டு அடுக்கடுக்கு 
எல்லைகளும் இருக்கும் ; இவற்றின் மதிப்பு ஆனது இரட்டை 
எல்லைக்குச் சமம் . அடுக்கடுக்கு எல்லைகள் சமமில்லை யெனின் , 
இரட்டை எல்லை இல்லை . 


1 


! 


1 


உதாரணம் 


- 


f ( x, y ) = • x > 0 , y > 0 என்றால் (0 , 0 ) இடத்து f ( x , y ) - ன் 

x + y 
அடுக்கடுக்கு எல்லைகள் , இரட்டை எல்லை இருக்கின்றனவா என்று 
ஆராய்க . 


விடை 


lim | x- 


lim 


lim 

lim x - y 
+ oy - Ox + y - 


x + 0 


+ 
- 


y40( - 1) = - 1 


1 


% 


lim lim x - y 

lim / 0 

lim 
y - 0 x = Ox + y y - 00 + . 

y 
y = mx எனக்கொண்டால் , 
lim x - mx lim 1 - m -m 

இஃது , வெவ்வேறு 
- 0 + mx x + 01 + m 1 + m 
m- க்கு வெவ்வேறு மதிப்புடையது . f ( x , y ) - க்கு இரட்டை 
எல்லை இல்லை . ( கவனிக்க : அடுக்கடுக்கு எல்லைகள் சமமில்லை 
யென்பதால் , இரட்டை எல்லை இல்லை என்று முடிவு செய்யலாம் . ) 


பயிற்சி 

ya 

என்றால் f க்கு ( 0 , 0 ) இடத்து அடுக் 
கடுக்கு எல்லைகள் , இரட்டை எல்லை இருக்கின்றனவா என்று 


f( x,y) = x°y + ( x - y) 


? 


ஆய்க . 


f ( x ) = 10 (6 ) 

+ 0-7 ) 


lim lim .. 
( குறிப்பு: 

-0 
ப.இ. - 32 


= 0 


498 


பகுப்பாய்வு இயல் 


lim 


lim 


x - 0y - 01 ( x , y) = 


x + 0 


.( + - ) -.. 


y = x என்பதை எடுத்துக்கொண்டு இரட்டை எல்லை இல்லை 
என்று காண்பிக்க . ) 


9.9 . இருமாறிச் சார்புகளின் தொடர்ச்சி ( Continuity of a Function 

of Two Variables) 
வரை இலக்கணம் 

f ( x , y ) - ன் வரையறை அரங்கத்துள் M ( xo , v . ) என்பது குறிப் 
பிட்ட புள்ளி என்க . இவ்வரையறை அரங்கத்துள்ளே இருந்து 
கொண்டு , M ( x , y ) ஆனது M ( xo , y )-ஐ எப்படி வேண்டு 
மானாலும் அணுகட்டும் . 

lim f ( x , y ) = f ( x .. y ) என்றால் 
x + xo 

y + yo 
z = f ( x , y ) ஆனது M ( x . , y ) இடத்து தொடர்ச்சியாயுள்ளது 
என்போம் . 
இதனையே , lim f ( x + Ax , v . + Ay ) = f ( xo , yo) 

Ax - O 

Ay - 0 
அதாவது , lim [ f ( xo + Ax , y . + Ay) - f ( x , ya ) ] = 0 

Ax - O 

Ay0 
என்றும் எழுதலாம் . 
அதாவது , lim Az = 0 

Ax - O 

Ay் 0 
AP = (4x)" + ( Jy) " என்றால் , Ax - 0 , Ay - 0 என்னும் 
போது , AP + 0 . அதேபோல் , AP - 0 என்றால் , Ax - 0 , Ay - 0 


lim 


AP_0A2 = 0 என்றும் , எழுதலாம் . 


மாற்று வரை இலக்கணம் 

s > 0- க்கு , ஒரு 6 > 0 ஆனது , 
V ( Ax ) + ( Ay )" < 8- Tf ( x + ar, y + Ay ) - f ( x, y ) | < 3 என்ற 
வாறு இருந்தால் f (x , y ) ஆனது ( x , y ) இடத்துத் தொடர்ச்சியாய் 


பலமாறிச் சார்புகள் 


உள்ளதென்போம் . ஏதாவதொரு அரங்கத்து ஒவ்வொரு புள்ளி , 
யிடை , ஒரு சார்பானது தொடர்ச்சியாய் இருந்தால் அச்சார்பு 
அவ்வரங்கத்தில் தொடர்ச்சியாயுள்ளதென்போம் . 
தொடர்ச்சியின்மைப் புள்ளி ( Point of Discontinuity ) 
யாதாமொரு புள்ளி P ( xo , yo ) இடத்து , 

lim f ( x , y ) f ( xo , yo ) என்றால் , 
X - Xo 

y+ y . 
P ( x . , y ) ஆனது z = f ( x , y ) என்ற சார்புக்குத் " தொடர்ச்சி 
யின்மைப் புள்ளி ” எனப்படும் . 

கீழ்க்கண்ட நிகழ்ச்சிகளிலும் P ( xo , y. ) ஆனது z = f ( x , y ) -க்குத் 
தொடர்ச்சியின்மைப் புள்ளியாக அமையும் . அவையாவன : 

( 1 ) P ( xo , yo ) என்ற புள்ளியைத்தவிர , P ( xo, yo)- ன் ஒரு 
அண்மையில் z = f ( x , y ) ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது . 

( 2 ) P ( x . , yo ) - ன் அண்மையில் எல்லாப் புள்ளிகளிடத்தும் 
z = f (x , y ) ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது . 

ஆனால் 
lim f ( x , y ) இல்லை . 


( .. 


( 3 ) P ( xo , yo ) - ன் அண்மையில் எல்லாப் புள்ளிகளிடத்தும் 
z = f ( x , y ) ஆனது வரையறுக்கப்பட்டுள்ளது . lim f ( x , y ) - ம் 

X - X .. 

y - y : 
இருக்கிறது . 

ஆனால் lim f ( x , y ) f ( x. , yo) . 


X- + x | 


* 


உதாரணமாக , 

z = x + y என்ற இருமாறிச் சார்பு ஆனது எல்லா x , y- க்கும் 
தொடர்ச்சியாய் உள்ளது . 
ஏனெனில் Az = [ [ x + Ax) " + ( y + Ay): - [ x" + y ] 

= 2x Ax + 2ya y + {dx)* + ( Ay) 
lim Az = 0 : 

Ax - O 
, Ay - 0 

ப . இ -33 


பகுப்பாய்வு இயல் 


மற்றொரு உதாரணம் 

2xy 
x + y ) 

, ( x , y ) + ( 0 , 0 ) என்ற சார்பைக் கருதுக . 


y = mx 
என்றால் , 


2x mx 
x + m x2 


-- 


2m 
1 + m 


- 
- 


lim 

Z 
x0 


2m 
1 + m2 


y + 0 


இஃது ஒவ்வொரு m- க்கும் வெவ்வேறு மதிப்புப் பெறுகிறது . 
அதாவது ஆதி ( origin ) யை வெவ்வேறு நேர் கோடுகள் வழி 
நெருங்க 2 - க்கு எல்லை இல்லை . ஃ ஆதியானது z- க்குத் தொடர்ச்சி 
யின்மைப் புள்ளி ஆகும் . 


பயிற்சி 

1 
( 1 ) f ( x , y ) 

என்றால் f ( x , y) -க்கு ( 0 , 0 ) இடத்து முடி 

x + y 
வில்லாத் தொடர்ச்சியின்மை உள்ளதெனக் காண்பிக்க . 


1 


--- 


( 2 ) f ( x , y ) = என்றால் f ( x , y ) ஆனது x = y நேர்க் 
கோடு வழி தொடர்ச்சியின் மையாய் உள்ளதெனக் காண்பிக்க . 


x - y 


2xy 


( 3 ) [f ( x, y ) = 

x + y 

( x , y ) ( 0 , 0 ) 


IF ( 0 , 0 ) = 0 


என்றால் f ( x , y ) ஆனது ( 0, 0 ) இடத்துத் தொடர்ச்சியின்மையாய் 
உள்ளதெனக் காண்பிக்க . 


( 4 ) [f (x, y ) 
x - 2xy + y 

( x.x ) ( x , y ) 
| f ( x , x ) = 0 


என்றால் , f ( x , y ) ஆனது ( 0 , 0 ) இடத்துத் 

தொடர்ச்சியின்மை 
யாயுள்ளதென நிறுவுக . 


பலமாறிச் சார்புகள் 


501 


( 5 ) f (x, y)= * + y 


x = 


f ( x , y ) = 0 , x = 1 
என்றால் f ( x , y ) ஆனது ( 0 , 0 ) இடத்துத் தொடர்ச்சியின்மையா 
யுள்ளதென நிறுவுக . 


9.10 . தேற்றம் (வேண்டிய நிபந்தனை ) 

சார்பிலா மாறிகள் x , y- ஐப் பொறுத்த சார்பு f ஆனது ( a , b ) 
இடத்துத் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுவதற்கு நிபந்தனை 
யானது , " f (x , b ) என்றவாறு f ஆனது x = a இடத்துத் தொடர்ச் 
சியாய் இருப்பதுடன் , f (a , y ) என்றவாறு f ஆனது y = b இடத் 
துத் தொடர்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே . 


காணலாம் . 


நிறுவல் 
x , y- ஐப் பொறுத்தரி ஆனது ( a , b ) இடத்துத் தொடர்ச்சியாய் 

lim 
இருப்பதால் , (x,y)- ( , ) f ( x , jr ) = f ( a , b ) 
அதாவது , > 0 க்கு , | x - a | < 8 , | v - h | < 3 
-- | f ( x , y ) f (a, b ) | < > என்றவாறு 8 > 0 - ஐக் 
வரையறை அரங்கத்துள் ( a - d , a + 8 ) என்ற இடைவெளியில் 
( x1 , b ) , ( x ,, b ) என்றவாறு x , , x , இரு புள்ளிகள் என்றால் , 
| f ( x , b ) - f ( x ,, b ) | | { f ( x , b ) - f ( a , b ) } + { fla , b ) - f ( xy , b ) } | 

S | f ( x1 , b ) -f ( a , h ) + Tf ( x ,, b ) - f (a , b ) 1 - 

+ -- 


ஃ . | x - a | < 6- க்கு , 

| f (x, b) -f (a, b ) | < 4 , 
. x = a இடத்து , x- ஐ மட்டும் பொறுத்த f ஆனது தொடர்ச் 
சியாயுள்ளது . 

அதேபோல் , வரையறை அரங்கத்துள் (b - d , 
b + 8 ) என்ற இடைவெளியில் ( a , v , ) { a , y , ) என்றவாறு y1 , 1 , இரு 
புள்ளிகள் என்றால் 

| f ( a , y , ) - f (a , y , ) | < s என்று நிறுவலாம் . 
ஃ | y - b | < 5 என்றால் | f (a , y ) -f ( a, b ) | < s 


502 


பகுப்பாய்வு இயல் 


அதாவது , v = b இடத்து y- ஐ மட்டும் பொறுத்த f சார்பு , ( f ( a , y ) 
என்றவாறு ) ஆனது தொடர்ச்சியாயுள்ளது . 


குறிப்பு 

இத்தேற்றத்தின் நிபந்தனை போதியதல்ல . இதனை நிறுவ 
எதிர் உதாரணம் இதோ : 

f ( x , y ) = 0 , x = 0 அல்லது y = 0 . 

f ( x , y ) = 1 , x = 0 , y = 0 
என்றவாறு உள்ள f- ஐக் கருதுக . 


- 


1 என்க . 


இப்போது f ( x , 0 ) = f ( a, 0 ) = 0 ( கொடுத்துள்ளபடி ) 

| f ( x , 0 ) -f ( 0 , C ) | == ( ) ( E 
ஃ .. x = 0 இடத்து , f ( x , 0 ) என்றவாறுள்ள x- ஐ , மட்டும் 
பொறுத்த சார்பானது தொடர்ச்சியானது . 
இப்போது , f ( 0 , y) = 0 = f ( 0 , 0 ) 

| f ( 0 , y ) - f ( 0 , 0 ) | = 0 < s 
ஃ y = 0 இடத்து , f ( 0 , y ) என்றவாறுள்ள y- ஐ மட்டும் 
பொறுத்த சார்பானது தொடர்ச்சியானது . 

ஆனால் | f ( x , y ) - f (0 , () } | = | 1-0 | = 1 = r . 
அதாவது , I f ( x , y ) - f ( 0 , 0 ) | ( S. 

f ( x , y ) என்றவாறு f ஆனது ( 0 , 0 ) இடத்துத் தொடர்ச்சி 
யானதல்ல . 

தேற்றத்தில் நிபந்தனை போதுமானதல்ல . 


9-11 . பகுதி வகைக்கெழுக்கள் ( Partial Derivatives ) 
வரை இலக்கணம் 

u = f (x , y ) என்க . f- ன் வரையறை அரங்கத்தின் யாதாமொரு 
புள்ளி (a , b ) என்க . 

lim 
h + 0 

hh 
லைக்கு ( a , b ) இடத்து , x- ஐ மட்டும் பொறுத்து நிலையான --க்கு 
f- ன் பகுதி வகைக்கெழு என்று பெயர் . இதனை fx ( a , b ) அல்லது 
2 

f ( a , b ) என்று குறியிடுவர் . 
2x 


[fe+ hs a -fe 


இருக்கிறதென்றால், இந்த எல் 


பலமாறிச் சார்புகள் 


503 


அதே போல் ,k - 01 


lim [ f ( a , b + k ) - f ( a , b ) 

இருக்கிறது என்க . 


k 
இந்த எல்லைக்கு , ( a , b ) இடத்து , நிலையான X- க்கு y- ஐ மட்டும் 
பொறுத்து f- ன் வகைக்கெழு என்று பெயர் . இதனை fr ( a , b ) 

3 o 
அல்லது 

f ( a , b) என்று குறியிடுவர் . 
dy 


ஒருமாறிச் சார்பைப் போலல்லாமல் , பலமாறிச் சார்புக்கு , 
வகைக்கெழு காணத்தக்கமைக்கு தொடர்ச்சி அவசியமில்லை ; 
வேண்டிய நிபந்தனையல்ல . 


உதாரணமாக , 


2.xy 
f ( x , J ) = 

+ 2 

> . - ஆவது , ! ஆவது பூச்சியமல்ல . 
= 0 , x = 0 , I = 0 என்க . 


ஏற்கனவே 9-9 - ல் f ( x , y ) ஆனது ( 0 , 0 ) இடத்துத் தொடர்ச்சி 
யாயில்லையென்று கண்டோம் . 

கண்டோம் . ஆனாலும் , 


fx ( 0 , 0 ) = 


lim [ f ( 0 + h , 0 ) - ( 0,0 ) 
h-+ 0 | 

h 


lim [ 2h0 
h - 0 - h +0 


0 


h 


-- 


lim 


2 • 0k 


lim [ f (0,0 + k ) - f (0,0 ) 
fy ( 0 , 0 ) = 
k + ) 

k 


67 


-109 


0 


k - 0102 + k 


k 


* . ( 0 , 0 ) இடத்து f- க்கு பகுதி வகைக்கெழுக்கள் உள்ளன . 


மற்றொரு உதாரணம் 
f ( x , y ) = 0 , X ஆவது , y ஆவது பூச்சியம் 

= 1 , x + 0 , y # 0 


என்க . 


s = 1 என்க. 


. 


ஃ . If ( x , } ) - f (0 , 0 ) | = 10-1 | = 14 : என்பதால் , 


ஆனது ( 0 , 0 ) இடத்துத் தொடர்ச்சியாய் இல்லை . 


504 


பகுப்பாய்வு இயல் 


ஆனாலும் , 


lim [ f ( 0 + h ,0) -f ( 0,0) 
+ 

h 


- 


fx ( 0,0 ) - 


- 


lim ( ) 
h- + 0 h 


10 


0 


lim [ f (0,0 + k ) - f ( 0,0 ) 
fr (0,0 ) = 
k - 0 

k 


- 


lim0 
k + ok 


p= 102) 


= 0 


ஃ . ( 0 , 0 ) இடத்து f- க்கு வகைக்கெழுக்கள் இருக்கின்றன . 


பயிற்சி 

xy 
( 1 ) r 

( x , y ) + ( 0 , 0 ) 
f ( 0 , 0 ) == 0 
என்றால் f ( x , y ) ஆனது ( 0 , 0 ) இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது 
என்றும் , பகுதி வகைக்கெழுக்கள் உண்டென்றும் காண்பிக்க . 


( விடை : 


lim 
( x , y ) - ( 0 , 0 ) 


f ( x , y ) 


lim 

X ) 
( x , y ) – ( 0,0 ) \ / x + y 


(0,0 ( * ) 


y = mx என்றால் , 


lim 

m.Y 
X - ON 1 + ma 


- 


0 vn1 


lim 

f ( x , y ) = 0 
( x , y) – ( 0,0 ) 

= ( 0 , 0 ) (கணக்கின்படி ) 


ஃ f ( x , y ) ஆனது ( 0 , 0 ) இடத்துத் தொடர்ச்சியாய் உள்ளது . 


h :) 


- 


0 


in[[(0 + h,o) -10,21 


fr ( 0 , 0 ) = 

h 0 


- 


lim 
h + 0 


Mn2 +0 


h 


fy ( 0, 0 ) = 


lim [ f ( 0 , 0 + k ) - f (0 , 0 ) 
k + 0 

k 


( 9 ) - 


0 


fx (0,0 ) , fr ( 0 , 0 ) இருக்கின்றன .) 


( 2 ) f (x , y ) = ( xy ) 1/3 ஆனது ( 0 , 0) -ஐத் தவிர x) -தளத்தின் 
எல்லாப் புள்ளிகளிடத்து வகைக்கெழு காணத்தக்கதென நிறுவுக . 


பலமாறிச் சார்புகள் 


505 


( 3 ) / f( x, y ) = x ° + ) " 


f ; 

x # y 

x - y 
f (x, y) = 0 . 

v = y 
என்றால் fx (0,0 ) = fy (0,0 ) என நிறுவுக . 
( 4 ) | f (x, v ) = 

xy( v - y ) 

x- ம் 1 - ம் ஒருங்கே பூச்சியமல்ல , 
x + y : 

| 
f ( 0,0 ) = 0 , என்றால் f(x , 0 ) = 0 = fy ( 0, v ) என நிறுவுக . 


. 


9.12 . தேற்றம் 

f- ன் வரையறை அரங்கம் D என்க . D- ன் ஒவ்வொரு புள்ளி 
யிடத்துப் “ பகுதி வகைக்கெழுக்கள் உண்டென்றும் , இவை 
வரம்புள்ளவை யென்றும் கொண்டால் , D- ன் உள் ஒவ்வொரு 
புள்ளியிடை f ஆனது தொடர்ச்சியாய் இருக்கும் . 


. 


< M , 4 


நிறுவல் 
fs , f என்பவை D- ல் வரம்புள்ளவை 
D- ன் எல்லா x , y -க்கும் . 
of 

af 
( i ) 

< M என்றவாறு ஒரு நேர் 
3x 

i 
மாறிலி எண் உள்ளது . 

( x , y ) என்பது D- ன் யாதாமொரு புள்ளியெனின் , 

( x + h , y + k ) , ( x + h , y ) , ( x , y + k ) என்ற புள்ளிகளும் D- ன் 
உள் இருக்குமாறு h , k என்ற நுண்எண்கள் இருக்கின்றன என்க . 
ஃ f ( x + h , y + k ) -f( x , y ) = [ f (x + h, v + k ) - f ( x , y + k ] ] 

+ [ f ( x , y + k ) -f (x , y ) ] 
af ( x + 8 , h , y + k ) 

+ka ( x,y + 0 $k ) 
ax 
0 < 0 < 1 , (0 < 42 < 1 ( இடைமதிப்புத் 

தேற்றத்தின் வழி ) 
ஃ | f ( x + h , y + k ) - f (x , y) | < M ( Th | + T k | ) {i ) ன்படி 

ஃ : > 0 - க்கு , ஒரு நேர் எண் 7 ஆனது , 
h + k sn | f ( x + h , y + k ) - f (xy) | என்றவாறு உள்ளது . 

ஃ | ஆனது D- ன் எல்லாப் புள்ளிகளிடைத் தொடர்ச்சியாய் 
உள்ளது 


= h . 


506 


பகுப்பாய்வு இயல் 


9 • 13 . வகையிடத் தக்கமையும் , வகையீடுகளும் (Differentiability 

and Differentials ) 
u = f ( x , y) என்க . 

f ( x , y ) ஆனது முடிவுள்ளதென்றும் , ( x , y ) - ன் அண்மையில் 
f ( x , y ) - ன் மதிப்பு உண்டென்றும் , x , y- களின் சிறுமாறல்கள் 
முறையே 8x , dy- க்கு ஒத்த ப - ல் மாற்றம் 8u ஆனது , 
( i ) ... du = f (x + dx , y + dy ) - f ( x , y ) = Adx + Bay + dx . P ( dx ,dy ) 

+ 8y . / ( 3x , dy ) 
என்றவாறு எழுதக் கூடுமானால் , இங்கே மாறிலிகள் A , B என்பவை 

lim 
8x , dy- ஐச் சாராதவை என்றும் , 

P ( dx , 8y ) = 0 

( 6X , 8y ) - ( 0 , 0 ) 
lim 

V ( dx , 8y ) என்றும் இருந்தால் , f ஆனது 
{ 8x , 8y ) - ( 0 , 0 ) 
D- ன் ( x , y ) இடத்து வகையிடத் தக்கதென்போம் .. 

Aax + Bay- க்கு , ( x , y ) இடத்து f- ன் வகையீடு என்று 
பெயர் . 

இதனை df என்றும் du என்றும் குறிப்பர் . 


( ii ) ... ஃ du : = Aax + Ba ] 

su = du + 3x . p ( ax , ay ) + dy . ( 3x , dy ) 
இப்போது y- ஐ நிலையாகக் கொண்டு , x- ஐ மாறியாகக் கொண் 
டால் ( i ) ஆனது 

& u = Aax + ax . p ( 8x , 0 ) ஏனெனில் y = 0 . 


ஏனெனில் , (6x ,6y- ( 0 , 0 ) 


- 


lim 8A 8u 

lim 
. A = 

p ( 6x , 8 } ) = 0 
8x + 0 8x 6.x 

8y = 0 , { y நிலையானது ) 
இப்போது x-ஐ நிலையாகக் கொண்டு , -ஐ மாறியாகக் 
கொண்டால் 

au 
B 

என நிறுவலாம் , 


- 


ay 


au Ou 
ஃ . (ii ) - லிருந்து , du = 

6x + 81 . 

ax ay 
இது ஒரு முக்கியமான அடிப்படைத் தத்துவம் . 


பலமாறிச் சார்புகள் 


507 


குறிப்பு 

இதிலிருந்து பெறப்படுவது யாதெனின் , 1 ஆனது ( x , y ) 
இடத்து வகையிடத்தக்கதாயின் , fx , f இருக்க வேண்டும் . இது 
( x , y ) இடத்து f- ன் வகையிடத் தக்கமைக்கு வேண்டிய நிபந் 
தனையே யன்றி , போதிய நிபந்தனை யல்ல . 


9.14 . தேற்றம் 

x , y- ஐப் பொறுத்த சார்பு . -க்கு ( X , y ) இடத்துத் தொடர்ச்சி 
யுள்ள பகுதி வகைக்கெழுக்கள் இருக்கின்றன என்றால் , 1 ஆனது 
அப்புள்ளியிடத்து வகையிடத் தக்கது . 


நிறுவல் 
aff 

ஆகியவை ( x , y ) இடத்துத் தொடர்ச்சியாயுள்ள 
ax 

ay 
வையாதலால் , ( x , y ) - ன் அண்மையில் இவை இருக்கின்றன . இந்த 
அண்மையில் , ( x + 6x , y + 8y ) என்பது யாதானும் ஒரு புள்ளி 
யெனில் , 


( i ) f ( x + 8x , y + 6y ) -f ( x , y ) = [ f ( x + dx , y + 8y ) 

-f ( x , y + dy ) ] + [ f (x , y + dy ) - ( x , y ) ] 


f ( x + dx , y + 8y ) - f ( x , y + dy ) என்ற வேறுபாட்டில் 
உறுப்புகளிலுமே y + sy வருவதால் , ( x , y ) -ன் அண்மையில் , 
( x , x + 6x ) இடைவெளியில் ஒவ்வொரு X இடத்து | ஆனது x- ஐப் 
பொறுத்தமட்டும் வகைக்கெழு காணத்தக்கதெனக் கொள்ளலாம் . 


.. இவ் வேறுபாட்டிற்கு இடைமதிப்புத் தேற்றத்தைப் பயன் 
படுத்தினால் , 
( ii ) f ( x + 6x , 1+ y ) - f ( x , y + 8y ) 

af 
x . ( x + 91dx , y + 8y ) ; 0 < e , < 1 


பா 


( iii ) 


0 (x + 9,6x , y + sy ) - - ( x , y ) = p ( ar , sy ) என்றால் , 


3x 


Ox 


2 

ஆனது ( x , y ) இடத்துத் தொடர்ச்சியாயுள்ளதால் , 
ax 
lim 

p ( 6.x , 8y ) = 0 
(6x ,8y ) –0 


508 


பகுப்பாய்வு இயல் 


அதேபோல் , 


3 o 


f (x , y | 6y ) - f (x , y = 8y . 


a , 


( x , y + A .. 8y ) , 


( ) < a < 1 


a 


( iv ) 


3 
ay 


( x , y + 8,5y) 


( x , y ) 


- 


( 6y ) என்றால் , 


31 


lim / ( 5y ) = 0 , .. ) 


ஆனது ( x , ; ) இடத்துத் தொடர்ச்சி 


OV 


யாய் உள்ளது . 


.. f ( x + 8x , v + 8y ) - f (x . ! ) 


ம 


[ Al + p (6.x,31 ) ] &x+ [ ++ V(6y)| 

5 
- [ 94 x + 2/ 5v ] + 8 + p(5x,5y ) +by«V(6) 


ஃ f ஆனது ( x , y ) இடத்து வகையிடத்தக்கது . 


df= e (x,y)6x + * f ( x , y ) . by . 


ஒரு குறிப்பு 
ஒரு சார்பின் வகையிடத் தக்கமைக்கான நிபந்தனையை 

f ( x + h , v + k ) - f ( x v ) = Ah + Bk + a , h + a , k 
என்ற வடிவில் எழுதலாம் . 


இங்கே A- ம் B- ம் , h , k- ஐப் பொறுத்ததல்ல ; h , k ஆனவை 
0 - ஐ அணுக , & 1 -ம் , ,-ம் , 0 - ஐ அணுகுகின்றன . 


| ah + ask | Sa. + | a , | ) Mh: + k : 


< 9Vh2 + k , 


,, 32 + 0 + 8 + 0 


அதாவது , 58P என்றால் , 
மேற்கண்ட நிபந்தனை யை 


என்ற 


f ( x + h , y + k ) - (fx, y ) = Ah + Bk + sP , +0 , P + 0 , 
வாறு எழுதலாம் . மேலும் , | PN + KS | P I ( Th | + [ k ) 
என்பதால் , P- க்குப் பதில் | h | + | k | என்றெழுதலாம் . 


பலமாறிச் சார்புகள் 


509 


9.15 . வகைக்கெழு காணலில் இட மாற்றம் ( Change in the Order 

of Derivation ) 
வரை இலக்கணம் 
2 

3 
f ( x , y ) , -f ( x, y ) என்பவை ( a , b ) என்ற புள்ளியின் 
3x 
அண்மையில் இருந்தால் , 

2 
lim 

0 

f ( a + h , b ) --f ( a, b ) 
ax 

3x 
h + 0 

h 


ay 


lim 
k - O 


3 

f ( a , b + k ) - 
ax 

k 


2 

f ( a,b ) 
ax 


2 


lim 
h + 0 


f (a + h , b) 


a 

f ( a , b ) 
ay 


ay 


lim 
k + 0 


3 

- f ( a , b + k ) 
ay 

kk 


3 
ay 


> 


f ( a , b ) 


என்ற எல்லைகள் இருந்தால் , இவற்றை முறையே , 


22 

32 

f (a , b ) , 
ay3x 

3x3y 
என்று குறியிடலாம் . 


ax f(a,b), 


50 


* 


if( a, b ), 3- 1 ( a, b ) 


af af | 
இப்போது , 

என்ற சமன்பாடு எப்போதும் 
Oxay 3y3x 
உண்மையல்ல , அதாவது 3 X- ஐயும் 3 y- ஐயும் பரிமாற்றம் செய் 
தால் வகைக்கெழுவின் மதிப்பு மாறலாம் . 


இப்போது , வரை இலக்கணப்படி , 
af( a , b) lim 

3 

f ( a + h , b ) 
3x0V h - 013y 

h 


- 


ay 


ஆனால் 2 , e+ h, b)- in /{{e+ h,b44 )-{{s+h,6) 


k 


510 


பகுப்பாய்வு இயல் 


= { ( 4 ) 


0 lim [ f (a, b + k ) - f (a, b )] 
ay k + 0 

k 
af ( a , b ) 

0x3y 
lim lim [ f ( a + h , b + k ) - f (a + h , b - f { a ,b- + k ) + f 

b f ( + + (a ,b ) ] 
h + 0 k + 0 [ 

hk 
lim lim P ( h ,k ) 

h + 0 k + 0 hk 
இதேபோல் , 

of (a ,b ) _ lim lim p ( h , k) 
дудх k + 0 1-0 

hk 


என்க . 


இங்கே இரட்டை எல்லை ( Double Limit ) காண்கிறோம் . 
af ( a ,b ) , of ( a , b ) 
+ 

என்று ஒரு உதாரணத்தால் 
ахау Әуах 
விளக்கலாம் . 


பொதுவாக , 


உதாரணம் 


x- ம் y- ம் ஒருங்கே ( ) அல்ல 


xy( x - v ) 
f ( x , y ) = 

x + y 
= 0 , 


x = 0 , 1 = 0 


என்க . 


2 


a 


( i ) இப்போது 


a f | 
ax 2 ) 


of(o -- h,0) 


lim 
( 0 , () ) = 

h + 0 / 2y 


f ( 0,0) 


ay 


7 ( 260 ) 


h 


3 


2 


இப்போது , 


lim [ f ( h , 0 + k ) -f ( h , 0 ) 
f ( h , 0 ) = 
h-+ 0 

k 


ay 


lim [ hk ( h ? - k ) 
k + O k ( h? + k ) 


= h 


- 


2 


| (0,0 ) = k - 0 


lim [ f (0,0 + k ) _f (0,0 ) 

k 


] 


Oy 


lim [ 000 + k )(0 - 0 + k ) - 0 
h + 

k 


0 


பலமாறிச் சார்புகள் 


511 


of (0,0 ) _ lim ( h - 0 
2101 

h > O 

h 


= 1 


2a 


of 

( 0,0 ) 
атах 


* 


lim 
k- > 0 


f ( 0,0 + k ) -- f (0,0 ) 


a 
ay 


- 


மேலும் , 


2x 


k 


ஆனால் 


3 
2.1 


f ( 0 , k ) 


lim 
h + 0 


110 + A -10 ) 


f ( 0 + h , k ) - f ( 0 , k ) 

h 


- k 


lim hk ( h + k ) 

h > 0 | h ( h ? + h ) 
lim [ f ( 0 + h , 0 ) -f ( 0, 0 ) 
h + 0 

h 


மேலும் 3 f ( 0,0 ) 

2.x 


" 


-T0, 0 ) 


0 


lim 
h + 0 


O 
h + 0 

h 


- 


= 0 


1 


af ( 0,0 ) 
ду дх 


lim / -k - 0 
k + 0 

k 


1 


இப்போது நாம் கண்டவை 
( of ( 0 , 0 ) 

1 
Охду 

дудх 
a f ( 0,0 ) af (0,0) 

ax 01 дах 
குறிப்பு 

இப்போது , இடமாற்றம் செய்யினும் வகைக்கெழுவில் மாற்ற 
மில்லை யென்பதற்குப் போதிய நிபந்தனைகளை ஆராய்வோம் . 
தேற்றம் 1 

x , y- ப் பொறுத்த f- ன் வரையறை அரங்கம் D என்றும் , D- ல் 
af af| இருக்கின்றன என்றும் , D- ன் 

உள் இவை 
Ox01 010 x 
தொடர்ச்சியாய் இருக்கின்றன என்றும் கொண்டால்தான் 

of 02f 
дуудах 2x3 


D- ன் உள் ஒரு புள்ளி ( x , y ) என்றும் , ம - ன் உள் ( x + h , y + k ) , 
512 
நிறுவல் 


. 


பகுப்பாய்வு இயல் 


( x + h , y ) , ( x , y + k ) என்ற புள்ளிகளும் இருக்குமாறு h , k என் 
பவை நுண்எண்கள் ( infinitesimals ). என்றும் கொள்க . 


A = f ( x + h , y + k ) -f ( x + h , y ) -f ( x , y + k ) + f (x , y) 
P ( x ) = f ( x , y + k ) -f ( x, y ) 

| ( y ) = f ( x + h , y ) - f ( x , y ) 
என்றும் கொள்க . 
ஃ A = p ( x + h ) -p( x ) 

=== hp ( x + 8 + h ), 0 < 0 < 1 இடைமதிப்புத் தேற்றப்படி 


3a 
23 


f ( x + 9 , h, y + k ) 


2 a 

( x + 0 , h , y ) 
3x 


af 

இருப்பதால் , மறுபடியும் இடைமதிப்புத் தேற்றப்படி , 
aya x 

af( x + 0 , h , y + 82k ) 
Aah kk 

0 < 0,11 
Әy Әх 


A 

-- 


af( x + 9.h , y + 82k ) 
( i ) = hk 

дуах 


of| 
ayox 

ஆனது D- ல் தொடர்ச்சியாய் உள்ளதால் , 


of ( x + 9. h . V + 82k) 

дудх 


_0 f ( x.y ) 

+ P 


Ayax 


lim 
( h , k ) -0 


P = ) 


ஃ . ( i ) ஆனது 


A 
hk 


-- 


( y ) 
Oyax 


+ p 


lim 
+ 0 , k - 0 hk 


af( x , y ) 

ayax 


பலமாறிச் சார்புகள் 


513 


இதேபோல் 

lim A a f ( x , y ) 

/1 > 0 , k - O hk Ox3y 
என நிறுவலாம் . 

0 " f (x , y ) 0 f ( x ,y ) 
дудх дхду 


தேற்றம் 2 : “ யங் தேற்றம் ( Young s theorem ) 

x , y- ஐப் பொறுத்த சார்பு f- ன் வரையறை அரங்கம் D- ல் , 
af af 

a a 
இருக்கிறதென்றும் , 

பம் வகையிடத் 
3.x | Oy 

3x 

3y 
82f 

a f 
தக்கவை என்றும் கொண்டால் , D- யினுள் 

Әх ду 

дудх 


-- 


-ம் , 


நிறுவல் 


( x , v ) என்பது D யினுள் ஒரு புள்ளி என்றும் , 
( x + h , y + k ) , (x + h , ) ) , ( x , y + k ) என்பவை D- யினுள் புள்ளிகள் 
என்றவாறு h , k என்பவை நுண்எண்கள் என்றும் கொள்க . 

/ = f ( x + h , y + k ) -f ( x + h , } ) - f ( x , y + k ) + f (x , y ) 
P ( x ) = f ( x , y + k ) - f ( x , J ) 

V ( y) = f ( x + h , J ) - f ( x , } ) 
என்று கொள்க . 


இப்போது , 

A = p( x + h) - p ( x ) 
= hp ( x + Gh ), 0 < 0 < 1 இடைமதிப்புத் தேற்றத்தின் வழி . 
3 

3x 

f (xroh, y ) 
ax 

2 


01 ம். 01 , 


2 . 


3 ) 


a 

f ( x + ah y + k ) -- 
3.1 


1 ம் வகையிடத்தக்கவை யென்பதால் 
)- * f ( r , y ) - 048 ( 2 ) 

* 0 ) + 


+ k - 


+ P , 


514 


பகுப்பாய்வு இயல் 


Р = | 9 | +1 kJ , 


lim 
р-+ 0 


8 = 0 


f (x + Oh,y +4 ) - ( x, y ) 0h 


f ah & 2 h 


Әx 2 


+ k 


а ? f 

+ ѕР , 
дудх 


நிலையான y- க்கு 

af 
( iii ) 

ах 


( х + oh, )- f(x,y)= өн аr ( ) 

1 ++ 


+ s lеh | 


( ii ) — ( iii ) @sbuu 25 , 


a 


а 
ах 


f ( x + 9h , y + k ) — 


a f 
f ( x + 0h , y ) = k 

дудх 
+ sp - s І Өh | 


அதாவது , 

а ? f 
Д = һk 

дуах 


+ h ( $ P - | 9h ) 


அதாவது 


af 1 

+ 
ayax k 


( ѕР —e I gh | ) 


hk 


a2f 

+0 (к ) 
Әудх 


இதேபோல் , " ( y ) - க்கும் 

а ? f 

+0 ( h ) от 601 Б) mi626bir . 
hk дхау 


Әf 

+ o ( k ) = 
дудх 


О ? f 
ахау 


+0( 10) 


2 


... h - b , k • ь 0-0 9 5 , 


а ? f 
Әхау 


. 


дух 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibliography ) 


1. Bromwich : 


Infinite Series 


2. Knopp 


Infinite Series 


3. Phillips 


A Course of Analysis 


4. Taylor 


: 


Theory of Functions 


கலைச்சொற்கள் 


AL 


Abel s theorem 
Absolute value 
Absolutely convergent series 
Accumulation point 
Alternating Series 
Archimedean law 
Arithmetic continuum 


அபெல் தேற்றம் 
தனிப் பெறுமானம் 
அற ஒருங்குத் தொடர் 
திரட்சிப் புள்ளி 
ஆடல் தொடர் 
ஆர்கிமிடீயன் விதி 
எண்கணிதத் தொடரகம் 


--- 


B 


Bernouilli s inequality 
Bolzano -Weierstrass theorem 


Bound 
Bounded set 
Bounded sequence 
Bounded variation 
Bounds of a function 
Bounded function 


பெர்னோலியின் சமனின்மை 
பொல்ஸானோ வையெர்ஸ்ட் 

ராஸ் தேற்றம் 
வரம்பு 
வரம்புள்ள கணம் 
வரம்புள்ள ஒழுங்கு வரிசை 
வரம்புள்ள மாறல் 
ஒரு சார்பின் வரம்புகள் 
வரம்புள்ள சார்பு , வரம்புடை 

சார்பு 


C 


கோஷியின் ஒடுக்கல் சோதனை 
கோஷியின் ஒருங்கல் பொ 


- 


Cauchy s condensation test 
Cauchy s general principle 

of convergence 
Cauchy s Root Test 
Chain Rule 
Closed interval 
Closed set 
Comparison test 
Completeness axiom 
Conditionally convergent series 
Continuity at a point 
Continuity in an interval 


- 


கோஷியின் மூலச்சோதனை 
சங்கிலி விதி 
மூடிய இடைவெளி 
மூடிய கணம் 
ஒப்பீட்டுச் சோதனை 
முழுமை உண்மை 
நிபந்தனை ஒருங்குத் தொடர் 
ஒரு புள்ளியிடைத் தொடர்ச்சி 
ஒரு டைவெளியில் தொடர்ச்சி 


- 


கலைச்சொற்கள் 


517 


-- 


Continuous functions 
Continuum 
Convergence 
Convergent Series 


தொடர்ச்சியாய் உள்ள சார்பு 
தொடரகம் 

[ கள் 
ஒருங்கல் 
ஒருங்கும் தொடர் 


- 


D Alembert s Ratio Test 
Darboux s Theorem 
Decreasing function 
Dedekind cut , section 
Dedekind s theorem 
Deleted neighbourhood 


- 


de Morgan - Bertrand s Test 


-- 


--- 


D 
தலம் பேரின் விகித சோதனை 
தார்பூவின் தேற்றம் 
இறங்கும் ( குறையும் ) சார்பு 
டெடெகின்டின் வெட்டு 
டெடெகின்டின் தேற்றம் 
புள்ளி நீக்கிய அண்மை , 

ஓட்டை அண்மை 
தமோர்கன் - பெர்ட்ராண்ட் 

சோதனை 
வகைக்கெழு காணத்தக்கமை 
வகைக்கெழு 
வகையிடத்தக்கமை 
வகையீட்டு நுண்ணெண் 
டிரிஷ்லே சோதனை 
தொடர்ச்சியற்ற சார்பு 
விரிதல் 
விரியும் ஒழுங்கு வரிசை 
விரியும் முடிவில்லாத் தொடர் 
அரங்கம் 


Derivability 
Derivative 
Differentiability 
Differential 
Dirichlet s Test 
Discontinuous function 
Divergence 
Divergent sequence 
Divergent series 
Domain 


K 
கும்மரின் சோதனை 


Kummer s Test 


* 


L 


Lagrange s remainder 
L Hospital s Rule 
Limit point 
Linear continuum 
Lipschitz condition 


லாக்ராஞ்சியின் மீதி 
லோபிதாவின் விதி 
எல்லைப் புள்ளி 
நேர்கோட்டுத் தொடரகம் 
லிப்ஷிட்ஸின் நிபந்தனை 


M 


Maclaurin s series 
Maxima 
Mean value theorem 


- 


மெக்ளாரின் தொடர் 
மீப்பெருமங்கள் 
இடைமதிப்புத் தேற்றம் 


518 


பகுப்பாய்வு இயல் 


Minima 
Monotonic functions 
Monotonic sequences 


மீச்சிறுமங்கள் 
ஓரியல்புச் சார்புகள் 
ஓரியல்பு ஒழுங்கு வரிசைகள் 


- 


N 


Neighbourhood 
Nested interval 
Null sequence 


அண்மை 
இடைவெளிக் கூடு 
பூச்சிய ஒழுங்கு வரிசை 


O 


ஒற்றைச் சார்பு 


Odd function 
Oscillation 


ஆடல் 


P 


Partial differentiation 
Power Series 
Pringsheim s theorem 


பகுதி வகையிடல் 
அடுக்குத் தொடர் 
ப்ரிங்ஷைமின் தேற்றம் 


R 


Raabe s test 
Radius of convergence 
Removable discontinuity 
Rolle s theorem 


ராபெயின் தேற்றம் 
ஒருங்கல் ஆரை 
நீங்கக்கூடிய தொடர்ச்சியின்மை 
ரோல்ஸ் தேற்றம் 


S 


Schlomilch - Roche remainder 


- 


ஷ்லோமில் ஃ - ரோஃக் தேற்றம் 


Uniform continuity 


சீரான தொடர்ச்சி 


Y 


Young s theorem 


யங்கின் தேற்றம் 


